MADRAS GOVERNMENT ORIENTAL SERIES 


PUBLISHED UNDER THE AUTHORITY 


OF THE 


GOVERNMENT OF MADRAS 


General Editor : 


T. CHANDRASEKHARAN , M.A. , L T. , 


CURATOR , 


GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS LIBRARY , 


MADRAS . 


Dan 


No. LXI . 


NĀTYA SASTRA SANGRAHA 


Vol . I. 


TANJORE SARASWATI MAHAL SERIES . NO . 52 . 


NATYA SASTRA SANGRAHA 


Vol . I. 


॥ नाट्यशास्त्रसंग्रहः ॥ 


THAT ART : 11 


நாட்டிய சாஸ்திர ஸங்க்ரஹம் 

முதற் பாகம் 


Edited with Translation 


BY 


Sri K. VASUDEVA SASTRI , B. A. , 


Research Pandit , Saraswati Mabal , 


Sri A.KRISHNASWAMI MAHADICK ROW SAHIB , B.A. , 

Member , Administrative Committee . Saraswati Mahal , 


AND 


Sri G. NAGARAJA RAO , 

Marathi Pandit , Saraswati Mahal , 


Published by : 
Sri S. GOPALAN , B.A. , B.L. 
Hony . Secretary , for the Administrative Committee , 

Saraswati Mabal Library , Tanjore . 


1953 


[ Price : Rs . 15 / 


PRINTED AT THE 


SRİ VANI VILAS PRESS , SRIRANGAM, 


PREFACE . 


on 


a 


This publication is the First Volume of 
Natya Sāstra Sangraha a compilation of 
the important texts on Nāțya Sāstra . 

The 
publication is based 

Marathi Manus 
cript containing an exhaustive compilation in 
Marathi of the texts on Nātya made by one 
" Utake Govindācharya under the orders of 
the Mahratta Kings of Tanjore. The editors 
have traced the original Sanskrit text for the 
Marathi version and have supplied English 
and Tamil translations . The work which 
now supplies a long- felt want will , it is hoped, 
be found useful by students of Nāțya. 


Our thanks are due to the Editors of 
this publication , Sangītakalā S ikbāmaņi Sri 
K. Vasudeva Sastry , B. A. , Research Pandit 
of this Library, Sri A. Krishnasamy Mahdick 
Rao Salieb . , B. A. , Member of the Admini 
strative Committee of this Library , and Sri 
G. Nagaraja Rao , Marathi Pandit of this 
Library who have spared pains in 
editing and translating the text . 


no 


ii 


Our thanks are due to the Government 
of Madras for their timely grants which 
have enabled us to publish this and other 
valuable Manuseripts of this Library . 


Saraswati Mahal Library , 

Tanjore . 
15-9--1953 . 


GOPALAN , 
Honry. Secretary . 


முன் 


டைர் 


நால் 


நாட்டிய சாஸ்திர ஸங்க்ரஹம் ” எனும் இந் 
நூல் நாட்டியக் கலையைப்பற்றிய 

சிறந்த 

நூல்களி 
னின்றும் தொகுக்கப்பட்டதாகும் . தஞ்சை ஸரஸ்வதி 
மஹால் 

நிலையத்தில் நாட்டிய சாஸ்திரத்தைக் 
கூறும் பல அரிய நூல்கள் ஸம்ஸ்கிருதம் , மராத்தி , 
தெலுங்கு முதலிய பாஷைகளில் உள்ளன . அவற்றுள் 
பல நூல்களிலிருந்து தொகுக்கப்பட்டு விரிவானதும் 
சிறந்ததுமானதோர் நூல் தஞ்சையை ஆண்ட மராத்திய 
மன்னர்களின் உத்திரவிற்கிணங்க உடகே கோவிந்தாச் 
சாரியார் என்பவரால் மராத்தி பாஷையில் தொகுக்கப் 
பட்டுள்ளது . 

எல்லா அம்சங்களும் சேர்ந்திருப்பதால் 
இந்நூலே நாட்டிய சாஸ்திர வெளியீடுகளில் முதலாவ 
தாக டுத்துக் கொள்ளப்பட்டு நாட்டிய சாஸ்திர 
ஸங்க்ரஹம் என்ற பெயரால் வெளியிடப்பட்டிருக் 
கிறது , 


இந்த நூலில் பல இடங்களில் மூல ஸம்ஸ்கிருத 
சுலோகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, எழுதப்படாத 
மூல சுலோகங்களை இதன் பதிப்பாசிரியர்கள் கண்டு 
பிடித்துச் சேர்த்திருக்கிறார்கள் . இந்நூலில் ஸம்ஸ்கிருத 
சுலோகங்களும் அவற்றின் ஆங்கில மொழிபெயர்ப்பும் 
மராத்தி தொகுப்பும் அதன் தமிழ் மொழிபெயர்ப்பும் 
கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 

நெடுநாளாக நாட்டிய 
உலகில் 

இத்தகைய இல்லாத குறையை இப் 
புத்தகம் நீக்கி 

நாட்டியக் கலையில் ஆர்வமுடைய 


நூல் 


ii 


மாணவ மாணவிகளுக்குப் பெரிதும் பயன்படுமென்று 
நம்புகிறோம் . 

இந்நூலின் பதிப்பாசிரியர்களான ஸ ர ஸ்வ 
மஹால் நூல்நிலையத்தின் ஆராய்ச்சி ஆசிரியர் ஸங்கீத 
கலா சிகாமணி ஸ்ரீ K. வாசுதேவ சாஸ்திரி B. A. , 
அவர்கள் , நூல்நிலையத்தின் நிர்வாக குழுவின் உறுப் 
பினரான ஸ்ரீ A. கிருஷ்ணஸ்வாமி மாடிக் ராவ் 
சாஹேப் B. A. , அவர்கள் , நூல்நிலையத்தின் மராத்தி 
பண்டிட் ஸ்ரீ G. நாகறஜ றவ் அவர்கள் ஆகிய 
இம்மூவரும் மிகுந்த பிரயாசையெடுத்துக் கொண்டு மொழி 
பெயர்ப்புடன் இந்நூலைப் பதிப்பித்திருக்கின்றனர் . 
களுக்கு எமது நன்றி உரித்தாகும் . 
இக் காலையும் இதைப்போன்ற பல 

அரிய நூல் 
களையும் பதிப்பித்து வெளியிடுவதற்காக மானியங்களை 
அளித்து வரும் சென்னை அரசாங்கத்திற்கு நாம் 
என்றும் கடமைப்பட்டுள்ளோம் . 


அவர் 


ஸரஸ்வதி மஹால் , 

தஞ்சை . 
15-9-1953 . 


S. கோபாலன் , 
கௌரவ காரியதரிசி . 


er 


GENERAL INTRODUCTION 


TO THE 


Madras Government Oriental Series . 


The Government of Madras took up for 
consideration the question of publication of the 
various manuscripts in different languages on 
subjects like Philosophy , Medicine , Science , etc. , 
early in May 1948. Impo il 1 manuscript libraries 
in the Madras Presidency were requested to send a 
list of unpublished manuscripts with them for 
favour of being considered by the Governinent for 
publication . The Honorary Secretary of the 
Tanjore Maharaja 

Maharaja Serfoji s Sarasvathi Mahal 
Library , Tanjore , alone complied with this request . 
This list as well as a similar list of unpublished 
manuscripts in the Government Oriental Manus 
cripts Library , were carefully examined and a 
tentative selection of manuscripts suitable for 
publication was made . The Government in their 
Memorandum No. 34913 / 48-10 Education , dated 
4-4-1949 , constituted an Expert Committee with the 
Curator of the Government Oriental Manuscripts 
Library, Madras, as the Secretary , for the final 
selection of manuscripts suitable for printing and 
for estimating the cost of publication . 


viii 


The following are members of the Committee : 


1. Sri T. M. Narayanaswami Pillai , M A., BL , 
2 . R. P. Sethu Pillai , B.A. , B.L , 
3 . C. M. Ramachandra Chettiar, BA , BL . , 
4. Sri R. Krishnamoorthy , ( Kalki ) 
5. Dr. N. Venkata ramanayya, M.A. , PH D. , 
6. Sri M. Ramanuja Rao Naidu , M A. , L.T. , 
7 . V. Prabhakara Sastri , 
8 . N. Venkata Rao , MA , 
9 . H. Sesha Ayyangar, 
10 . Masthi Venkatesa Ayyangar, M A. , 
11 . „ M. Mariappa Bhat , M.A , LT ., 
12. Dr. C. Achyuta Menon , B.A. , PH.D. , 
13 . C. Kunhan Raja , M.A. , D. PHIL . , 
14 . A. Sankaran , M - A , PH.D. , L T. , 
15. Sri P S. Rama Sastri , 
16 . S K. Ramanatha Sastri , 
17. Dr. M. Abdul Haq , M.A. , D. Phil . ( Oxon ) , 
18. Afzul-ul - Ulma Hakim Khader Ahamed , 
19. Sri P. D. Joshi , 
20 . S Gopalan . B.A. , B.L. , 
21 . , T. Chandrasekharan , MA . , L.T. 


The members of the Committee formed into 
Sub -Committees for the various languages , Sanskrit, 
Tamil, Telugu, Kannada , Malayalam , Marathi and 
Islamic Languages . They met during the month of 
May , 1949 , at Madras and Tanjore to examine the 
manuscripts and make a selection . The recommen 
dations of the Committee were accepted by the 
Government in G.O.No. Mis 2745 Education , dated 


ix 


31--8-1949 and they decided to call these publica 
tions as the " Madras Government Oriental 
Series , ” and appointed the Curator , Government 
Oriental Manuscripts Library , Madras , as the 
General Editor of the publications . 


The following manuscripts have been taken up 
for publication during the current year : 


“ A ” From the Government Oriental - 

Manuscripts Library , Madras . 


TAMIL 


1. Kappal Sattiram 
2. Anubhava Vaidya Murai 
3. Attanakolahalam 
4. Upadesa Kandam 
5. Colan Purva Pattayam 
6. Konga Desa Rajakkal 
7. Sivajnana Dipam 
8. Sadasiva Rupam , with commentary . 


TELUGU . 


1. Sangitaratnakaramu 
2. Aushadha Yogamulu 
3. Vaidya Nighantuvu 
4. Dhanurvidya Vilasamu 
5. Yoga Darsana Vishayamu 
6. Khadga Lakshana Siromani . 


SANSKRIT . 


1. Vishanarayaniyam 
2. Bhargava Nadika 
3. Hariharacaturangam 
4. Brahmasu travrtti - Mitaksara 
5. Nyayasiddhanta Thattvamrtam . 


MALAYALAM 
1 . Garbha Cikitsa 
2. a . Vastulakshanam 

b , Silpasastram 

c . Silpavishayam 
3. Mahasaram 
4. Kanakkusaram 
5. Kriyakramam 


KANNADA . 


1 . Lokopakara 
2 . Rattamata 
3 . Asvasastram 
4. a . Aushadhagalu 

b . Vaidyavishaya 
5 . Sangitaratnakara 
6 . Supasastra. 


ISLAMIC LANGUAGES . 
1. Jamil - Al-Ashya 
2. Tibb - E - Faridi 
3. Tahqiq -Al- Buhran 
4. Safinat -Al-Najat. 


xi 


" B " From the Tanjore Maharaja Serfoji s 

Sarasvathi Mahal Library , Tanjore . 


TAMIL . 


1 . Sarabhendravaidya Murai ( Diabetes ) 
2 . Do. 

(EN & T.) 
3 . Konkanargarakku Vaippu 
4 . Tiruccirrambalakovaiyar with Padavurai 
5 . Sarabhendra Vaidya Murai 

( Anæmia & Jaundice) 
6 . Talasamudram 
7 . Bharatam 
8. a . Pandikeli Vilasa Natakam 

b Pururaya Cakravarti Natakam 

C. Madana Sundara Vilaca Natakam 
9 . Percy Macqueen s Collection in the Madras 

University Library on Folklore 
10 . Ramaiyan Ammanai 
11 . Sarabhendra Vaidya Murai - ( Asthma, 

Cough and other lung diseases ) 


TELUGU . 


1 . 
2 . 
3 . 
4 
5 . 


Kamandakanitisaramu 
Taladasapranapradipika 
Raghunatha Nayakabhyudayamu 
Rajagopala Vilasamu 
Ramayanamu by Katta Varadaraju 


MAHRATHI . 


1 . Natyagastrasangraha 
2. a . Folk Songs 


xii 


b . Dora Dharun Veni Paddhati 

C. Asvasa Catula Dumani 
3 . Prata pasimhendra Vijaya Prabandha 
4. a . Sarabhendra Tirthavali 

b . Lavani 
5 . Devendra Kuravanji 
6 , Bhakta Vilaga 
7 . Sloka Baddha Ramayana 


SANSKRIT . 


1 . Asvasastra with Tricolour Illustrations 
2 . Rajamrganka 
3 . Ananda Kandam 
4 . Ayurvedama hodadhi 
5 Gita Govinda Abhinaya 
6 a . Colacampu 

b . Sahendra Vilasam 
7 . Dharmakutam - Sundara Kanda 
8 . Jatakasara 
9 . Vishnutattvanirnaya Vyakhya 
10 . 

Sangita Darpanam 
11 . Bijapallavam 


It is hoped that the publication of most of the 
important manuscripts will be completed within 
the next four years . 


Some of the manuscripts taken up for publica 
tion are represented by single copies in the Library 
and consequently the mistakes that are found in 
them could not be corrected by comparing them 


xiii 


with other copies The editors have however , tried 
their best to suggest correct readings. The wrong 
readings are given in round brackets and correct 
readings have been suggested in square brackets. 
When different readings are found , they have been 
given in the foot - notes except in the case of a few 
books , in which the correct readings have been 
given in the foot- note or incorporated in the text 
itself . 


The Government of Madras have to be thanked 
for financing the entire scheme of publication 
although there is a drive for economy in all the 
departments. My thanks are due to the members 
of the Expert Committee who spared no pains in 
Selecting the manuscripts for publication . I have 
also to thank the various editors , who are experts 
in their own field , for readily consenting to edit the 
manuscripts and see them through the press . The 
various presses that have co -operated in printing 
the manuscripts in the best manner possible also 
deserve my thanks for the patience exhibited by 
them in carrying out the corrections made in the 
proofs . 


MADRÁS , 

1951 . 


T. CHANDRASEKHARAN , 

General Editor . 


प्रस्तावना 


आजच्या समाजांत नृत्यकला ही एक और प्रसिद्ध 
नावांजलेली कला होय. साधारण जनतेने तिला महत्व 
आणि कीर्ति देतात हे सांगणे काहिं सुलभसाध्य गोर नहे . 
कलारसिक व विद्वान् लोक तर ह्याचे अभिवृद्धि पाहून 
आश्चर्यचकित होतात . लहान लहान मुली तर आपोआप 
नाचून आईबापांस आनन्दवितात. वडीलमाणसेंहिं आपा 
पल्या मुलांबाळांना नृत्य शिकवण्यांत इतुकीं तत्पर आहेत 
की त्याकरितां होणारी खर्चहीं ते जुमानीत नाहीत . आजका 
लच्या बोलपठांत किंवा रंगभूमीवर होणारी नाट्यप्रयोगांत 
नाच ( नृत्य ) जर नसेल तर त्याची वाहवा होण्या ऐवजी 
थट्टामष्करीच होत असतात . आमच्या भारतांतील नृत्य 
कला हीच सर्व श्रेष्ट व मनोरंजक आहे असे सर्व जग म्हणत 
आहे म्हटलेतरी ते काही अतिशयोक्ति होणार नाही . असली 
ही भारतीय नृत्यकला शिकण्यासाठी भूगोलाच्या कोणेकाप 
न्यांतले लोक इथे येऊन राहून नृत्य शिकतात आणि ही 
एक अपूर्व दैवीक कला असे उद्गार काढल्या शिवाय राहत 
नाहीत. 


. 


हल्लीच्या काळांत दिने दिने वृद्धिंगत होत येणारी नृत्य 
कलेला पुराव्यानिसी जितुकी शास्त्राधार मिळतील तितुकीं 


एकत्र करून अनेक भाषेत भाषान्तर करून साधारण 
जनतेला त्या केलची पूर्ण माहिती करून देणे अत्यावश्यक 
आहे. तंजावर हे एक ऐतिहासिक प्रसिद्ध शहर असून संगीत, 
नृत्य इ. कलाना मुख्य केन्द्रस्थान होय . म्हणून नृत्यकलाभि 
वृद्धि प्रचारकार्य हाति घेणेचे हक्क प्राधाण्येकडून तंजावरासच 
आहे. चौदाव्या शतकानंतर झालेली स्वान्यामुळे जसे 
लोकांची दुर्दशा तसीच सर्व कलाचारासही दुर्दशा होऊन 
लयास गेली . विजयनगर संस्थानचे नायक राजे व त्यांचे 
साथीदार विद्यारण्य हे मिळून रात्रंदिन अतिशय परिश्रम 
करून भारतीय कलाचारांस पुनर्जन्म दिले आणि सबंद 
दक्षिणभारत कलोपासक होवून बसली. इ . सन् . १५६५ 
मधे विजयनगरावर परचक्र आल्याने राजधानी क्षीण झाली 
आणि पुनः तेथें कलाचारास अभाव आला . त्या वेळी 
तंजावर संस्थान सुपीक व समृद्ध असल्यामुळे तंजावरची 
प्राचीन कलाचार आणि विजयनगरांत पुनर्जन्म पावलेली 
नवीन कलाचार दोन्ही मिळून चमकू लागली. ती अद्याप 
तशीच चमकत आहे. कारण तंजावर संस्थानावर कोणीच 
स्वाऱ्या केली नाही म्हटले तरी चालेल ; करितां तंजावरांत 
प्राचीन कालापासून भारतीयकलाचार शास्त्रोक्त रीतीने 
जीवंत आहे हे बहुतेकांना कळून चुकले आहे . तंजावरांतील 
सरस्वती महाल ग्रंथभाण्डार हे एक जगविख्यात ग्रंथ 
संग्रहालय होय . येथे संगीत , नृत्य इ. सर्व कलाचारांची 
शास्त्रोक्तं ग्रंथ त्या त्या वेळेचें ते ते भाषेत आहे. फार 
दिवसापासून जपून ठेवलेले ग्रंथ आतां प्रकाशन केरणची 


जबाबदारी पहिल्या प्रथम सरस्वती महाल ग्रंथभाण्डारा 
कडेच आहे असे म्हटले तरी वावगें नाहीं . 


या ग्रंथालयांत नाट्य विभागांत अनेक ग्रंथ आहेत . 
या सर्व त्या त्या काळाला अनुसरून लिहिले गेले आहेत 
असे आढळते . ते सर्व भाषान्तर करून प्रसिद्ध करणे 
अत्यावश्यकच आहे . दुसरे अनेक नृत्यकला संबंधी ग्रंथां 
तूनहीं आणि सांप्रदायांतूनहीं मिळविलेली एक रचनात्मक 
ग्रंथ मराठी भाषेत आहे . हा ग्रंथ मराठे राजांचे सांगण्या 
वरून श्री गोविन्दाचार्य उटके ह्यानी रचिले आहेत . 
नृत्यकलेच्या अनेक ग्रंथांमधून वेंचे मिळवून रचिलेला 
पहिला ग्रंथ हाच झाल्याने नाट्यशास्त्रसंग्रह नांवांचा हा ग्रंथ 
छापणेचे काम हाती घेतला आहे . 


ग्रंथकर्त्याने हा ग्रंथ पुरी केली नाही तरी पुरी 
करण्याचे साधन तेवढे मिळविली आहे. काही ठिकाणी 
उपयुक्त संस्कृत श्लोक दिली आहे. इतर ठिकाणी उपयुक्त 
श्लोक न दिल्यामुळे संपादकानी मूळ संस्कृत ग्रंथांतून श्लोक 
शोधून काढून दिली आहे . 


या ग्रंथाचे दोन भाग आहेत. पैकी या पहिल्या 
भागांत अंगोपांगप्रत्यंगांचे विवरण केले आहे. दुसऱ्या 
भागांत चारी आणि इतर नाट्यांगाचे विवरण केली जाईल. 


हा पहिला भाग संगीतरत्नाकर ग्रंथाच्या नृत्ता 
ध्यायाच्या आधारावर लिहिल्यापरी आढळून येते . देवेन्द्रा 
चार्यांचा संगीत मुक्तावली , भल्लाटांचा शृंगारशतक, 
दामोदर विरचित संगीत दर्पन, वेदसूरींचे संगीत मकरन्द 
इत्यादी ग्रंथांचे संप्रदाय एकत्र करून दुसऱ्या भागांत . 
वर्णिले आहे. 


ह्यांत संस्कृत श्लोक , त्याचे इंग्रजी भाषान्तर , 
मराठी रचना त्याचे तामिल भाषान्तर क्रमाक्रमाने दिली 
आहे. 


नृत्यकलेचा इतिहास समूळही याच प्रस्तावनते 
कळविने अवस्य होय तरीही नाट्यसंबंधी अनेक विषय 
चालीरीती आणि सांप्रदाय वगैरे त्यांत समाविष्ट करण 
भागपडल्यामुळे . दुसऱ्या भागाच्या प्रस्तावनेंत त्या 
विषयाची खुलासा केला जाईल. 


या ग्रंथाकडून नृत्यकलाभिमानी जन आणि त्या 
कलोपासक विद्यार्थि जन वगैांस पुष्कळ लाभ घडेल 
असी भरवसा आहे. 


सरस्वतीमहाल , तंजावर 


संपादक 


श्रावणपूर्णिमा , शके १८७५ 


INTRODUCTION . 


It is a striking phenomenon that the art of 
“Dance with gestures or Nāțya Kala , as it is called, 
has recently attained a universal popularity far 
beyond the wildest dreams of the lovers of the art. 
Every child is taking to dancing without being 
taught Every parent is prepared to spend 
beyond his or her means for teaching Natya to 
their children . No drama or cinema succeeds 
without a good deal of dancing in its make -up . 
The Indian Natyakalā is praised all over the 
world and students are coming to India in large 
numbers from every part of the globe to learn 
the art at the place of its birth , and having learnt 
it , begin to praise it as a heavenly art. 


At this juncture an authoritative publication 
containing the standard classical texts on the sub 
ject with translations in all the important 
languages, needs no apology for its presentation. 
In Sangīta and Natya, in all its purity of Sampra 
daya, the whole of India looks to Tanjore for 
guidance, and rightly so . Our arts and sciences 
which suffered a total eclipse before the 14th 
century were revived by Sri Vidyaranya with 


i 


the help of the Nayaks of Vijayanagar. This 
revived culture flourished in the court of Vijia 
nagar till 1565 A , D. , the date of its fall , and after 
that , the devotees of the art and scholars in dif 
ferent branches of knowledge fled to Tanjore, 
the most fertile part of the Nāyak dominions and 
found a hospitable home in the Cauvery Delta . 
From that day , the art of music and dance which 
had already been growing under the Tamil Rulers 
has continued its progressive growth without any 
let or hindrance on account of foreign invasion 
or political cataclysm . Tanjore may thus be 
regarded as the home of the purest Indian art of 
Sangīta and Nātya. Added to this fact , is the 
wonderful collection of manuscripts in the Saras 
wati Mahal Library on the theory and practice 
of music and dance . Among the manuscripts on the 
subject are found several treatises on Nātya, each 
belonging to a particular period of its history . 
These have to be properly edited and published for 
the benefit of the students of Nātya. In addition 
to these separate treatises , we have found an 
haustive compilation of the texts on the theory 
and practice of Nātya in Marathi made by one 
Utakē Govindachar on the orders of the 
Mahratta Kings of Tanjore. The manuscript, 
however is not in a finished form , but the materials 
for a finished treatise have already been gathered 
by the compiler . We have therefore thought it 


ex 


proper to base & comprehensive edition of the 
texts of Nātya on the materials in this manuscript 
and call it Natya Sāstra Sangraha . 


The manuscript on which this publication is 
based consists of two parts, the former dealing 
with the several movements of Angas , Upāngas 
and Pratyangas, and the latter dealing with Chārīs 
and the several items of dance that find a place in 
programmes that can be presented to the audience . 
The former part is based entirely upon the text 
of Sangīta Ratnākara , Chapter VII . Nộtyādhyāya. 
The latter part , however , has been culled from 
various sources chief of them being Sangīta 
Muktāvali of Dēvendrācharya, Sộngāra Slēkhara 
of Bhallata , Sangīta Darpana of Dāmodara and 
Sangīta Makarandam of Yēdasūri. The manus 
cript now and then gives the original Sanskrit 
sloka for the Marathi version in the compila 
tion , Where that has not been given , the source 
has been traced and supplied. 


The present publication gives the Original 
Sanskrit Text with an English Translation and 
the Marathi version with a Tamil Translation . 


A historical account of the progress of the 
art from early times is reserved for the introduction : 
of the Second part where several items of 


iy 


practice can be more appropriately dealt with 
in their proper context. 


It is hoped that this publication will serve 
as a reliable text book for students and masters 
of the Natya Kala. 


THE EDITORS . 


முகவுரை 


வரியது . 


இன்றைய உலகில் நாட்டியக்கலைக்கு ஏற்பட்டு வரும் 
பெயரும் புகழும் பொதுமக்களின் அபிமானமும் அளவிட 

நாட்டியக் கலை அடைந்து வரும் முன் 
னேற்றத்னதக் கண்டு அக் கலையறிஞர்களும் அபிமானி 
களும் பெரிதும் வியப்படைகின்றனர் . சிறு குழந்தை 
கள் தாமாகவே காட்டிய மாடுவதில் மிகுந்த 
மகிழ்ச்சியடைகின்றனர் . பெற்றோர்களும் , செலவைச் 
சிறிதும் பொருட்படுத்தாது , தங்கள் குழந்தைகளுக்கு 
நாட்டியத்தைக் கற்றுக் கொடுப்பதில் மிகுந்த ஆர்வமும் 
ஊக்கமும் காட்டிவருகிறார்கள் . வெள்ளித் திரைகளில் 
நாம் காணும் படங்களிலும் , அரங்க மேடைகளில் நாம் 
பார்க்கும் நாடகங்களிலும் நாட்டியமில்லாமற் போயின் 
அவை பொதுமக்களால் விரும்பப்படுவதில்லை . 
நம் நாட்டு நாட்டியக்கலை உலகினிலேயே ஒப்புயர்வற்ற 
தெனக் கொண்டாடப்பட்டு வருகிறது . நம் நாட்டுக் 
கலையில் பயிற்சி பெறுவதற்கென உலகின் பற்பல பாகங் 
களிலிருந்தும் பலர் நம் நாட்டிற்கு வந்து கற்றுக் 
கொள்வதோடு , அதனை ஓர் தெய்வீகக் கலையெனப் 
பெருமிதத்துடன் புகழ்கின்றனர் . 


இத்தகைய மேம்பாட்டுடன் காட்டியக் கலை விளங்கி 
வரும் இத்தறுவாயில் இக்கலையைப் பற்றிய 
சாஸ்திரப் பகுதிகளை ஒன்று திரட்டிப் பல பாஷைகளிலும் 
அவற்றை மொழி பெயர்த்துப் பொதுமக்களுக்கு வழங்க 
வேண்டியது மிகவும் அவசியமாகும் . அப்பணி 
ஏற்கும் பொறுப்பு தஞ்சைக்கே உரித்தானது . ஏனெ 


யை 


ii 


மிகத் 


கால 


னில் தஞ்சை நமது கலைகள் பலவற்றின் இருப்பிடம் . 
இதனைத் தஞ்சை சரித்திரம் நன்கு விளக்கும் . பதினான் 
காவது நூற்றாண்டிற்கு முன் நம் நாட்டுக் கலைகளும் 
சாஸ் திரங்களும் அன்னியரது படையெழுச்சியால் ஏற் 
பட்ட குழப்பத்தினால் நசித்துப் போயின . அவற்றிற்கெல் 
லாம் புத்துயிரளித்துக் காப்பாற்றிய பெருமை விஜயநகர 
ஸாம்ராஜ்யத்தின் மன்னர்களாகிய நாயக்கர்களையும் 
அவர்களுக்குத் துணையாயிருந்த வித்யாரண்யரையுமே 
சாரும் . அவ்விதம் புத்துயிர் பெற்று விஜயநகர ஸாம்ராஜ் 
யமாகிய தென்னிந்தியா முழுவதிலும் வளம்பெற வளர்ந்து 
வந்த கலைகள் , அந்த ஸாம்ராஜ்யத்தின் தலைநகராகிய விஜய 
தகரம் கி . பி . 1565 - ல் தலைக்கோட்டை யுத்தத்தில் அழிந்த 
பிறகு நீர்வளம் நிலவளம் மல்கும் தஞ்சையையே அடைக் 
கலமாக வந்தடைந்தன . 

தான்மையான 
முதல் தமிழ் நாடெங்கும் வளர்ந்து வந்த நாட்டியக் 
கலையுடன் விஜய நகரத்தில் புத்துயிர் பெற்ற கலையின் அம் 
சங்களும் கலந்ததன் பயனாய்த் தஞ்சையில் நாட்டியக்கலை 
பூரணப் பொலிவுடன் நாளது வரையில் யாதொரு குறை 
யுமின்றிப் பேணி வளர்க்கப்பட்டு வருகிறது . இதற்குக் 
காரணம் தஞ்சையில் அன்னியர் படையெடுப்பு அநேகமாய் 
இல்லாமலிருந்ததேயாகும் . ஆகையால் தஞ்சையிலேயே 
நம் நாட்டுக் கலைகள் யாவும் மிகவும் சுத்தமான ஸம்பிரதா 
யத்தோடு ஆதிகால முதல் காப்பாற்றப்பட்டு வந்துள்ளன 
கூறலாம் . மேலும் சங்கீத 

நாட்டியக் 
கலைகளுள்பட அரிய கலைகளிலும் 

சிறந்த 
நூல்களின் பொக்கிஷமாகத் தஞ்சை ஸரஸ்வதி மஹால் 
நூல் நிலையம் விளங்கி 

வருவதால் 

கலை நூல்களை 
வெளியிடுவதில் தஞ்சையிலுள்ள இந்நூல் நிலையத்தா 
ருக்குக் தனியானதோர் உரிமையும் கடைமையும் உண்டு , 


என் 


பல 


ill 


வேண்டியது 


இந்நூல் நிலையத்தில் நாட்டியப் பகுதியில் தனி 
நூல்கள் பல இருக்கின்றன . 

அவை ஒவ்வொன்றும் 
அந்தந்தக் காலத்திய ஸம்பிரதாயத்தைப் பின்பற்றியவை 
களாகக் சாணப்படுகின்றன வைகள் ஒவ்வொன்றை 
யும் தனித்தனியே பதிப்பித்து மொழி பெயர்ப்புடன் 
வெளியிட 

மிகவும் அவசியம் . தனி 
நூல்களே யன்றி நாட்டியக் கலையைப் பற்றிய பல நூல் 
களிலிருந்தும் பல ஸம்பிரதாயங்களிலிருந்தும் திரட்டப் 
பட்ட ஓர் தொகுப்பு நூல் மகாராஷ்டிர பாஷையில் 
இக்நிலையத்தில் காப்பாற்றப்பட்டு வருகிறது . இந்நூல் 
மகாராஷ்டிர மன்னர்களின் விருப்பத்திற்கிணங்க உடகே 
கோவிந்தாசாரியார் என்பவரால் தொகுக்கப்பெற்றதாகத் 
தெரிகிறது . 

பல நூல்களிலிருந்தும் தொகுக்கப்பட்ட 
இந்நூலே முதன் முதலில் வெளியிடுவதற்குத் தகுதி 
யுள்ள தாகையால் இதுவே நாட்டியப் பகுதியில் முதல் 
வெளியீடாக எடுத்துக் கொள்ளப்பட்டு " நாட்டிய 
சாஸ்த்ர ஸங்கிரஹம் என்ற பெயருடன் வெளியிடப் 
பட்டிருக்கிறது . 


பகுதிகள் 


இந்நூல் தொகுப்பாசிரியரால் முழுவதும் முடிக்கப் 
படவில்லை . எனினும் நூலை முடிப்பதற்கு வேண்டிய 

யாவும் சேர்க்கப்பட்டுள்ளன . இதில் சில 
இடங்களில் ஸம்ஸ்கிருதத்திலிருந்து முதனூல் சுலோ 
கங்கள் கொடுக்கப்பட்டிருப்பினும் வேறு பல இடங்களில் 
அவை கொடுக்கப்படவில்லை. 

அத்தகைய இடங்களில் 
மூல சுலோகங்கள் தெரிந்தெடுத்துச் சேர்க்கப்பட்டுள்ளன . 


இந்நூலில் இரு பகுதிகள் உள்ளன . முதற் பகுதியில் 
அங்க , உபாங்க , ப்ரத்தியங்கங்களின் அசைவுகள் நன்கு 
விளக்கப்பட்டுள்ளன . அப்பகுதியே இப்பொழுது வெளி 


iv 


யிடப்பட்டுள்ள இம்முதற்பாகத்தில் அடங்கியிருக் 
கிறது . 

இரண்டாவது பாகத்தில் சாரிகளும் ( கால் 
களின் அசைவுகள் ) பலவித நாட்டியங்களும் விவரிக்கப் 
படும் . 


இவ்வெளியீட்டில் ஸம்ஸ்கிருத சுலோகழம் அதன் 
ஆங்கில 

மொழி பெயர்ப்பும் , மகாராஷ்டிரத் 
தொகுப்பும் அதன் தமிழ் மொழி பெயர்ப்பும் வரிசை 
யாகக் கொடுக்கப் பட்டிருக்கின்றன . 


நாட்டியக் கலையின் சரித்திரத்தை ஆதியோடந்த 
மாக விவரிக்க வேண்டியது அவசியமே யெனினும் , பல 
ஸம்பிரதாயங்களும் அதில் பேசப்படவேண்டியிருப்பதால் 
அது இரண்டாம் பாகத்தின் முகவுரையில் விவரிக்கப் 
படும் . 

நாட்டியக் கலையில் சிரத்தையுள்ளவர்கள் இப்பதிப் 
பினால் பெரிதும் பயன் பெறுவரென்று நம்புகிறோம் . 


பதிப்பாசிரியர்கள் , 


॥ अनुक्रमणिका ॥ 


1 . 


Pages. 
नाट्योत्पत्तिः 

1 
The Origin of Nāļya ( The art of Drama 

& Dance ) 2 
नाट्योत्पत्ति 

4 . 
நாட்டிய உற்பத்தி 

7 


2 . 


नाट्यप्रशंसा 


11 
12 


In praise of Natya 
नाट्यप्रशंसा 
நாட்டியத்தின் பெருமை 


13 


16 


3 . 


नाट्य नृत्य नृत्त विवेकः 

20 
The Threefold divisions of the Art of 

Nxtya, Nrtta and Natyaa 21 
नृत्य नृत्त नाट्य विवेक 

22 
நிருத்யம் , நிருத்தம் , நாட்டியம் என்ற 
மூன்றின் லக்ஷணங்கள் 

24 


25 


4. लोकधी नाट्यधर्मी च 
The two divisions of Visual representa 

tion, Realistic and Conventional 
लोकधर्मी - नाट्यधर्मी 

27 
லோக தர்மி , காட்டிய தர்மி 

28 


11 


5. नृत्यम् 


30 


Nrtya 


नृत्य 


31 


க்ருத்யம் 


6 . 


नृत्तम् 


32 


Nștta 


" 


नृत्त 


" 


க்ருத்தம் 


7 . 


33 


34 


नृत्त नाट्य अवान्तर भेदाः 
Divisions of Nịtta and Natya 
नाट्य नृत्तांचे अवान्तर भेद 
நாட்டிய நிருத்தங்களின் பிரிவுகள் 


36 


37 


8 . 


अङ्गानि 
The Principal Limbs ( Angäs) 
अङ्ग 
அங்கங்கள் 


39 
40 


3. प्रत्यङ्गानि 

Subsidiary Limbs ( Pratyangās) 
प्रत्यङ्ग 
பிரத்தியங்கங்கள் 


41 


10. उपाङ्गानि 


Parts of Limbs (Upārgās)) 


" 


iii 


1 


उपाङ्ग 


142 


உபாங்கங்கள் 


43 


11. शिरोभेदाः - ( १ ९ ) 

Movements of the Head- (19 ) 
मस्तक प्रकार- ( १ ९ ) 
Favar Yamajaar -- ( 19 ) 


44 


( 1 ) धुतम् 


45 


Dhuta 


धुत 
துதம் 


( 2 ) विधुतम् 


46 


" 


Vidhuta 
विधुत 


" 


விதுதம் 


47 


( 3 ) आधूतम् 

Adhutar 


" 


आधूत 


ஆதூதம் 


48 


( 4 ) अवधूतम् 

Avadhūta 


अवधूत 


அவதூதம் 


49 


iy 


( 5 ) कंपितम 


49 


Kampita 
कपित 


கம்பிதம் 


50 


( 6 ) आकंपितम 


Akampita 
आकंपित 


ஆகம்பிதம் 


51 


( 7 ) उद्वाहितम् 


" 


Udvāhita 


" 


उद्वाहित 
உத்வாஹிதம் 


52 


( 8 ) परिवाहितम् 


" 


Parivāhita 
परिवाहित 


53 


பரிவாஹிதம் 


" 


( 9 ) अश्चितम 


" 


Añcita 
अंचित 


54 


அஞ்சிதம் 


( 10) निहश्चितम् 


Nihañcita 


55 


निश्चित 
நிஹஞ்சிதம் 


56 


57 


69 


( 11 ) परावृत्तम् 

Parāvștta 
परावृत्त 
பராவ்ருத்தம் 


( 12 ) उक्षिप्तम् 


60 


" 


Utksipta 
उत्क्षिप्त 


உத்க்ஷிப்தம் 


( 13 ) अधोमुखम् 


61 


Adhõmukha 
अधोमुख 
அதோமுகம் 


" 


( 14 ) लोलितम् 


" 


Lolita 
लोलित 


62 


லோலிதம் 


( 15 ) तिर्यङ्नतोन्नतम् 

Tiryannatonnata 
तिर्यजनतोन्नत 
திர்யங்கதோன்ன தம் 


63 


" 


vi 


( 16) स्कन्धानतम् 


68 


Skandhānata 


64 


स्कन्धानत 


ஸ்கந்தாகதம் 


" 


( 17 ) आरात्रिकम 


Arātrika 
आरात्रिक 


65 


ஆராத்ரிகம் 


" 


67 


( 18-19) समपार्थाभिमुखे 

Sama and Pārs yābhimukha 
सम व पार्वाभिमुख 

66 
சம பார்ச்வாபிமுகங்கள் 
12. हस्तभेदाः - असंयुतहस्ताः ~~- ( २४) 

Hastas - Single -Handed- ( 24 ) 
हस्तभेद - असंयुतहस्त ( २४ ) 

ஹஸ்த பேதங்கள் - அஸம்யுத ஹஸ்தங்கள் -24 68 
: 13. संयुतहस्ताः ( १३ ) 
Samyuta Hastas- (13 ) 

69 
संयुतहस्त ( १३ ) 

wing pmoivssionaor- ( 13 ) 
14 नृत्तहस्त भेदाः - ( ३० ) 
Nrtta Hastas- ( 30) 

71 


" 


70 


" 


vii 


नृत्तहस्तभेद -३० 
நிருத்த ஹஸ் தங்கள் 30 


71 
72 


82 


12. असंयुत हस्ताः- ( 1 ) पताकः 

Asamyuta Hastas - Patāka 
असंयुत हस्त - पताकहस्त 
அஸம்யுத ஹஸ்தங்கள் - பதாக ஹஸ்தம் 


85 


86 


( 2 ) त्रिपताका 


87 


88 


Tripatāka 
त्रिपताकहस्त 
திரிபதாக ஹஸ்தம் 


90 


91 


( 8 ) अर्धचन्द्रहस्तः 


92 


93 


Ardhacandra Hasta 
अर्धचन्द्रहस्त 


அர்த்த சந்திர ஹஸ்தம் 


94 


95 


. :( 4 ) कर्तरीमुखहस्तः 

Kartarī Mukha Hasta 
कर्तरीमुखहस्त 
கர்த்தரீ முகஹஸ் தம் 


" 


96 


( 5 ) अरालहस्तः 


Arāla Hasta 


97 


अरालहस्त 


98 


viii 


அரால ஹஸ்தம் 


99 


101 


( 6 ) मुष्टिहस्तः 

Musti Hasta 
मुष्टिहस्त 


முஷ்டி ஹஸ்தம் 


102 


( 7 ) शिखरहस्तः 


108 


Sikhara Hasta 
शिखरहस्त 
சிகர ஹஸ்தம் 


। 


104 


, 


( 8 ) कपित्थहस्तः 

Kapittha Hasta 
कपित्थहस्त 
கபித்த ஹஸ் தம் 


106 


106 


( 9 ) कटकामुखहस्तः 

Katakāmukha Hasta 
कटकामुखहस्त 
கடகா முக ஹஸ்தம் 


107 


108 


109 


( 10 ) शुकतुण्डहस्त : 

S ukatunda Hasta 
शुकतुण्डहस्त 


110 


சுகதுண்ட ஹஸ்தம் 


ix 


111 


112 


( 11 ) कालहस्तः 

Kāngūla Hasta 
कालहस्त 

காங்கூல ஹஸ்தம் 
( 12 ) पद्मकोशहस्तः 

Padmakos a Hasta 
पद्मकोशहस्त 
பத்மகோச ஹஸ்தம் 


113 


114 


( 13 ) अलपल्लवहस्तः 

Alapallava Hasta 


" 


अलपल्लवहस्त 


115 


அலபல்லவ ஹஸ்தம் 


116 


" 


117 


118 


119 


( 14) सूचीमुखहस्तः 

Sūcīmukha Hasta 
सूचीमुखहस्त 

ஸூசீமுக ஹஸ்தம் 
( 15 ) सर्पशिरोहस्तः 

Sarpas iro Hasta 
सशिरहस्त 
ஸர்ப்பசிர ஹஸ்தம் 


120 


121 


122 


(16 ) चतुरहस्तः 

Catura Hasta 
ji 


128 


चतुरहस्त 
சதுர ஹஸ்தம் 


124 


( 17) मृगशीर्षहस्तः 


125 


126 


Mrgasīrşa Hasta 
मृगशीर्षहस्त 

மிருக சீர்ஷ ஹஸ்தம் 
( 18 ) हंसास्य हस्तः 

Hamsāsya Hasta 
हंसास्यहस्त 


127 


" 


128 


ஹம்ஸாஸ்ய ஹஸ்தம் 


129 


( 19) सपक्षहस्त: 

Hamsapakşa Hasta 
हंस पक्षहस्त 
ஹம்ஸ பக்ஷ ஹஸ்தம் 


131 


132 


( 20 ) भ्रमरहस्तः 

Bhramara Hasta 
भ्रमरहस्त 


133 


ப்ரமர ஹஸ்தம் 


134 


( 21 ) मुकुलहस्तः 

Mukuļa Hasta 
मुकुलहस्त 


135 


முகுல ஹஸ்தம் 


136 


( 22 ) ऊर्णनाभहस्तः 


ūrņanābha Hasta 
ऊर्णनाभहस्त 
ஊர்ணநாப ஹஸ்தம் 


137 


( 23 ) संदंशहतः 


188 


Sandams a Hasta 


139 


संदंशहस्त 
ஸந்தம்ச ஹஸ்தம் 


140 


141 


( 24 ) ताम्रचूडहस्तः 

Tamracūda Hasta 


142 


ताम्रचूडहस्त 
தாம்ரசூட ஹஸ்தம் 


143 


12 A. मतान्तररीत्या असंयुतहस्ता: 
( 1 ) अर्धपताकहस्तः 

Ardhapatakaa Hastar. 


144 


अर्धपताकहस्त 


அர்த்த பதாக ஹஸ்தம் 
( 2 ) मयूरहस्तः 


145 


Mayūra Hasta 
मयूरहस्त 


xii 


மயூர ஹஸ்தம் 


146 


* 


( 3 ) TTait ! 

Candrakala Hasta 


चन्द्रकलाहस्त 
சந்த்ர கலா ஹஸ்தம் 


147 


( 4 ) கா : 

Trisula Hasta 
त्रिशूलहस्त 
த்ரிசூல ஹஸ்தம் 


148 


11 


149 


150 


( 5 ) எகா: 

Simhamukha Hasta 
सिंहमुखहस्त 

ஸிம் ஹமுக ஹஸ்தம் 
13. SI: - ( 1 ) சாகா: 

Samyuta Hastas - Anjali Hasta 
संयुतह स्त अञ्जलीहस्त 

ஸம்யுத ஹஸ் தங்கள் - அஞ்சலி ஹஸ்தம் 
( 2 ) காகா: 

Kapõta Hasta 
कपोतहस्त 
கபோத ஹஸ்தம் 


151 


11 


152 


153 


( 3 ) SATI; 


xiii 


154 


Karkata Hasta 
कर्कटहस्त 


155 


கர்கட ஹஸ்தம் 


( 4 ) स्वस्तिकहस्तः 


156 


" 


Swastika Hasta 
स्वस्तिकहस्त 
ஸ்வஸ்திக ஹஸ்தம் 


157 


( 5 ) दोलहस्त: 


158 


" 


Dola Hasta 
दोलहस्त 
தோல ஹஸ்தம் 


" 


159 


" 


( 6) पुष्पपुटहस्तः 

Puspapuţa Hasta 


160 


पुष्पपुटहस्त 
புஷ்பபுட ஹஸ்தம் 


" 


( 7 ) उत्सङ्गहस्त : 


161 


Utsanga Hasta 


. 


उत्सङ्गहस्त 


162 


உத்ஸங்க ஹஸ்தம் 


163 


( 8) कटकावर्धमानकहस्तः 

Kațakāvardhamānaka Hasta 


164 


xiv 


164 


कटकावर्धमानहस्त 
கடகா வர்த்தமான ஹஸ்தம் 


165 


( 9 ) गजदन्तहस्तः 

Gajadanta Hasta 


" 


गजदन्तहस्त 


166 


கஜதந்த ஹஸ்தம் 


167 


( 10) अवहित्थहस्तः 


168 


Avahittha Hasta 
अवहित्थहस्त 
அவஹித்த ஹஸ்தம் 


" 


169 


( 11 ) निषधहस्तः 

Nişadha Hasta 
निषधहस्त 
நிஷத ஹஸ்தம் 


170 


. 


" 


( 12 ) मकरहस्तः 


171 


Makara Hasta . 


" 


मकरहस्त 


மகர ஹஸ்தம் 


172 


( 13 ) वर्धमानहस्तः 


" 


173 


Vardhamāna Hasta 
वर्धमानहम्त, 


" 


X 


வர்த்தமான ஹஸ்தம் 


124 


175 


13 A. मतान्तररीत्या संयुतहरताः 
( 1 ) कर्तरीस्वस्तिकहस्तः 

Kartari Swastika Hasta 
कतरी स्वस्तिकहस्त 
கர்த்தரீ ஸ்வள் திக ஹஸ்தம் 


" 


( 2) स्वस्तिकहस्तः 


176 


Swastika Hasta 
स्वस्तिकहस्त 


ஸ்வஸ்திக ஹஸ்தம் 


177 


" 


" 


( 3 ) पताकस्वस्तिकहस्त : 

Patāka Swastika Hasta 
पताकस्वस्तिकहस्त 
பதாக ஸ்வஸ்திக ஹஸ்தம் 


178 


179 


(4 ) कलशहस्तः 

Kalas a Hasta 


, 


कलशहस्त 


கலச ஹஸ்தம் 


180 


( 5 ) तिलकहस्तः 


Tilaka Hasta 


" 


तिलकहस्त 
திலக ஹஸ்தம் 


181 


" 


xvi 


181 


182 


( 6) वैष्णवहस्तः 

Vaisnava Hasta 
वैष्णवहस्त 
வைஷ்ணவ ஹஸ்தம் 


७ 


14. नृत्तहस्ता : 


( 1 ) चतुरस्रहस्तः 


183 


Nịtta Hastas - Caturasra Hasta 


नृत्तहस्त - चतुरस्रहस्त 
க்ருத்த ஹஸ்தங்கள்- சதுரஸ்ர ஹஸ்தம் 


184 


185 


( 2 ) उत्तहस्तः 

Udvịtta Hasta 
उद्धृत्तहस्त 
உத்வ்ருத்த ஹஸ்தம் 


186 


( 3 ) तलमुखहस्तः 


Talamukha Hasta 


187 


तलमुखहस्त 


தலமுக ஹஸ்தம் 


( 4 ) स्वस्तिकहस्तः 


188 


Swastika Hasta 
स्वस्तिकहस्त 
ஸ்வஸ்திக ஹஸ்தம் 


" 


Xvii 


189 


( 5 ) विप्रकीर्णहस्तः 

Viprakīrṇa Hasta 
विप्रकीर्णहस्त 
விப்ரகீர்ண ஹஸ்தம் 


190 


( 6 ) अरालखटकामुखहस्त : 

Arālakhatakāmukha Hasta 


अरालकटकामुखहस्त 


191 


192 


அராள கடகாமுக ஹஸ்தம் 
( 7) आविद्धवस्त्रहस्तः 


193 


" 


194 


Āviddha Vaktra Hasta 
आविद्धवक्तहस्त 

ஆவித்த வுக்த்ர ஹஸ்தம் 
(8) सूचीमुखहस्तः 

Sūcīmukha Hasta 
सूचीमुखहस्तः 
ஸுசீமுக ஹஸ்தம் 


195 


196 


" 


( 9 ) रोचितहस्तः 


197 


Rēcita Hasta 
रेचितहस्त 
ரேசித ஹஸ்தம் 


198 


( 10) अर्धरेचितहस्त 


199 


Ardha Recita Hasta 
iii 


XNI 


199 


अधरेचितहस्त 
அர்த்த ரேசித ஹஸ்தம் 


( 11 ) नितम्बहस्तः 


" 


" 


Nitamba Hasta 
नितम्बहस्त 


200 


நிதம்ப ஹஸ்தம் 


( 12 ) पल्लवहस्तः 

Pallava Hasta 
पल्लवहस्त 


201 


பல்லவ ஹஸ்தம் 


202 


( 13 ) केशबन्धहस्तः 


203 


Kēs a bandha Hasta 
केशबन्धहस्त 
கேச பந்த ஹஸ்தம் 


( 4 ) उत्तानवञ्चितहस्तः 


204 


Uttānayañcita Hasta 
उत्तानवञ्चितहस्त 
உத்தான வஞ்சித ஹஸ்தம் 


205 


(15 ) लताहस्तः 


Latā Hasta 


लताहस्त 


மதர் ஹஸ்தம் 


six 


( 16 ) करिहस्त 


206 


Karı Alasta 


" 


207 


करिहस्त 
கரி ஹஸ்தம் 


( IT) पक्षवश्चितहस्तः 

Paksavañcita Hasta 
पक्षवञ्चितहस्त 
பக்ஷவஞ்சித ஹஸ்தம் 


208 


2 


( 18 ) पक्षप्रद्योतकहस्तः 

Paksa Pradyotaka Hasta 
पक्षप्रद्योतकहस्त 


209 


பக்ஷப்ரத்யோதக ஹஸ்தம் 


( 19 ) दण्डपक्षहस्ता 

Danda Paksa Hasta 


दण्डपक्षहस्त 


210 


தண்டபக்ஷ ஹஸ்தம் 


211 


( 20 ) गरुडपक्षहस्तः 

Garuda Paksa Hasta 


गरुडपक्षहस्त 


. 


கருடபக்ஷ ஹஸ்தம் 


( 1 ) ऊर्ध्वमण्डलिहस्तः 


212 


.212 


Ürdhwamandali Hasta 
ऊर्ध्वमण्डलीहस्त 
ஊர்த்வமண்டலி ஹஸ்தம் 


213 


214 


( 22 ) पार्श्वमण्डलिहस्तः 

Pārsva Mandali Hasta 
पार्श्वमण्डलीहस्त 
பார்ச்வமண்டலீ ஹஸ்தம் 


215 


( 23) उरोमण्डलीहस्तः 

Uromaņdali Hasta 
उरोमण्डलीहस्त 
உரோமண்டலி ஹஸ்தம் 


216 


" 


217 


( 24 ) उरःपावर्धिमण्डलहस्तः 

Urahpārs/wārdhamandala Hasta 
उर :पाधिमण्डलहस्त 
உர : பார்ச்வார்த்த மண்டல ஹஸ்தம் 


218 


219 


( 25 ) मुष्टिकस्वस्तिकहस्तः 

Mustika Swastika Hasta 
मुष्टिकस्वस्तिकहत 
முஷ்டிக ஸ்வஸ்திக ஹஸ்தம் 


220 


( 26 ) नलिनीपाकोशहस्तः 

Nalini Padmakosa Hasta 


" 


221 


Xxi 


नलिनीपद्मकोशहस 
களினீ பத்மகோச ஹஸ்தம் 


221 
222 


223 


( 27 ) अलपद्महस्तः 

Alapadma Hasta 
अलपद्महस 
அலபத்ம ஹஸ்தம் 


. 


" 


. 


( 28 ) उल्बणहस्तः 

Ulbaņa Hasta 


224 


" 


उल्बणहस्त 
உல்பண ஹஸ்தம் 


" . 


225 


( 29 ) वलितहस्तः 

Valita Hasta 
वलितहस्त 
வலித ஹஸ்தம் 


( 30) ललितहस्तः 


226 


Lalita Hasta 
ललितहस्त 
லலித ஹஸ்தம் 


221 


14 A. मतान्तररीत्या नृत्तहस्ताः- (७ ) 
( 1 ) निकुञ्चकहस्तः 


228 


Nịtta Hastas as per other authorities : ( 7 ) 
Nikuncaka Hasta 

228 
मतान्तररीत्या नृत्तहस्त - ( ७) 
निकुश्चकहस्त 
வேறு கருத்த ஹஸ்தம் : -- ( T ) 
நிகுஞ்சக ஹஸ்தம் 

229 


" 


( 2 ) द्विशिखरह स्तः 

Dyis ikhara Hasta 
द्विशिखरहस्त 
த்விசிகர ஹஸ்தம் 


2 


230 


231 


( 3 ) वरदाभयहस्तः 

Varadābhaya Hasta 
वरदाभयहस्त 
வரதாபய ஹஸ்தம் 


" 


" 


" 


( 4 ) सूचीविद्धहस्तः 

Sūchīyiddha Hasta 
सूचीविद्धहस 
ஸுசீவித்த ஹஸ்தம் 


232 


" 


233 


( 5 ) ज्ञानहस्तः 

Gnāna Hasta 
ज्ञानहस्त 
ஞான ஹஸ்தம் 


" 284 


( 6 ) मुद्रहस्तः 


234 


Mudra Hasta 


236 


मुद्रहस्त 


" 


முத்ரை ஹஸ்தம் 


( 1 ) प्रकीर्णहस्तः 


236 


Prakīrṇa Hasta 
प्रकीर्णहस्त 


ப்ரகீர்ண ஹஸ்தம் 


15. विविधाभिनयहस्ताः- (१३) 


( 1 ) शकटहस्तः 

237 
Miscellaneous Gestures of the bands : :(13 ) 
S akața Hasta 
विविध अभिनयहस्त- (१३ ) 
शकटहस्त 
LONDS amavaji aor :-( 13 ) 
சகட ஹஸ்தம் 

1238 


(2) शंखहस्तः 


" " 


Sankha Hasta 
शंखहस्त 
சங்க ஹஸ்தம் 


239 


( 3 ) चक्रहस्तः 


Cakra Hasta 


ktiv 


चक्रहस्त 


240 


சக்ர ஹஸ்தம் 


" 


( 4 ) पाशहस्तः 


" 


Pāsa Hasta 


241 


पाशहस्त 
பாச ஹஸ்தம் 


( 5 ) कीलकहस्त: 


Kilaka Hasta 


242 


कीलकहस्त 
கீலக ஹஸ்தம் 


243 


" 


( 6) संपुटहस्तः 

Sampuţa Hasta 
संपुटहस्त 
ஸம்புட ஹஸ்தம் 


244 


( 7 ) शिवलिङ्गहस्तः 

S ivalinga Hasta 
शिवलिङ्गहस्त 
சிவலிங்க ஹஸ்தம் 


" 


245 


( 8 ) मत्स्यहस्तः 

Matsya Hasta 
मत्स्यहस्त 


" 


XXV 


மத்ஸ்ய ஹஸ்தம் 


245 


(9 ) कूर्महस्तः 


246 


Kūrma Hasta 
कूर्महम्त 
கூர்ம ஹஸ்தம் 


" 


" 


247 


( 10) वराहहस्तः 

Varāha Hasta 


" 


वराहहस्त 


வராஹ ஹஸ்தம் 


248 


( 11 ) गरुडहस्तः 

Garuda Hasta 


गरुडहस्त 


கருட ஹஸ்தம் 


249 


( 12 ) नागबन्धहस्तः 

Nāgabandha Hasta 
नागबंधहस्त 


" 


நாகபந்த ஹஸ்தம் 


250 


( 13) खट्वहस्तः 

Khatva Hasta 
खट्वहस्त 
கட்வ ஹஸ்தம் 
iv 


251 


, 


xxvi 


16. ब्रह्मरुद्रादिदेवताभिनयहस्ताः- ( ९) 
( 1 ) ब्रह्मदेवहस्तः 

252 
Abhinayas for Deities – 

Brahma , Rudra, etc .: ( 9) 
Brahmadeva Hasta 


" 


ब्रह्मदेवहन्त 
ப்ரம்மதேவ ஹஸ்தம் 


253 


( 2 ) शैवहस्तः 


" 


Saiva Hasta 
शैवहस्त 


சைவ ஹஸ்தம் 


254 


( 3 ) विष्णुहस्तः 

Visnu Hasta 
विष्णुहस्त 
விஷ்ணு ஹஸ்தம் 


( 4 ) सरस्वतीहस्तः 


" 


" 


Saraswathi Hasta 
सरस्वतीहस्त 
ஸரஸ்வதி ஹஸ்தம் 


255 


" 


। 


( 5 ) पार्वतीहस्तः 


" 


" 


Pāryatı Hasta 
पार्वतीहस्त 


xxvii 


பார்வதி ஹஸ்தம் 


256 


( 6 ) लक्ष्मीहस्तः 

Lakşmi Hasta 
लक्ष्मीहस्त 


" 


லக்ஷ்மீ ஹஸ்தம் 


" 


( 7 ) विनायकहनः 


257 


Vināyaka Hasta 
विनायकह स्त 


" 


விநாயக ஹஸ்தம் 


( 8 ) कार्तिकेयहस्तः 

Kārtikēya Hasta 


कार्तिकेयहस्त 


" 


கார்த்திகேய ஹஸ்தம் 


258 


( 9 ) मन्मथहस्त : 


Manmatha Hasta 


मन्मथहस्त 
மன்மத ஹஸ்தம் 


259 


17. अष्टदिक्पालहस्ताः- ( ८ ) 
( 1 ) इन्द्रहस्त : 

Abhinayas for Dikpālas - ( 8 ) 
Indra Hasta 


" 


इन्द्रहस्त 


xxviii 


இந்திர ஹஸ்தம் 


259 


, 


( 2 ) अग्निहस्तः 

Agni Hasta 


260 


अग्निहस्त 


" 


அக்னி ஹஸ்தம் 


" 


( 3 ) यमहस्तः 

Yama Hasta 


यमहस्त 


261 


யம ஹஸ்தம் 


" 


( 4 ) निर्ऋतिहस्तः 


" 


Nirſti Hasta 
निऋतिहस्त 


। 


" 


நிருருதி ஊஸ்தம் 


262 


( 5 ) वरुणहस्तः 

Varuna Hasta 


" 


" 


वरुणहस्त 
வருண ஹஸ்தம் 


" 


( 6 ) वायुहस्तः 

Vāgu Hasta 


263 


वायुहस्त 


வாயு ஹஸ்தம் 


rxit 


( 7 ) कुबेरहस्तः 


263 


Kubēra Hasta 
कुबेरहस्त 
குபேர ஹஸ்தம் 


264 


" 


" 


( 8 ) ईशानहसः 

Īsāna Hasta 
ईशानहस्त 
ஈசான ஹஸ்தம் 


18. दशावतारहस्ता:-(१० ) 


265 


( 1 ) मत्स्यावतारहस्तः 

Dasavatara Hastas:-(10 ) 
Matsyāvatāra Hasta 
मत्स्यावतारहस्त 
மத்ஸ்யாவதார ஹஸ்தம் 


266 


( 2) कूर्मावतारहस्तः 

Kūrmāvatāra Hasta 
कूर्मावतारहस्त 
கூர்மாவதார ஹஸ்தம் 


" 


267 


( 3 ) वराहावतारहस्तः 

Varāhāyatāra Hasta 


वराहावतारहस्त 
iy. 


வராஹாவதார ஹஸ்தம் 


267 


" 


268 


( 4 ) नारसिंहावतारहस्तः 

Nộsimhāvatāra Hasta 
नृसिंहावतारहस्त 
க்ருஸிம்ஹாவதார ஹஸ்தம் 


" 


" 


( 5 ) वामनावतारहत्तः 

Vāmanāyatāra Hasta 


वामनावतारहस्स 


வாமனாவதார ஹஸ்தம் 


269 


( 6 ) परशुरामहस्तः 


Paras urāma Hasta 


" 


परशुरामहस्त 


பரசுராம ஹஸ்தம் 


270 


( 7 ) रामचन्द्रहस्तः 


Rāmacandra Hasta 


" 


रामचन्द्रहस्त 
ராமசந்த்ர ஹஸ்தம் 


271 


( 8) बलरामहस्तः 

Balarāma Hasta 


बलरामहस्त 
பலராம ஹஸ்தம் 


1971 


( 9 ) कृष्णहस्तः 

Krşņá Hasta 


272 


" 


कृष्णहस्त 
க்ருஷ்ண ஹஸ்தம் 


( 10) कल्क्यवतारहस्तः 

Kalkyavatāra Hasta 


273 


कल्क्यवतारहस्त 
கல்க்யவதார ஹஸ்தம் 


" 


19. चतुर्वर्णहस्ताः- ( ४) 
( 1 ) ब्राह्मणहस्त : 

Caturvarna Hastas:-( 4 ) 
Brāhmaṇa Hasta 


274 


ब्राह्मणहस्त 


ப்ராம்ஹண ஹஸ்தம் 


275 


( 2 ) क्षत्रियहस्तः 

Ksatriya Hasta 
क्षत्रियहस्त 
க்ஷத்ரிய ஹஸ்தம் 


. 


. 


(3 ) वैश्यहस्तः 


276 


" 


Vais ya Hasta 
वैश्यहस्त 
வைசிய ஹஸ்தம் 


" 


( 4 ) शूद्रहस्तः 


.276 


S udra Hasta 


277 


शूद्रहस्त 
சூத்ர ஹஸ்தம் 


20. बान्धवहस्ताः- (११ ) 


( 1 ) दम्पतिहस्तः 


278 
Bandhava Hastas : -- ( 11 ) 
Dampati Hasta 
बान्धवहस्त- (११ ) 
दम्पतिहस्त 
உறவினர்களைக் குறிக்கும் ஹஸ்தங்கள் - ( 11 ) 
தம்பதி ஹஸ்தம் 

279 


( 2 ) मातृहस्तः 

Mātr Hasta 
मातृहस्त 
மாத்ரு ஹஸ்தம் 


280 


" 


( 3 ) पितृहस्तः 

Pitr Hasta 


281 


पितृहस्त 
பித்ரு ஹஸ்தம் 


282 


( 4 ) श्वश्रुहस्तः 

SwasrāyHasta ( Mother -in -law ) 


282 


স্বর 
ச்வச்ரூ ஹஸ்தம் ( மாமியார் ) 


- 


288 


( 6 ) श्वशुरहस्तः 

S was ura Hasta (Father -in -law ) 
श्वशुरहस्त 
ச்வசுர ஹஸ்தம் (மாமனார் ) 


" 


( 6 ) भर्तृभ्रातृहस्तः 

Bhartr Bhratr Hasta ( Husband s brother ) 
भर्तृभ्रातृहस्त 

284 
பர்த்ரு ப்ராத்ரு ஹஸ்தம் ( மைத்துனன் ) 


( 7 ) ननान्हहस्तः 

Nanandr Hasta ( Husband s sister ) 
ननन्दहस्त 
நாத்தனார் ஹஸ்தம் (சாத்தி ) 


285 


" 


" 


( 8 ) ज्येष्ठकनिष्ठभ्रातृहस्तः 

Jyēștha Kanistha Bhrātp Hasta 
ज्येष्ठकनिष्ठभ्रातृहस्त 
சகோதர ஹஸ்தம் 


" 


286 


( 9 ) पुतहस्तः 

Putra Hasta 


" 


पुत्रहस्त 


Xxxiv. 


புத்ர ஹஸ்தம் 


286 


287 


" 


( 10 ) तुषाहस्तः 

Snusa Hasta ( daughter -in -law) 
नुषाहस्त 
ஸ்நுஷா ஹஸ்தம் ( மருமகள் ) 


( 11 ) सपनीहस्तः 


288 


" 


Sapatnī Hasta ( Co - wife ) 
सपनीहस्त 


ஸபத்னீ ஹஸ்தம் ( சக்களத்தி ) 


,, 


289 


21. नक्षत्राभिनयहस्ताः- (२७) 
( 1 ) अश्विनी नक्षत्रहसः 

Naksatrabhinaya Hastas :-( 27 ) 
Aswini Naksatra Hasta 
नक्षत्रा भेनयहस्त – ( २७ ) 
अश्विनीनक्षत्रह स्त 
sampursuamane ginser :-( 27 ) 
அச்விநீ நக்ஷத்ர ஹஸ் தம் 


" 


" 


290 


( 2 ) भरणीनक्षत्रहस्तः 

Bharani Naksatra Hasta 
भरणीनक्षत्रहस्त 


பரணீ நக்ஷத்ர ஹஸ்தம் 


290 


291 


- 


292 


" 


( 3) कृत्तिकानझवहसः 

Krttikā Naksatra Hasta 
कृत्तिकानक्षत्रहस्त 

க்ருத்திகை நக்ஷத்ர ஹஸ்தம் 
( 4 ) रोहिणीनक्षत्रहस्त: 

Rohiņı Nakşatra Hasta 
रोहिणीनक्षत्रहस्त 

ரோ ,ஹிணீ கக்ஷத்ர ஹஸ்தம் 
( 5 ) मृगशीर्षनक्षत्रहस्तः 

Mrgasīrşa Nakşatra: Hasta 
मृगशीर्ष नक्षत्रहस्त 

ம்ருகசீர்ஷ நக்ஷத்ர ஹஸ்தம் 
( 6 ) आनक्षत्रहस्तः 

Ardra Naksatra Hasra.. 
आानक्षत्रस्त 

திருவாதிரை நக்ஷத்ர ஹஸ்தம் 
( 7 ) पुनर्वसुनक्षत्रहस्तः 

Punarvasu Nakşatra Hasta 
पुनर्वसुनक्षत्रहस्त 
புனர்வஸு க்ஷத்ர ஹஸ்தம் 


" 


293 


" 


294 


" 


" 


( 8) पुष्य नक्षत्रहस्तः 

Puşya Nakşatra Hasta . 


295 


Xxxvi 


295 


पुष्यनक्षत्रस्त 
புஷ்ய நக்ஷத்ர ஹஸ்தம் 


" 


. 


. 


296 


( 9 ) आश्लेषानक्षत्रहस्तः 

As lēsā Nakşatra Hasta 
आश्लेषानक्षत्रहस 
ஆயில்ய நக்ஷத்ர ஹஸ்தம் 


( 10) मघानक्षत्रहस्तः 

Maghā Nakşatra Hasta 


297 


मघानक्षत्रस्त 


மகா நக்ஷத்ர ஹஸ்தம் 


" 


( 11 ) पूर्वा ( पूर्व फल्गुनी) नक्षत्रहस्तः 

Pūrvaphalguni Nakşatra Hasta 
पुब्बानक्षत्रहस्त 
பூர நக்ஷத்ர ஹஸ்தம் 


298 


" 


" 


( 12 ) उत्तरा ( उत्तरफल्गुनी नक्षत्रहस्त: 

Uttaraphalgunī Nakşatra Hasta 
उत्तरानक्षत्रहस्त 
உத்தர நக்ஷத்ர ஹஸ்தம் 


" 


299 


( 13 ) हस्तनक्षत्रहस्तः 

Hasta Naksatra Hasta 


हस्तानक्षत्रहस्त 


ஹஸ்த நக்ஷத்ர ஹஸ்தம் 


" 


Xxxvii 


299 


( 14 ) चित्रानक्षत्रहस्त : 

Citrā Naksatra Hasta 
चित्रानक्षत्रहस्त 
சித்திரை நக்ஷத்ர ஹஸ்தம் 


300 


" 


( 15 ) स्वातीनक्षवहस्तः 

Swātī Naksatra Hasta 
स्वातिनक्षत्रहस्त 
ஸ்வாதி நக்ஷத்ர ஹஸ்தம் 


301 


" 


( 16 ) विशाखानक्षत्रहस्त : 

Visakbā Nakşatra Hasta 
विशाखानक्षत्रहस्त 
விசாக நக்ஷத்ர ஹஸ்தம் 


" 


302 


" 


( 17 ) अनुराधानक्षत्रहस्तः 

Anuradha Naksatra Hasta 


अनुराधानक्षत्रहस्त 

அனுஷ நக்ஷத்ர ஹஸ்தம் 
(18) ज्येष्ठानक्षत्रहस्तः 

Jyesthā Nakşatra Hasta 
ज्येष्ठानक्षत्रहस्त 


303 


கேட்டை நக்ஷத்ர ஹஸ்தம் 


( 19 ) मूलानक्षत्रहस्तः 

Mūlā Nakşatra Hasta 


" 


XXXVII 


304 


मूलानक्षत्रहस्त 

மூல க்ஷத்ர ஹஸ்தம் 
( 20) पूर्वाषाढा नक्षत्रहस्तः 

Pūryāsāļbā Nakşatra Hasta 
पूर्वाषाढानभवहस्त 
பூராட நக்ஷத்ர ஹஸ்தம் 


" 


" 


" 


" 
305 


" 


( 21) उत्तराषाढा नक्षत्रहस्तः 

Uttarāṣāļbā Nakşatra Hasta 
उत्तराषाढानक्षत्रहस्त 
உத்திராட நக்ஷத்ர ஹஸ்தம் 


" 


306 


( 22 ) श्रवणननवहस्तः 

S ravana Naksatra Hasta 


. 


श्रवणनक्षत्रहस्त 


: 


307 


ச்ரவண நக்ஷத்ர ஹள் தம் 
( 23 ) धनिष्ठानक्षत्रहस्तः 

Dhanistha Nakşatra Hasta 
धनिष्ठा नक्षत्रहस्त 

தனிஷ்டா ( அவிட்டம் )நக்ஷத்ர ஹஸ்தம் 
( 24 ) शतभिषङ्नक्षत्रहस्त: 

S atabhișak Nakşatra Hasta 
शतभिषानक्षत्रहरत 
சதய க்ஷேத்ர ஹஸ்தம் 


308 


308 


xxxix 
( 25 ) पूर्वाभाद्रपदानक्षत्रहस्तः 

Pārvābbādrapada Nakşatra Hasta 
पूर्वाभाद्रपदानक्षत्रस्त 
பூரட்டாதி க்ஷத்ர ஹஸ்தம் 


" 


309 


" 


(26 ) उत्तराभाद्रपदानक्षत्रह स्त : 

Uttarābhādrapadā Nakşatra Hasta 
उत्तराभाद्रपदानक्षत्रहस्त 
உத்திரட்டாதி நக்ஷத்ர ஹஸ்தம் 


310 


" 


311 


( 27) रेवती नक्षवहस्तः 

Rēvatī Naksatra Hasta 
रेवतीनक्षत्रहस्त 
ரேவதி நக்ஷத்ர ஹஸ்தம் 


" 


22. राश्यभिनयहस्ताः- ( १२ ) 


( 1 ) मेषः 


312 


Rāsi Hastas :-( 12 )) 
Mesa ( Aries ) 
राश्यभिनयहस्त - ( १२ ) 
मेषराशि 


IBani pisor :-( 12 ) 
மேஷம் 


( 2 ) वृषभः 


313 


Vrsabha ( Taurus) 


818 


वृषभ 


" 


. 


விருஷபம் 


" 


(3 ) मिथुनम् 


" 


Mithuna ( Gemini )) 
मिथुन 
மிதுனம் 


314 


( 4 ) कर्कटः 


" 


Karkata ( Cancer) 


कर्कट (कटक ) 


" 


கடகம் 


315 


( 5 ) सिंहः 


. 


Simha ( Leo ) 
सिंह 


" 


ஸிம்மம் 


( 6) कन्याराशिः 


316 


Kanya ( Virgo ) 


कन्या 


" 


கன்னி 


( 7 ) तुला 


Tula ( Libra ) 


" 


तुला 


317 


xi 


துலாம் 


317 


( 8 ) वृश्चिक 


Vrscika ( Scorpio ) 
वृश्चिक 
வ்ருச்சிகம் 


318 


( 9 ) धनु : 


" 


Dhanus ( Sagittarius)) 


धनुस् 


தநுஸ் 


( 10 ) मकरः 


319 


Makara ( Capricornus) 


मकर 


" 


மகரம் 


" 


( 11 ) कुम्भः 

Kumbha (Aquarius ) 
कुंभ 


320 


கும்பம் 


(12 ) मीनः 


Mina ( Pisces) 
मीन 


321 


மீனம் 


ॐ 


23. नवग्रहहस्ताः 


- 


( ९ ) 


( 1 ) सूर्यहस्तः 


322 


Navagraha Hastas :-(9) 
Surya Hasta ( Sun ) 


" 


नवग्रहहस्त- ( ९ ) 
सूर्यहस्त 
Barramanawabiaor:-( 9 ) 
சூரிய ஹஸ்தம் 


323 


( 2) सोमहस्तः 


" 


Candra Hasta ( Moon ) 
सोमहस्त 
சக்திர ஹஸ்தம் 


" 


324 


( 3 ) कुजहस्तः 

Kuja Hasta ( Mars ) 
मङ्गळहस्त 


மங்கள ஹஸ்தம் 


325 


( 4 ) बुधहस्तः 

Budha Hasta ( Mercury ) 
बुधहस्त 
புத ஹஸ்தம் 


( 5 ) गुरुहस्तः 


xliit , 
Guru Hastai ( Jupiter ) 


325 


गुरुहस्त 


326 


குரு ஹஸ்தம் 


( 6 ) शुक्रहस्त : 

Sukra Hasta ( Venus ) 


शुक्रहस्त 
சுக்ர ஹஸ்தம் 


327 


( 7 ) शनिहस्तः 


S ani Hasta ( Saturn ) 
शनिहस्त 
சனி ஹஸ்தம் 


. 
" 


328 


" 


( 8 ) राहुहस्त : 

Rahu Hasta ( Dragon s head ) 
राहुहस्त 
ராகு ஹஸ்தம் 


" 


( 9 ) केतुहस्तः 


" 


329 


Ketu Hasta (Dragon s tail) 
केतुहस्त 
கேது ஹஸ்தம் 


24. स्वराभिनयहस्ताः- ( ७ ) 
( 1 ) षड्जस्वरः 


330 


exliv 


Swarābhinaya Hastas :-( 7 ) 
Sadjaswara ( Note C ) 
स्वराभिनयहस्त - ( ७ ) 


330 


331 


षड्जस्वर 
ஸ்வராபிநய ஹஸ்தங்கள் : - ( 7 ) 
ஷட்ஜ ஸ்வரம் 


332 


( 2 ) ऋषभस्वरः 

Rşabha Swara ( Note D ) 


. 


ऋषभस्वर 


" 


ரிஷப ஸ்வரம் 


" 


( 3 ) गान्धारस्वरः 

Gandhara Swara ( Note E ) 


" 


गान्धारस्वर 


333 


காந்தார ஸ்வரம் 


" 


( 4 ) मध्यमस्वरः 

Madhyama Swara (Note F ) 
मध्यमस्वर 


" 


மத்யம ஸ்வரம் 


( 5 ) पश्चमस्वरः 


334 


Paricama Swara ( Note G ) 


पञ्चमस्वर 


பஞ்சம ஸ்வரம் 


riv 


( 6 ) धैवतस्वरः 


334 


Dhaiyata Swara (Note a) 
धैवतस्वर 


335 


தைவத ஸ்வரம் 


" 


( 7 ) निषादस्वरः 

Nisada Swara ( Note b ) 
निषादस्वर 


நிஷாத ஸ்வரம் 


25. रागरागिण्यभिनयहस्ताः - ( ५० ) 
( i ) रागाः - ( ८ ) 

336 
Abhinaya for Ragas and Raginis :-(50 ) 
Rāgas :-( 8 ) 
रागरागिण्यभिनयहस्त 


337 


" 


पुरुषराग 
ராக ராகிணி அபிநய ஹஸ்தங்கள் :-( 50 ) 

46 Iraisir :-( 8 ) 
( ii ) रागिण्यः- ( २४ ) 

Raginis :-( 24 ) 
रागिणी (स्त्रीराग ) - (२४) 
Treal ( wgi IIEasir ) : - ( 24 ) 


: 


338 


339 


340 


341 


( iii) उपरागाः- (१८) 

Uparāgas :-( 18) 
vi 


xlvi 


342 


उपराग - ( १८ ) 

LUITaiwar :-( 18 ) 
( iv ) रागाभिनये साधारणविधिः 

General Rule in Rāga Abhinaya 
रागाभिनयाचे ठाई साधारण विधि 
ராகாபியத்தில் கவனிக்கவேண்டிய பொது 

விதி 


343 


344 


( 1 ) भूपाल : 

Bhūpāla 
भूपालराग 
பூபாளம் 


" 


" 


( 2) भैरवः 


Bhairava 
भैरवराग 


" 


பைரவம் 


" 


( 3 ) श्रीरागः 


345 


S rī Rāga 


श्रीराग 


ஸ்ரீ ராகம் 


( 4 ) रागपञ्जरः 

Rāga Panjara 


रागपश्चर . 


" 


xlvii 


ராக பஞ்சரம் 


345 


(5 ) वसन्तः 


346 


Vasanta 


वसन्तराग 


" 


வஸந்த ராகம் 


( 6 ) मालवः 


Mālava 


माळवराग 


" 


மாளவம் 


347 


" 


( 7) बङ्गालः 

Bangāla 
बङ्गालराग 
பங்காளம் 


" 


( 8 ) नाटः 


" 


Nata 
नाटराग 


348 


காட ராகம் 


( 9 ) देशाहुरी 


Desāhuri 
देशाहुरीराग 
தேசாஹுரீ ராகம் 


" 


xlviii 


(10 ) मलहरी 


348 


349 


Malahari 
मलहरीराग 
மலஹரி ராகம் 


%3D 


( 11,13,14 . ) बौली, मेघरञ्जी, कुरञ्जी 

Bouli , Megharanji , Kuranji 
बोळी, मेघरजी, कुरञ्जी 
பௌளி , மேகரஞ்ஜி , குரஞ்ஜி 


350 


(12 ) देवक्रिया 


Devakriya 
देवक्रिया 
தேவக்ரியை 


" 


( 15,16 ) हिन्दोळी, माहुरी 

Hindoli, Māhuri 
हिन्दोळी, माहुरी 
ஹிந்தோளம் , மாஹுரி 


" 


351 


" 


( 17,18) बल्ला , शंकराभरणम् 

Ballā , Sankarābharaṇa 
बल्ला , शंकराभरण 


பல்லா , சங்கராபரணம் 


119,20 ) देशी, ललिता 


352 


xlix 


352 


358 


Desi, Lalitā 
देशी, ललितराग 

தேசீ , லலிதம் 
( 21,22 ) रामक्रिया , वराळी 

Rāmakriyā, Varāli 
रामक्रिया , वराळी 

ராமக்ரியை , வராளி 
( 23,24) कौशिकी, गुण्डक्रिया 

Kous iki, Gundakriyā 
कौशिकी , गुण्डक्रिया 

சௌசிகீ , குண்டக்ரியை 
( 25,26 ) गुर्जरी, गोळा 

Gurjarī, Goula 
गुर्जरी , गौळा 

குர்ஜரீ , கௌளா 
( 27,38) धन्याशी, काम्बोजी 

Dhanyasi, Kambhojik 
धन्याशी, काम्बोजी 
தன்யாஸி , காம்போஜி 


" 


" 


354 


" 


" 


" 


" 


" 


( 29 ) कर्णाटगोळ 


355 


" 


Karņāța Goula 
कर्णाटगौळ 


1 


கர்னாட கௌளை 


356 


( 30) नारायणगौळः 


356 


" 


Nārāyana Goula 
नारायणगौळ 


நாராயண கௌளம் 


(31,32) देशाक्षी, आहरी 


" 


" 


Desaksi, Ahari 
देशाक्षि , आहरी 
தேசாக்ஷ , ஆஹரீ 


357 


" 


( 33 ) सारङ्गनाटः 

Sāranga Nāta 
सारङ्गनाट 


சாரங்க நாடராகம் 


" 


358 


( 34,35 ) सौराष्ट्रः , सावेरी 

Sourāstra , Sāvērī 
सौराष्ट्र, सावेरी 

சௌராஷ்டிரம் , சாவேரி 
( 36) शुद्धबौली 

Sluddha Bouli 
शुद्धबौली 
சுத்த பௌளி 


" 


359 


( 37 ) माळवश्री 


h 


Mālavas ri 


359 


माळवश्री 


மாளவ ங் 


" 


" 


( 38,39 ) तोडी, घण्टारवः 

Todi, Ghantarava 
तोडी , घण्टारव 

கண்டாரவம் 


360 


தோடி , 


( 40 ) नादरामक्रिया 


" 


Nāda Rāmakriya 
नादरामक्रिया 


நாத சாமக்ரியை 


361 


" 


. 


( 41,42 ) हेजिजि, मुखारी 

Hejjijji, Mukhāri 
हेजिजि , मुखारी 

ஹெஜ்ஜிஜ்ஜி முகாரி 
( 43,44 ) मेचबौली, वैशाली 

Mecabouli , Vaisali 
मेचबोली, वैशाली 

மேசபௌளி , வைசாலி 
( 45 ) मङ्गलकौशिका 

Mangala Kous ika 
मङ्गलकोशिका 


" 


362 


மங்கள 

களசிகா 


362 


( 46 ) शुद्धवसन्ता 


363 


Suddha Vasanta 


शुद्धवसन्ता 


சுத்த வஸந்தா 


( 47) केदारगौळः 


" 


Kedāra Goula 
केदारगौळ 


கேதார கௌளம் 


364 


( 48 ) सामन्तरागः 

Sāmanta Rāga 


सामन्तराग 


" 


ஸாமந்தராகம் 


" 


( 49,50 ) पाडि , मधुमाधवी 

Padi, Madhu Madhavi 


पाडि , मधुमाधवी 


365 


பாடி , மதுமாதவி 


..26. रागाभिनये साधारणनियमाः 
Some general Observations regarding 

Rāgābhinaya 366 
रागाभिनयाचे साधारणविधि 


liii 


367 


368 


ராகாபிகயத்தில் கவனிக்க வேண்டிய 

சாதாரண விதிகள் 
27. पद्मिन्यादिजात्यभिनयहस्ताः -- ( ४ ) 
(1 ) पद्मिनीहस्तः 

Padminī Hasta 
पद्मिनीहस्त 

பத்மினீ ஹஸ்தம் 
( 2 ) चित्रिणीहस्तः 

Citriņi Hasta 
चित्रिणीहस्त 
சித்ரிணீ ஹஸ்தம் 


" 


369 


" 


" 


( 3 ) शंखिनीहस्तः 


" 


" 


Sankhini Hasta 
शंखिनीहस्त 
சங்கினீ ஹஸ்தம் 


370 


" 


371 


( 4) हस्तिनीहस्तः 

Hastinī Hasta 
हस्तिनीहस्त 

ஹஸ்தினீ ஜஸ்தம் 
28. पञ्चदश पाणिप्रचारा- ( १५ ) 

Hasta Pracharas ( Movements ):-(15 ) 
हस्तमचार -- (१५) 
vii 


372 


373 


liv 


374 


376 


377 


05 JEmasir :-( 15 ) 
29. विंशतिः करकर्माणि - ( २० ) 

Hasta Karmas:-(20 ) 
हस्तकर्म - ( २० ) 

PADD Formcousin:-( 20 ) 
30. चतुर्दश हस्तक्षेत्राणि- (१४) 

Hasta Kșētras : -- ( 14) 
हस्तक्षेत्र- (१४) 
ADVEGaarisor :-( 14 ) 


378 


" 


379 


" 


31. हस्तप्राधान्यम् 

Importance of the Hastas - and the 
accompanying movements of other parts , 
हरताभिनय विशेष 

380 
அபிநயத்தில் ஹஸ்தங்களின் முக்கியத்துவம் 


32. नाटकपात्राणां अभिनयप्रकारः 
Rule regarding Gesticulations by charac 

ters in a Drama 
नाटकपात्रांचा अभिनयप्रकार 

381 
உத்தம , மத்யம , அதம பாத்திரங்கள் 

அபிநயம் செய்யும் முறை 382 


16. पञ्चधा वक्षः -- ( ५ ) 

335 
The five movements of the Chest :-(5 ) 


17 


385 


उराचे भेद -- ( ५ ) 
அபிநயத்தில் மார்பின் ஐந்து வகை 


386 


( 1 ) समम् 


Sama 


सम 


" 


ஸமம் 


387 


( 2 ) आभुग्नम् 

Abhagna 
आभुग्न 


ஆபுக்னம் 


388 


( 3 ) निर्भुग्नम् 


Nirbhugna 
निर्भुन 
நிர்புக்னம் 


389 


( 4 ) प्रकम्पितम् 


" 


390 


Prakampita 
प्रकम्पित 


ப்ரகம்பிதம் 


" 


( 5 ) उद्घाहितम् 


391 


" 


Udvāhita 
उद्वाहित 
உத்வரஹிதம் 


vi 


17. पञ्चधा पार्श्वम् - ( ५ ) 

392 
The movements of the Sides :-(5 ) 
पार्श्वभेद -- ( ५) 
விலாவின் ஐந்து வகைகளும் லக்ஷணங்களும் 


i 


( 1 ) विवर्तितम 


393 


Vivartita 


" 


विवर्तित 


விவர்த்திதம் 


" 


( 2 ) अपसृतम् 

Apașrta 
अपसृत . 
அபஸ்ருதம் 


394 


( 3 ) प्रसारितम् 


Prasārita 
प्रसारित 
ப்ரஸாரிதம் 


" 


( 4 ) नतम 


395 


Nata 


नत 


நதம் 


" 


(6 ) उन्नतम् 


" 


Unnata 


396 


lvii 


उन्नत 


396 


உன்னதம் 


397 


18. पञ्चविधा कटी 

The five movements of the Hip 
कटिभेद- ( ५ ) 
அபிநயத்தில் இருப்பின் 5 வகைகளும் 

லக்ஷணங்களும் 


" 


(1 ) कम्पिता 


398 


Kampita 
कपिता 
கம்பிதம் 


( 2) उद्वाहिता 


" 


Udvāhita 
उद्वाहित 
உத்வாஹிதம் 


399 


, 


( 3) छिन्ना 


Chinna 
छिन्ना 


400 


சின்னம் 


" 


(4 ) विवृत्ता 


Vivștta 
विवृत्ता 


401 


Ivil 


விவ்ருத்தம் 


401 


( 6 ) रोचिता 


Rēcita 
रोचित 


ரேசிதம் 


402 


19. त्रयोदश चरणा: -- ( १३ ) 

The movements of the feet :-( 13 ) 
चरणभेद - ( १३ ) 
Srivani sor 100SSODENagariSon :- ( 13 ) 403 


(1 ) समः 


" 


Sama 


सम 


404 


ஸமம் 


" 


( 2 ) अश्चित : 


" 


Añcita 


" 


अञ्चित 


406 


அஞ்சிதம் 


" 


( 3 ) कुश्चित : 


" 


Kuñcita 
कुचित 


" 


குஞ்சிதம் 


406 


lir 


( 4) सूची 


406 


Sūci 
सूची 
ஸுசீபாதம் 


" 


407 


408 


. 


( 5 ) अग्रतलसंचरः 

Agratalasañcara 
अग्रतलसंचर 

அக்ரதல ஸஞ்சரம் 
( 6 ) उद्घट्टितः 

Udghațțita 
उद्घट्टित 
உத்கட்டிதம் 


" 


409 


( 7) त्राटितः 


" 


Trāțita 
त्राटित 


410 


த்ராடிதம் 


" 


" 


( 8 ) घट्टितोत्सेधः 

Ghattitotsedha 
घट्टितोत्सेध 
கட்டிதோத்ஸேதம் 


411 


( 9 ) घट्टितः 


" 


ir 


411 


Ghattita 
घट्टित 
கட்டிதம் 


" 


( 10 ) मर्दिता 


" 


412 


Mardita 
मर्दित 


மர்திதம் 


( 11 ) अग्रगः 


" 


Agraga 


अग्रग 


४ 


அக்ரக பாதம் 


413 . 


( 12 ) पाणिगः 


" . 


Parşniga 
पाणिग 


பார்ஷ்ணிகம் 


" 


(13 ) पार्श्वगः 


Pārs vaga 


414 


पार्श्वग 


" 


பார்ச்வகம் 
20. पञ्चधा स्कन्धौ -- (५) 

Movements of the Shoulders :-- 15 ) 


415 


கா -- ( 6) 
அபியத்தில் புஜங்களின் வகைகளும் 

லக்ஷணங்களும் :-( 5 ) 


प्रत्यङ्गानि 


21. Hung gian 

413 
Pratyangãs ( Subsidiary features and 

their movements) 
Movements of the Neck :-(9 ) 
प्रत्यङ्ग 

( 8 ) 
ப்ரத்யங்கங்கள் 
அபிகயத்தில் கழுத்தின் வகைகளும் 

லக்ஷணங்களும் : - ( 9 ) 420 


( 1 ) கா 


21 


Samā 


समा 


. 


ஸமா 


421 


( 2) பிரான 


Nirrtta 
निवृत्ता 
கீவ்குத்தா 


( 3 ) aiad 


viii 


lxii 


422 


Valita 
वलिता 


" 


வலிதா 


( 4) रेचितग्रीवा 


423 


Rēcitā 
रेचिता 


" 


ரேசிதா 


" 


" 


( 5 ) आकुञ्चिनग्रीवा 

Akuñcita 
आकुञ्चिता 
ஆகுஞ்சிதர 


424 


" 


( 6 ) अश्चितग्रीवा 


Añcitā 
अञ्चितग्रीवा 
அஞ்சிதா 


425 


( 7 ) व्यस्रग्रीवा 


Tryasra 
व्यग्रीवा 


" 


" 


த்ரியஸ்ரா 


( 8 ) नतग्रीवा 


426 


Natā 


नता 


Ixiii 


நதா 


426 


. 


( 9) उन्नतग्रीवा 


" 


427 


Unnatā 
उन्नवग्रीवा 


. 


உன்னதா 


22. बाहुः-- ( १६ ) 

428 
The movements of the Arms :-( 16 ) 
बाहु 
uram - Gupsis or aap-500r pisab :-( 16 ) 429 


-- 


( 1 ) ऊर्ध्वस्थः 


" 


" 


Ürdhvastha 
ऊर्ध्वस्थ 


430 


ஊர்த்வஸ் தம் 


( 2) अधोमुखः 


Adhomukha 
अधोमुख 
அதோமுகம் 


( 3 ) तिर्यग्गतः 


" 


431 


Tiryaggata 
तिर्यक् 
திர்யக் 


" 


lxiv 


( 4 ) अपविद्धा 


431 


Apaviddha 
अपविद्ध 


அபவித்தம் 


432 


( 6 ) प्रसारित 


Prasārita 


प्रसारित 


ப்ரஸாரிதம் 


( 6 ) अञ्चितः 


" 


433 


Arcita 
अश्चित 


அஞ்சிதம் 


( 7) मण्डलगतिः 


Mandala gati 
मण्डलगति 


மண்டலகதி 


434 


( 8 ) स्वस्तिक : 


" 


Swastika 
स्वस्तिक 


ஸ்வஸ்திகம் 


435 


( 9 ) उद्वेष्टितः 


Ixv 


435 


Udvestita 
उद्वेष्टित 


உத்வேஷ்டிதம் 


" 


436 


( 10 ) पृष्ठानुसारी 

Pțsthānusārī 
पृष्ठानुसारी 
ப்ருஷ்டானுஸாரீ 


( 11 ) आविद्धः 


437 


Āviddha 
आविद्ध 


ஆவித்தம் 


(12) कुञ्चितः 


Kuñcita 


438 


कुचित 
குஞ்சிதம் 


( 13 ) नम्रः 


Namra 


नम्र 


439 


நம்ரம் 


" 


( 14 ) सरल : 

Sarala 
viii.a 


1xvi . 


सरल 


439 


ஸரளம் 


44 ) 


(15 ) : 


Andolita 
आन्दोळित 
ஆக்தோளிதம் 


( 16 ) Stala : 


441 


Utsārita 


442 


उत्सारित 
உத்ஸாரிதம் 


444 


446 


23. ரஜா : 
The movements of the back and of the 

abdomen 
पोट पृष्टोदर 


அபிநயத்தில் (உதரம் ) வயிறு வகைகளும் 

லக்ஷணங்களும் 


> 


( 1 ) IRE 


Ksāma 


447 


क्षाम 


க்ஷாம உதரம் 


( 2 ) ( H 


Khalla 


1 


lxvii 


448 


க்கல்ல உதரம் 


( 3 ) पूर्णम् 


" 


" 


Pürņa 
पूर्ण 
பூர்ண ஜடரம் 


" 


449 


( 4) रिक्तपूर्णम 


Rikta Pūrņa 


" 


रिक्तपूर्ण 


" 


ரிக்த பூர்ணம் 


450 


451 


24. पश्वधा ऊरुः 

The five movements of the thighs 
मांडि -- ( ५ ) 
துடையின் ஐந்து வகைகள் 


" 


" 


( 1 ) कम्पितोसः 


" 


452 


Kampita 
कंपित 


கம்பிதம் 


3 


( 2 ) बलितोस 


Valita 


lxviii 


वलित 


453 


வலிதம் 


(8 ) स्तब्धोरुः 


" 


Stabdha 


स्तब्ध 


" 


ஸ்தப்தம் 


" 


(4 ) उद्वतितोरुः 


454 


Udvartita 
उद्वर्तित 


" 


உத்வர்த்திதம் 


( 5 ) निवतितोसः 


455 


Nivartita 
निवर्तितोरु 


" 


நிவர்த்திதம் 


25. पञ्चविधा जङ्घा 


456 


" 


The five movements of the knees 
जांघा 


Topiari arman Orgarhwor :-( 6 ) , 


( 1 ) आवर्तितजङ्घा 

Āvartita 


457 


İxix 


आवर्तिता 


458 


ஆவர்த்திதா 


( 2 ) नता जबा 


" 


Natā 


नता 


நதா 


459 


( 3 ) क्षिप्तजा 

Kșipta 


" 


क्षिप्तजङ्घा 


க்ஷிப்தா 


" 


460 


" 


(4 ) उद्वाहितजसा 

Udvāhita 
उद्वाहितजङ्का 
உத்வாஹிதம் 


( 6 ) परिवर्तितजङ्घा 


" 


" 


Parivartita 
परिवर्तित 


461 


பரிவர்த்திதா 


" 


( 6 ) नि : सृतजङ्घा 

Nissſta 
निस्सृता 


d 


நிஸ்ருதா 


461 


462 


( 7 ) परावृत्तजङ्घा 

Parāvștta 


" 


परावृत्ता 


பராவிருத்தா 


463 


(8 ) तिरश्वीनजङ्घा 

Tiras cīna 
तिरश्चीना 


" 


திரச்சீனா 


( 9 ) बहिर्गतजङ्घा 


464 


Babirgata 
बहिर्गता 


" 


பஹிர்கதா 


" 


( 10) कम्पितजङ्घा 

Kampita 
पिता 


" 


465 


கம்பிதா 


" 


466 


26. पञ्चधा मणिबन्धः 

The five movements of the wrist 
मणगट ( मणिबंद ) -- ( ५ ) 


lxxi 


மணிக்கட்டுகளின் வகைகளும் லக்ஷணங்களும் 466 


( 1 ) ஜ 


Nikuñoa 


467 


निकुञ्च 
நிகுஞ்சிதம் 


- 


( 2) அதுதா: 


Akuñcita 
आकुंचित 
ஆகுஞ்சிதம் 


468 


12 


( 3 ) 13 : 


Cala 


. 


சலம் 


469 


( 4 ) : 


Bhramita 
भ्रमित 
ப்ரமிதம் 


( 5 ) TE : 


470 


Sama 


सम 


ஸமம் 


21 


" 


27. सप्तधा जानु 

471 
The seven movements of the knee -joint 
जानु ( गुडघा ) -- ( ७ ) 
முழங்கால் சந்திப்பின் வகைகளும் , 

Vogoar on :-( 7) 


( 1 ) संहतजानुः 


472 


Sambata 
संहतजानु 
ஸம் ஹதம் 


" 


( 2 ) कुश्चितजानुः 

Kuncita 
कुंचित 
குஞ்சிதம் 


. 


473 


( 3 ) अर्धकुञ्चितजानुः 

Ardha Kuñcita 
अर्धकुंचित 
அர்த்த குஞ்சிதம் 


" 


" 


( 4 ) नतजानु : 


-474 


Nata 


" 


नत 


நதம் 


lxxiji 


( 5 ) उन्नतजानुः 


474 


Unnata 


उन्नत 


475 


உன்னதம் 


( 6 ) विवृतजानुः 

Vivſta 
विवृत 
விவ்ருதம் 


476 


( 7 ) समजानुः 

Sama 


सम 


ஸமம் 


" 


28. भूषणम् 


477 


Bhūsaņa 


आभरण 


ஆபரணம் 


उपाङ्गानि 


29. दृष्टिप्रकरणम् 


( 1 ) रसद्दष्ट्रयः 


478 


1xxiv 


Drsti ( Look ) 
Rasa Dşşțis ( Looks calculated to piled 

aesthetic enjoyment ) . 478 


दृष्टि 


रसदृष्टि 
த்ருஷ்டி அல்லது பார்வை 
ரஸ த்ருஷ்டி ( நவரஸங்கள் நிறைந்த பார்வை ) 479 


( 2 ) स्थायिभावदृष्टयः 
Sthāyī Bhāva Drstis ( Looks indicative 

of heights of emotion ) 
स्थायिभाव दृष्टी -8 

480 
Evarsuragwan - 8 


" 


( 3 ) व्यभिचारिदृष्टयः 
Vyabhichāri Dșstis ( Looks indicative of 

various states of mind ), 481 
व्यभिचारिदृष्टि 


" 


SMS - 20 


482 


रसदृष्टयः 


- 


( ८ ) 


( 1 ) कान्ता दृष्टिः 


483 


Rasa Destis 
Kanta Drsti ( Amourous Look ) 
कांता दृष्टि 


lxxv 


.484 


" 


ரஸ த்ருஷ்டி லக்ஷணங்கள் 

காந்தா த்ருஷ்டி 
( 2 ) हास्या दृष्टिः 

Hasya ( Humorous Look) 
हास्य दृष्टि 
ஹாள்ய த்ருஷ்டி 


485 


( 3 ) करुणा राष्टिः 


Karuna Drsti ( Pathetic Look) 


" 


करुणा दृष्टि 


486 


கருணா த்ருஷ்டி 


( 4 ) रौद्री दृष्टिः 


Roudri Drsti ( Look of fury ) 
रोद्री दृष्टि 


ரௌத்ரி த்ருஷ்டி 


487 


( 5 ) वीरा दृष्टिः 


" 


Vira Drsti ( Look of Heroism ) 
वीरदृष्टि 


வீர த்ருஷ்டி 


488 


( 6 ) भयानकष्टिः 

Bhayanaka (Lookof foar ) 
भयानक दृष्टि 


489 


பயாநக த்ருஷ்டி 


lxxvi 


( 7 ) बीभत्सा दृष्टिः 


489 


" 


Bibhats Drsti ( Look of disgust) 
बीभत्स दृष्टि 
பீபத்ஸ த்ருஷ்டி 


490 


" 


( 8 ) अद्भुतदृष्टिः 

Adbhuta Drsti ( Look of Surprise ) 


अद्भुत दृष्टि 


491 


அத்புத த்ருஷ்டி 


" 


स्थायिभावदृष्टयः -८ 


492 


( 1 ) स्निग्धा दृष्टिः 

Sthayi Bhava Drstis - 8 
Snigdha ( Loving Look ) 
स्थायिभाव दृष्टि 
स्निग्धदृष्टि 


493 


பாவ த்ருஷ்டி லக்ஷணங்கள் -8 
ஸ்நிக்த த்ருஷ்டி 


( 2 ) हृष्टा दृष्टिः 


494 


Hrsta Drsti ( Look of Laughter ) 


हृष्ट दृष्टि 


:. 


ஹ்ருஷ்ட் த்ருஷ்டி 


" 


İxxvii 


( 3 ) दीनदृष्टिः 


494 


495 


Dina Drsti ( Look of Low - Spirits) 
दीनदृष्टि 
தீன த்ருஷ்டி 


( 4 ) क्रुद्धा दृष्टिः 


" 


Kruddha Drsti ( Look of Anger ) 


क्रुद्ध दृष्टि 


496 


க்ருத்த த்ருஷ்டி 


( 5 ) हप्ता दृष्टिः 


Drpta Drsti ( Look of Pride ) 
दृप्तहष्टि 
த்ருப்த த்ருஷ்டி 


497 


( 6 ) भयान्विता दृष्टिः 

Bhayanvita Drsti ( Look of Fear) 
भयान्वितष्टि 


" 


" 


பயாந்வித த்ருஷ்டி 


" 


498 


( 7 ) जुगुप्तिता दृष्टिः 

Jugupsita Drsti ( Look of Disgust ) 
जुगुप्सितदृष्टि 
ஜுகுப்ஸித த்ருஷ்டி 


( 8 ) विस्मितहाधित 


İxxviii 


498 


Vismita Drsti ( Look of Surprise ) 
विस्मित दृष्टि 


499 


விஸ்மித த்ருஷ்டி 


व्यभिचारिदृष्टयः 


( २० ) 


( 1 ) शून्या दृष्टिः 


500 


Vyabhichari Drstis- ( 20 ) 
Sunya Drsti ( The Vacant Look ) 
व्यभिचारिदृष्टि - ( २० ) 


" 


शून्य दृष्टि 


GUST rapsair- ( 20 ) 
சூன்ய த்ருஷ்டி 


501 


( 2 ) मलिना दृष्टिः 


" 


Malinā Drsti ( Look of Low Spirits) 
मलिन दृष्टि 


" 


502 


மலின த்ருஷ்டி 


( 3 ) श्रान्ता दृष्टिः 


" 


03 


S rāntā Drsti ( Tired Look ) 
श्रांत दृष्टि 


ச்ராந்த த்ருஷ்டி 


( 4) लज्जिता दृष्टिः 

Lajjita Drsti ( Look of Shyness ) 


" 
504 


lxxix 


504 


लजित दृष्टि 
லஜ்ஜிதா த்ருஷ்டி 


( 5 ) शङ्किता दृष्टिः 

Sankita Drsti ( Suspecting Look) 
शंकित दृष्टि 


505 


சங்கித த்ருஷ்டி 


" 


(6 ) मुकुला दृष्टिः 


506 


Mukula Drsti (Well - closed Look) 


" 


मुकुळ दृष्टि 


" 


முகுள த்ருஷ்டி 


507 


" 


( 7 ) अर्धमुकुला दृष्टिः 

Ardhamukula Drsti ( Half - open Look) 
अर्धमुकुळ दृष्टि 
அர்த்த முகுள த்ருஷ்டி 


" 


( 8 ) ग्लाना दृष्टिः 


508 


" 


Glana Drsti ( Languid Look ) 
ग्लान दृष्टि 


க்லான த்ருஷ்டி 


( 9 ) जिह्मा दृष्टिः 


509 


Jimha Drsti ( Looking Askance ) 


जिम दृष्टि 


609 


ஜிம்ஹ த்ருஷ்டி 


510 


" 


( 10) कुश्चित दृष्टिः 

Kuficita Drsti. ( Contracted Look ) 
कुञ्चित दृष्टि 

குஞ்சித த்ருஷ்டி 
( 11 ) वितर्किता दृष्टिः 

Vitarkita Drsti ( Look of indecision ) 
वितर्कित दृष्टि 


511 


" 


விதர்கித த்ருஷ்டி 


512 


( 12 ) अभितप्ता दृष्टिः 

Abhitapta Drsti ( Painful Look ) 
अभितप्त दृष्टि 

அபிதப்த த்ருஷ்டி 
( 13 ) विषण्णा दृष्टिः 

Visanna Drsti ( Look of Grief). 
विषण्ण दृष्टि 


513 


%3D 


விஷண்ண த்ருஷ்டி 


514 


(14) ललिता दृष्टिः 


Lalitā Drsti ( Sporting Look ) 
ललित दृष्टि 


lxxxi 


லலித த்ருஷ்டி 


515 


( 15 ) आकेकरा दृष्टिः 
Akekara Drsti ( Half closed Look through 

the corners of the eye ) 
आकेकरा दृष्टि 
ஆகேகரா த்ருஷ்டி 

516 


( 16 ) 


विकोशा दृष्टिः 
Vikos a Drsti ( Wide-open Look ) 
विकोश दृष्टि 


517 


விகோச த்ருஷ்டி 


(17 ) विधान्ता दृष्टिः 


518 


Vibhrānta Drsti ( Distracted Look ) 
विभ्रांत दृष्टि 


விப்ராந்த த்ருஷ்டி 


519 


( 18) विप्लुता दृष्टिः 

Vipluta Drsti ( Floating Look ) 
विप्लुत दृष्टि 
விப்றுத த்ருஷ்டி 


( 19 ) त्रस्ता दृष्टिः 


.520 


" 


Trasta Drsti ( Look of Fear ), 
त्रस्त दृष्टि 


த்ரஸ்த த்ருஷ்டி 


620 


521 


( 20 ) मदिरा दृष्टिः ( त्रिविधा ) 

Madira Drsti (Intoxicated Look) 
मदिर दृष्टि 
மதிர த்ருஷ்டி 


522 


523 


30. सप्तधा भ्रूः 

525 
The seven movements of the Eye - brow : 
भोंवया- (७ ) 
புருவங்களின் வகைகளும் , லக்ஷணங் 

-ob :-( 7 ) 


" 


( 1 ) सहजा 

Sahaja ( The normal pose ) 
सहजा 


526 


" 


ஸஹஜா 


(2 ) पतिता 


Patita ( Fallen ) 
पतिता 


527 


பதிதா 


( 3 ) उत्क्षिप्ता 


528 


Utksipta ( Thrown up ) 
इक्षिप्ता 


. 


ixxxiii 


உத்க்ஷிப்தா 


528 


( 4) रेचिता 


" 


529 


Recita ( Thrown out) 
रेचिता 


ரேசிதா 


(5) निकुञ्चिता 


Nikuñcitā ( Contracted ) 
निकुंचिता 


530 


நிகுஞ்சிதா 


. 


( 6) भृकुटी 


Bhrakuti ( Violent ourving ) 
भृकुटी 
ப்ருகுடீ 


531 


( 7 ) चतुरा 


Catura ( Smart ) 
ललिता ( चतुरा) 
லலிதா ( சதுரா ) 


532 


633 


. 


31. नवधा पुटौ 

The nine movements of the eye -lids 
पुटी (पापण्या ) 


" 


-- 


Ixxxiv 


மைகளின் வகைகளும் , லக்ஷணங் 

--( 9 ) 633 


( 1) प्रसृतपुटौ 


Prasșta 


534 


प्रस्त 


ப்ரஸ்ருதம் 


( 2 ) कुश्चितपुटौ 


Knñcita 
कुंचित 
குஞ்சிதம் 


535 


" 


" 


" 


( 3,4,5) उन्मेषित -निमेषित -विवर्तितपुटौ 

Unmēșita , Nimēsita , Vivartita 
उन्मेषित -निमेषित - उद्वर्तित 
உன்மேஷிதம் , நிமேஷிதம் , உத்வர்த்திதம் 


536 


( 6 ) स्फुरितपुटौ 


537 


Sphurita ( Throbbing) 
स्फुरित 
ஸ்புரிதம் 


( 7) पिहितपुटी 


" 


Pihita ( Closed ) 
पिहित 


638 


ixxxy 


பிஹிதம் 


538 


( 8 ) विता( चा) लितपुटौं 

Vicālita (Quickly moved ) 
वितालित 


639 


விதாலித 


" 


( 9 ) समपुटी 


Sama ( Normal ) 


" 


सम 


540 


ஸமம் 


641 


" 


32. ताराकर्माणि 

The movements of the pupils 
बुबळे 
கருவிழிகள் 


" 


" 


( 1 ) नव स्वनिष्ठानि ताराकर्माणि 
Subjective movements- ( 9 ) 

542 
बुबळे - स्वनिष्ठ 

544 
அகப் பொருளைக் குறிக்கும் விழிகளின் 

V # MART E FOR 180 sani -- ( 9) 546 


- 


( 2 ) विषयाभिमुखान्यष्टौ ताराकर्माणि 

548 
Objective movements of the pupils -- ( 8) 
बुबळ्याचे विषयाभिमुख 

( ८ ) 
ri 


- 


" 


ixxxvi 


புறப் பொருளைக் குறிக்கும் விழிகளின் 

21608SORLD Neap odor E FOF- (8) 648 


549 


( 1 ) समम् 

Sama 
समदर्शन 


ஸமம் 


" 


( 2) साचि 


Sāci 


साची 


550 


ஸாசி 


" 


" 


( 3 ) अनुवृत्तम् 

Anuvſtta 
अनुवृत्त 
அனுவ்ருத்தம் 


" 


551 


( 4 ) अवलोकितम् 

Avalokita 
अवलोकित 


" 


அவலோகிதம் 


" 


( 5 ) विलोकितम् 


652 


Vilökita 
विलोकित 


" 


.1xxxvii 


விலோகிதம் 


562 


( 6) उल्लोकितम् 


" 


" 


Ullokita 
उल्लोकित 


உல்லோகிதம் 


(7) आलोकितम 


553 


Alokita 


" 


आलोकित 


" 


ஆலோகிதம் 


" 


( 8 ) प्रविलोकितम् 

Pravilokita 
प्रविलोकित 


554 


ப்ரவிலோகிதம் 


555 


33. षड्विधौ कपोलो 

The movements of the Cheek- ( 6 ) 
गाल ( कपोलम् ) - (६ ) 
Tripair- ( 6 ) 


" 


( 1 ) कुञ्चिती 

Kuficita ( Contracted ) 
कुंचित 


556 


1xxxviii 


குஞ்சிதம் 


556 


( 2) कम्पिती 

Kampita ( Throbbing) 
कंपित 


கம்பிதம் 


567 


, 


( 3) पूर्णी 


Pūrņa ( Full ) 
पूर्ण 


. 


பூர்ணம் 


" 


( 4) क्षामा 


558 


Ksama ( Lean ) 
क्षाम 


க்ஷாமம் 


" 


( 5 ) फुल्लो 

Phulla ( Full Blown ) 


புல்லம் (புஷ்பிதம் ) 


559 


( 6 ) समी 

Sama ( Normal) 


" 


Ixxxix 


सम 


659 


ஸமம் 


" 


34. षोढा नासिका 

660 
The movements of the nose- ( 6 ) 
नासा ( ६ ) 
காஸி அல்லது மூக்கு வகைகளும் 

Nagawab- ( 6 ) 


- 


" 


( 1 ) स्वाभाविका 

Swabhaviki ( Normal) 
स्वाभाविकी 


661 


ஸ்வாபாவி 


( 2 ) नता 


Natā 


नता 


562 


( 3 ) मन्दा 


" 


Mandā 


मन्दा 


மந்தா 


563 


( 4 ) विकृष्ठा 


" 


x0 


663 


Vikrstā 
विकृष्टा 
விக்ருஷ்டா 


( 5 ) विकूणिता 


564 


" 


Vikūnita 
विकूणिता 


விகூணிதா 


( 6 ) सोच्छ्वासा 


665 


Sochwāsā 
सोच्छ्वासा 
ஸோச்வாஸா 


566 


35. नवधा श्वासा : 

The varieties of breathing- ( 9 ) 


" 


श्वास 


" 


ச்வாஸ வகைகளும் லக்ஷணங்களும் - (9 ) 
मतान्तररीत्या दश मरुतः 

567 
The varieties of breathing according to 

other authorities 


वायु 


சுவாஸத்தின் வேறு வகைகளும் 

லக்ஷணங்களும் 


( 1 ) स्वस्था 


568 


ci 


Swastha 


568 


वस्थश्वास 


ஸ்வஸ்த ச்வாஸம் 


" 


( 2 ) चलो 


Cala 


569 


चलवास 


" 


சல ச்வாஸம் 


" 


( 3) प्रवृद्धः 

Pravşddha 
प्रबुद्धश्वास 
ப்ரபுத்த ச்வாஸம் 


570 


( 4 ) निरस्त 


Nirasta 
निरस्तश्वास 


571 


நிரஸ்த ச்வாஸம் 


" 


( 5 ) उल्लासितः 


Ullāsita 
उल्लासित श्वास 
உல்லாஸித ச்வாஸம் 


672 


( 6) विमुक्तः 


" 


Vimukta 


toii 


विमुक्तश्वास 
விமுக்த ச்வாஸம் 


672 
673 


( 7) विस्मितः 


" 


Vismita 
विस्मितश्वास 


" 


விஸ்மித ச்வாஸம் 


574 


( 8 ) स्खलितः 


" 


Skhalita 


स्खलितश्वास 


" 


ஸ்கலித ச்வாஸம் 


575 


" 


" 


( 9 ) प्रसृतः 

Prsta 
प्रसृतश्वास 
ப்ரஸ்ருத ச்வாஸம் 
मतान्तरेण दशधा श्वसनः 

576 
The classification of breath according 

to other authorities into ten kinds 
वायु ( अन्यग्रंथ ) -- ( १० ) 

678 
சுவாஸத்தை வேறு சிலர் பிரிக்கும் பத்து 

வகைகள் 

579 


" 


-580 


36. अधरः ( १० ) 

Movements of the lips- ( 10 ) 


ciji 


अधर -- ( १० ) 

580 
அதரம் (உதடு ) வகைகளும் லக்ஷணங் 

FOG-(10 ) 581 


( 1 ) विवर्तितः 


" 


Vivartita 
विवर्तिताधर 


விவர்த்தித அதரம் 


582 


( 2 ) कम्पितः 


. 


" 


Kampita 
कंपिताधर 
கம்பித அதரம் 


( 3 ) विसृष्टः 


683 


Visrsta 
विसृष्टाधर 
விஸ்ருஷ்ட அதரம் 


"" 


( 4 ) विनिगाहेत: 


684 


Vinigūhita 
विनिगूहिताधर 
விக்க ஹிதாதாரம் 


( 6 ) संदष्टका 


685 


xii 


toiv 


585 


Sandastaka 
संदष्टाधर 
ஸந்தஷ்டாதரம் 


" 


( 6 ) समुदः 

Samudga 
समुद्गाधर 


" 


586 


ஸமுத்காதரம் 


" 


( 7 ) उवृत्ता 


" 


" 


Udvștta 
उद्वृत्ताधर 
உதவ்ருத்தாதரம் 


587 


( 8 ) विकासी 


Vikāsī 
विकास्यधर 


" 


விகாஸ்யதரம் 


( 9 ) आयता 


588 


Āyata 
आयताधर 


" 


ஆயதாதரம் 


( 10 ) 

रचितः 
Rēcita 


xcv . 


589 


रेचिताधर 
ரேசிதாதரம் 


590 


97. अष्टौ दन्तकर्माणि 
The Eight movements pertaining to 

the Teeth 
दंतक्रिया - ( ८ ) 
upsai or GFunsair- ( 8) 


" 
691 


( 1 ) कुट्टनम् 

Kuttanam 
कुट्टन 
குட்டநம் 


" 


( 2 ) खण्डनम 

Khandanam 
खण्डन 


592 


கண்டனம் 


( 3) च्छिन्नम् 


" 


Chinam 


छिन्न 


593 


சின்னம் 


" 


( 4 ) चुक्कितम 


"" 


Cukkitam 


rivi 


593 


चुक्कित 
சுக்கிதம் 


594 


( 67) ग्रहणम् 


%3D 


Grahanam 


प्रहण 


க்ரஹணம் 


( 6) समम् 

Samam 


695 


सम 


" 


ஸமம் 


( 7 ) दृष्टम् 


. 


Dastam 


தஷ்டம் 


596 


( 8 ) निष्कर्षणम् 


" 


Nişkarşaņa 
निष्कर्षण 


நிஷ்கர்ஷணம் 


M 


38. जिह्वा-- ( ६ ) 

597 
The positions of the Tongue in 

Abhinaya -- ( 6 ) 


xovie 


597 


जिह्वा ( ६ ) 
நாக்கு வகைகளும் லக்ஷணங்களும் -- ( 6 ) 


" 


( 1 ) ऋज्वी 


Rjvi 
ऋज्वी 


598 


ருஜு 


. 


" 


( 2 ) सुक्कानुगा 

Spkkānugā 
सूकानुगा 


ஸ்ருக்கானுகா 


( 3 ) वक्रा 


599 


Vakrā 


बना 


வக்ரா 


( 4) उन्नता 


Unnatā 


उन्नता 


600 


ன்னதா 


( 5 ) लोला 


" 


Lola 
लोला 


xoyiii 


லோலா 


601 


( 6 ) अवलेहिनी 


" 


" 


Avalehinī 
लेहिनी 
லேஹினீ 


39. चिबुकम् -- ( ८ ) 

602 
The Different gestures with the 

Chin- (8) 
चुबुक (हनुवटी ) - ( ८ ) 
சிபுகம் ( முகவாய்க் கட்டை ) வகைகளும் 

Napoor FOF-( 8 ) 603 


(1 ) व्यादीर्णम् 


" 


" 


Vyādīrņa 
व्यादीर्ण 
வ்யாதீர்ணம் 


" 


604 


( 2 ) श्वसितम् 


" 


Swasita 
श्वसित 


ச்வஸிதம் 


605 


(3 ) वक्रम 

Vakra 


xcix 


। 


वक्र 


605 


வக்ர சிபுகம் 


(4 ) संहतम 


. 


606 


Sambata 
संहत 


ஸம்ஹத சிபுகம் 


( 5 ) चलसंहतम 


" 


" 


Calasamhata 
चलसंहत 


607 


சல ஸம்ஹதம் 


( 6 ) स्फुरितम् 


Sphurita 
स्फुरित 
ஸ்புரிதம் 


608 


(7 ) चलितम् 


Calita 
चलित 


சலித சிபுகம் 


( 8) लोलम 


609 


Lola 
लोल 


லோல சிபுகம் 


609 


611 


40. T- ( 6 ) 

Face - Its different poses- (6 ) 
774 ( 1is ) - ( 6 ) 
முகம் வகைகளும் லக்ஷணங்களும்- ( 6 ) 


612 


( 1 ) 54rge | 

Vyābhugna 
व्याभुन 
வ்யாபுக்ன முகம் 


( 2 ) TRE 

Bhugna 


भुन 


613 


புக்ன முகம் 


20 


( 3 ) TRINE 


Udrāhi 
छद्वाहि 
உத்வாஹி அல்லது உத்க்ஷிப்த முகம் 


614 


( 4 ) Agar 


Vidhuta 
विधुत 
விதுத முகம் 


ci 


( 5 ) विवृतम् 


615 


Vivſta 
विवृत 
விவ்ருத முகம் 


( 6 ) विनिवृत्तम 


616 


" 


Vinivștta 
विनिवृत्त 
விரிவிருத்த முகம் 


617 


41. पाणिभेदाः- ( ८ ) 

The Eight movements of the Heels 
पाणि 


" 


uriapsooni ( Ti) - ( 8 ) 


618 


" 


42. गुल्फभेदाः- ( . ) 

The five movements of the Ankles 
घोंटे ( गुल्फ ) -- ( ५ ) 
DONEET-( 5 ) 


" 


619 


" 


43. करांगुलिभेदा : -- ( ७) 

Poses of the Fingers- ( 7 ) 
हताची बोटें ( करांगुलि ) -- ( ७) 
606 of nivaar- ( 7 ) 


620 


44. चरणांगुलिभेदा : -- ( ५ ) 


xiii 


cii 


621 


Poses of the Toes -- ( 5 ) 
चरणांगुलि ( पायांची बोटें ) -- ( ५ ) 
Sri afrior- ( 5 ) 


" 


622 


( 1 ) अधःक्षिप्तांगुलि 

Adhabksipta 
अधःक्षिप्तांगुलि 

அதக்ஷிப்த அங்குலி 
( 2 ) उत्क्षिप्तांगुलि 

Utksipta 
उत्क्षिप्तांगुलि 
உத்க்ஷிப்தாங்குலி 


" 


" 


623 


" 


( 3) कुञ्चितांगुलि 


Kuñcita 


कुञ्चितांगुलि 
குஞ்சிதாங்குலி 


" 


624 


( 4 ) प्रसारितांगुलि 

Prasārita 


प्रसारित 


ப்ரஸாரிதாங்குலி 


625 


( 5 ) संलग्नांगुलि 

Samlagna 


ciii 


625 


संलग्नांगुलि 
ஸம்லக்னாங்குலி 


626 


627 


" 


45. चरणतलभेदाः -- ( ६ ) 

The poses of the soles of the Feet - ( 6 ) 
तल्या पाय ( चरणतल ) ( ६ ) 
Lon arpan -- ( 6 ) 


628 


629 


" 


46. मुखरागः 

( ४ ) 
The Hues of the complexion- ( 4 ) 
मुखराग 
P ; CFrppii-( 4 ) 


-- 


2 


( 1 ) स्वाभाविकः 


630 


Swābhāvika 


A 


स्वाभाविक 


ஸ்வாபாவிகம் 


" 


( 2) प्रसन्नः 


Prasanna 


631 


प्रसन्न 


" 


ப்ரஸன்னம் 


( 3 ) रक्तः 


" 


Rakta 


" 


632 


ரக்தம் 


cir 


632 


( 4 ) श्यामः 

S yāma 


श्याम 


633 


சயாமம் 


634 


47. करकरणानि - ( ४ ) 

The four Karaņas of the Hand 
हस्तकरण ( ४ ) 
emains SIor sir- ( 4 ) 


635 


" 


( 1 ) आवेष्टितम 


636 


Āvēstita Karaņa 
आवेष्टित 


ஆவேஷ்டித கரணம் 


" 


( 2 ) उद्वेष्टितम 


" 


637 


Udvestita 
उद्वेष्टित 


உத்வேஷ்டித கரணம் 


" 


" 


638 


( 3,4 ) व्यावर्तितम् , परिवर्तितं च 

Vyāvartita & Parivartita 
व्यावर्तित, परिवर्तित 
வ்யாவர்த்திதம் , பரிவர்த்திதம் 


॥ श्रीः ॥ 


॥ नाट्यशास्त्रसंग्रहः ॥ 


१. नाट्योत्पत्तिः । 
संगीतरत्नाकरे 

आङ्गिकं भुवनं यस्य वाचिकं सर्ववाङ्मयम् । 
आहार्य चन्द्रतारादि तं नुमः सात्विकं शिवम् ॥ १ ॥ 
शिवप्रसादसंप्राप्तनिःसीमज्ञानसंपदा । 
तन्यते शार्ङ्गदेवेन नर्तनं तापकर्तनम् ॥ २ ॥ 
नाट्यं नृत्यं तथा नृत्तं त्रेधा तदिति कीर्तितम् । 
नाट्यवेदं ददौ पूर्व भरताय चतुर्मुखः ॥ ३ ॥ 
ततश्च भरतः सार्धं गन्धर्वाप्सरसां गणैः । 
नाट्यं नृत्यं तथा नृत्तमग्रे शंभोः प्रयुक्तवान् ॥ ४ ॥ 
प्रयोगमुद्धतं स्मृत्वा स्वप्रयुक्तं ततो हरः । 
तण्डुना खगणाग्रण्या भरताय न्यदीदिशत् ॥ ५ ॥ 
लास्यमस्याग्रतः प्रीत्या पार्वत्या समदीदिशत् । 
बुद्ध्वाऽथ ताण्डवं तण्डोमर्येभ्यो मुनयोऽवदन ॥६ ॥ 


2 


पार्वती त्वनुशास्ति स्म लास्यं बाणात्मजामुषाम् । 
तया द्वारवतीगोप्यस्ताभिः सौराष्ट्रयोषितः ॥ ७ ॥ 
ताभिस्तु शिक्षिता नार्यो नानाजनपदास्पदाः । 
एवं परम्पराप्राप्तमेतल्लोके प्रतिष्ठितम् ॥ ८ ॥ 


NĀTYA ŚĀSTRA SANGRAHA 


1. The Origin of Natya ( the Art of 

Drama and Dance . ) 
Sangita Ratnakara : 

1. We bow to Lord Siva whose physical 
manifestation ( Angika Abhinaya ) is this universe , 
whose acting by speech ( Vāchika Abhinaya ) is 
the world of language, whose stage- setting (Ahārya 
Abhinaya ) consists of the Sun and the Moon , and 
whose expression of emotion ( Sättvika Abhinaya ) 

Bliss . 

2. The art of Dance which has the power 
of cutting off all sorrow is expounded by Sri 
Sārngadeva who has been blessed by the grace of 
the Lord with boundless perception . 

( 3 , 4 ) . The Art of Nātya ( Dance and 
Drama) has 3 branches : - ( i ) Natya which inclu 
des acting proper and gesticular exposition with 


is pure 


3 


out dance, ( ii ) Nitya by which is meant gesti 
cular exposition accompanied by dance and ( iii ) 
Nștta which means pure Dance with artistic 
poses . 

The Science of Dramatic presentation was 
first taught by Brahma to Bharata . Bharata 
then produced before Lord Siva the three - fold 
Art of pure acting, acting accompained by dance , 
and pure dance , with the help of his troupe of 
Gandharvas (heavenly musicians ) and Apsaras 
( Heavenly damsels ) . 

(5-8 ) . Lord Siva was then reminded of his 
own Dance with energetic movements and had it 
taught to Bharata by Tandu , the leader of his 
followers . He also had Lāsya ( the gentler and 
more graceful variety of Dance suitable for ladies) 
taught to Bharata by Pāryati who exhibited the 
Art in his presence . 

The Risīs ( Bharata and others ) having learnt 
the Art of Tāndava ( male - dance ) from Tandu , 
taught it in their turn to men ; and Sri Parvati 
Dēvi taught the Lāsya to Ușā, the daughter of 
Bāna , who in her turn taught it to the Gopis of 
Dwāraka ; and from the Gopis , the art spread to 
the ladies of Sourāstra ( Kathiawar) , and from 
them to the other parts of the country . In this 
way , the Art of Dance and Drama has been esta 
blished by tradition . 


॥ नाट्यशास्त्रसंग्रहः ॥ 


नाट्योत्पत्ति . 

॥ आर्या ॥ 
होय जगाकृति आपण लीलेने कनकवि आभरण ।। 
तो निज अक्षर पूर्ण देवो मङ्गल सदा उमारमण ॥ 

आतां शादेव म्हण्णार कवि आपग आरंभिला तो 
नृत्ताध्याय म्हणावयाचा ग्रंथ सुरळीत हावया करितां त्या ग्रंथास 
मुख्याभिमानी चतुर्विधाभिनयस्वरूप परमेश्वराचे नमन करि 
ताहेत . हा चराचरात्मक प्रपंच अवघा ज्याचा आंगिकाभिनय , 
च्यारिवेद पट्शास्त्रे अठरा पुराणे इत्यादिकहीं ज्याचा 
वाचिकाभिनय , चंद्र नक्षत्र इत्यादिक ज्याचा आहार्याभिनय , 
स्वयें सात्विकाभिनयस्वरूप ऐशा ईश्वरातें स्तवितों म्हणून 
श्लोकार्थ. तर या श्लोकांत ईश्वराचे स्वरूपच सांगीतले पण 
स्तोत्र केले नाही . ऐ असता तुम्ही या श्लोकांत ईश्वराचें 
स्तोत्र करिताहेत म्हणून अवतारिका कशी लिहिला म्हणालियां 
विनवितो. 

लोकी कोणी येकाने चांगली कामे केली तें वाखाणिल्यां, 
त्यास स्तोत्र म्हणे. या करितां दीनांस तारावयाकरितां 
ईश्वराने जगाकृति धरिला याचा प्रस्ताप केल्यामुळे सहजें 
कडून तेच स्तोत्र जाहलें . असो आतां याचा विस्तार. या 


5 


प्रकारें ईश्वराचे स्तोत्र करून आतां श्रोत्यानी अवधान द्यावया 
कारणे अमुका ग्रन्थ करितो म्हणून प्रतिज्ञा करिताहेत . 

ईश्वरप्रसादेंकडून पाविजेल्या पूर्णज्ञानाच्या सुभिक्षे 
कडून त्रिविध ताप परिहारक ऐसें नर्तन शार्ङ्गदेव म्हणणारे 
मजकडून करिजेतें . (येथें नर्तन शब्दास नर्तन लक्षण प्रतिपादक 
ग्रंथ करिजेतो ह्मणून तात्पर्य ). या प्रकारे प्रतिज्ञा करून आतां 
त्या नर्तनाचे भेद सांगताहेत . नाट्य ह्मणून, नृत्त ह्मणून , 
नृत्य ह्मणून , नर्तन तीनि विध . याप्रकारिच्या नाट्यशास्त्राचा 
उपदेशक्रम सांगताहेत. पहिलांदा भरतऋपीला ब्रह्मदेवाने 
नाट्यवेद दिधला. त्या नंतरें भरतऋषीने गंधर्वांस आणि 
अप्सरांसहीं शिकऊन त्यांसहवर्तमान नाट्य , नृत्त , नृत्य या 
तीनीतही महादेवासमारे नाचविता जाहला . तेव्हां महादेवाने 
आपण निर्माण केल्या त्या तांडव ह्मणावयाच्या उद्दाम नाट्यातें 
आठऊन, त्या नाट्याचे गणश्रेष्ट ऐशा नंदिकेश्वराकडून भरत 
ऋषीस उपदेश करविला. तरि भरतऋषीने जिनसवार त्रिविध 
नाट्य नाचविले असतांहीं, दृष्टीस उद्धत ऐसें तांडव केवल 
अगत्याने त्याला शिकविल्यावरून या तांडवाचे ठायीं महा 
देवास अधिक प्रीति म्हणावयाचा अर्थ दिसू येतो . अतएव महि 
नामाजि पुष्पदंत नावाचे भक्तानी स्तोत्र केले . ईश्वरा ! तां 
आनंदाने तांडव करावयाचे समयीं भूमीवरि पाय ठेवितां, 
काहडितां ; भूमि भार सोशीलकी, न सोशितां जली बुडेलकी 
असा संशय उत्पन्न होतो. तां हात फिरवितानां आकशांतील 
नवग्रहादिक खिन्न होताहेत. तैसेंच जटेच्या झोल्यामुळे 
खर्गही व्याकूल होतो . तां तरी प्रपंचरक्षणार्थ नाट्यकरिता 


6 


या करितां प्रभुत्व चांगले . " प्रभुलोकानी में केलें तेंच चांगले 
म्हणून अशा निन्दा रूपे " कडून ईश्वरच जगद्रक्षक आणि 
सर्वव्यापक विभू , आनंदस्वरूप, इत्यादिक माहात्म्य वर्णिजेलें . 
असो. आता हा प्रसंगतरि महादेवास तांडवाखेरीज इतर 
नाट्य कळेना जणूं , या संदेह परिहारार्थ सांगीतलों में महा 
देवाने केवल नाजूक ऐसें जें लास्य म्हणावयाचें नाट्य तें या 
भरतासमोर पार्वतीस उपदेशिलें . येणेकडून पार्वतीच्या 
मुखें लास्यही भरत ऋषीस शिकविलें 

म्हणून 

तात्पर्य . 
आतां भरत ऋषीस , ईश्वराने नंदिकेश्वराच्या मुखांतरे 
तांडव , पार्वतीच्या मुखांतरे लास्य शिकविलें म्हणाल्यावरून 
तांडव पुरुषासच योग्य , लास्य नाजूक जाहल्या करितां स्त्रियां 
कडूनच नाचवांवे . कारण त्या स्त्रियाही नाजूक जाहल्या 
करितां त्यांकडून नाचविल्यां त्याचें नाजूकपण तेव्हांच कळू 
येयील या भावेंकडूनच ग्रंथकारानी तैसें सांगीतले . आता 
प्रकृतास अनुसरून सांगताहेत . याप्रकारे नंदिकेश्वरापासून 
तांडव शिकून, भरतादिक ऋपीनी मनुष्यांस उपदेश केला. 
नाट्य , नृत , नृत्य हे तीनी भरत ऋपीने गंधर्वांस, अप्सरांस , 
सांगीतल्या करितां बहुतां सकल विषय प्रकट होणेस सिद्ध 
जाहल्या करितां सांगीतले; नाहींतरि पुरुषांस म्हणजे ऋषीश्वरा 
च्या मुखें नाट्य कळले पूर्वीच थोरथोर राजस्त्रिया, राजकन्या 
यांनी नाट्याभ्यास केला ऐशे पुराणाचे आधार आहेत . त्यांस 
इतर पुरुषानी पाहताना हा राजधर्म ऐसे असता त्यांस 
नाट्य कैसे कळलें ( समजले) म्हणालियां सांगताहेता 


7 


शिवभक्तांमाजि मुख्य भक्त ऐसा जो बाणासुर त्याची 
मुलगी उषा म्हण्णारी पार्वतीची गडीण जाहल्याप्रयुक्त 
पार्वतीने त्या उषेस लास्य म्हणावयाचे नाट्य शिकविले . तिने 
द्वारावती राहणार गोपिकांस शिकविले . त्यानि सौराष्ट्र देशाच्या 
स्त्रियांसी शिकविले . त्यानि इतर देशाच्या स्त्रियांस शिकविलें . 
या क्रमानेच या लोकी प्रकट होहून राहिले . 


நாட்டிய சாஸ்திர ஸங்கிரஹம் 


1. நாட்டிய உற்பத்தி 
சார்ங்கதேவர் என்னும் கவி தான் எழுதத் தொடங் 
கிய கருத்தாத்யாயம் என்னும் நூல் எளிதில் முடிவுபெற 
வேண்டி இந்நூலின் முக்கிய அபிமானியும் நான்குவித 
அபிநய ஸ்வரூபியுமாகிய பரமேசுவரனை தோத்தரிக்க 
ஆரம்பிக்கிறார் . 


இந்த சராசரம் நிறைந்த உலகம் முழுவதும் சரீராபி 
நயமாகவும் ( கார ) , நான்கு வேதங்களும் ஆறு 
சாஸ்திரங்களும் பதினெண் புராணங்களும் சொல்லபி 
நயமாகவும் ( எரிக்கரியா ) , சந்திரன் , நக்ஷத்திரங்கள் 
முதலியவை ஆஹார்யாபிநயமாகவும் (அராரிரா ) , 
தானே ஸாத்விகாபிநய ஸ்வரூபமாயுமுள்ள ஈசுவரனைப் 
பிரார்த்திக்கிறேன் என்பது அவர் சொன்ன மங்கள 
சுலோகத்தின் பொருள் . 


இந்த சுலோகத்தில் ஸ்வரூபவர்ணனை கூறப்பட்டிருக் 
கிறது . இது தோத்திரம் எவ்வாறாகும் ? தோத்திரம் 


8 


என்று அவதாரிகையில் எழுதப்பட்டதேன் என்றால் உல 
கில் ஒருவர் செய்யும் நற்காரியத்தைப் புகழ்வதே தோத் 
திரம் எனப்படும் . 

எளியவர்களை ரக்ஷிக்கும் பொருட்டு 
ஈசுவரன் உலகாக்ருதியைக் கொண்டார் . ஈசுவரனுடைய 
இந்த நற்செய்கையைப்பற்றிக் கூறப்பட்டிருப்பதால் இந்த 
சுலோகம் தோத்திரமேயாகும் . இவ்வாறு ஈசனைத் தோத் 
தரித்த பிறகு தான் எழுதும் நூலைப்பற்றி சார்ங்க தேவர் 
கூறுவதாவது : 

கடவுளின் ஆசியால் பெற்ற நுண்ணிய அறிவைக் 
கொண்டு ஆத்யாத்மிகம் , ஆதிதெய்விகம் , ஆதிபௌ 
திகம் என்று கூறப்படும் மூவித தாபங்களையும் போக்கக் 
கூடிய நர்த்தன கலையை சார்ங்கதேவராகிய நான் செய் 
கிறேன் . இங்கே நர்த்தனம் எனும் வார்த்தைக்கு நர்த் 
தன லக்ஷணத்தைப்பற்றிக் கூறும் நூலை இயற்றுகிறேன் 
என்பது பொருள் . நாட்டிய சாஸ்திரத்தில் கூறியுள்ள 
படி நர்த்தனம் மூவகைப்படும் . அவை : - நாட்டியம் , 
ந்ருத்தம் , ந்ருத்யம் என்பனவாம் . முதன் முதலில் 
பிரம்மதேவன் நாட்டிய வேதத்தை பரதரிஷிக்கு அளித் 
தார். பரதரிஷியானவர் அந்த நாட்டிய வேதத்தை கந் 
தருவர் , அப்ஸரஸ்ஸ்திரீகள் என்று சொல்லப்படும் 
விண்ணுலக வாசிகளுக்குக் கற்றுக்கொடுத்து அவர்களைக் 
கொண்டு காட்டியம் , ருத்தம் , ந்ருத்யம் ஆகிய மூன்றை 
யும் மகாதேவன் முன் நடித்துக் காட்டினார் . 

அப்பொழுது மகாதேவனாகிய சிவபிரானுக்குத் தான் 
உண்டாக்கிய தாண்டவம் என்னும் உத்ததமான ( கடுமை 
யான ) நர்த்தனம் நினைவுக்குவர , அதைப் பரதரிஷிக்குக் 
கற்பிக்கும்படி தன்னுடைய கணங்களில் மேலானவராகிய 
கந்திகேசுவரருக்கு உத்தரவிட்டார் . நந்திகேசுவரரும் 
தாண்டவ நர்த்தனத்தைப் பரதரிஷிக்குக் கற்றுக் கொடுத் 


தார் . பரதரிஷியானவர் மூன்றுவித நாட்டியத்தை நடித் 
துக் காண்பித்த போதிலும் , சிவபிரான் தாண்டவமாகிய 
திருத்தத்தை அவருக்குக் கற்றுக் கொடுக்கும்படி வலுவில் 
ஆக்ஞாபித்ததிலிருந்து அந்தத் தாண்டவத்தில் மஹா 
தேவனுக்கு விசேஷப் பற்றுண்டென்பது புலனாகிறது , 

புஷ்பதந்தன் எனும் பக்தன் தன் னுடைய மஹிம்க 
ஸ்தோத்திரத்தில் “ ஈசா ! தாங்கள் ஆனந்த தாண்டவம் 
ஆடுகையில் தங்கள் திருவடியைப் பூமியின்மீது வைக்கி 
றீர்கள் , எடுக்கிறீர்கள் . தங்கள் திருவடியின் பாரத்தை 
பூமியானது ஸகிக்குமோ அல்லது தாங்க முடியாது 
ஜலத்தில் அமிழ்ந்துவிடுமோ என்று ஸந்தேஹம் ஏற்படு 
கிறது . தாங்கள் தங்கள் கரங்களைச் சுற்றுங்கால் விண் 
ணிலுள்ள நவக்ரஹாதி விண்மீன்கள் வருத்தப்படுகின் 
றன. தங்கள் முடிமீதுள்ள ஜடாபாரம் ஊசலாடும் 
பொழுது ஸ்வர்க்க லோகமும் வியாகூலமுறுகிறது , 
தாங்களோ உலக நன்மைக்காக நாட்டியமாடுகிறீர்கள் . 
அதனால் மேன்மையும் அடைந்துள்ளீர்கள் . மேலானவர் 
செய்யும் எக்காரியமும் நன்மைக்கே போலும் என்ற 
நிந்தாஸ்துதியால் , ஈசுவரனே ஜகத்ரக்ஷகன் , எங்கும் 
நிறைந்தவன் , ஆனந்த ரூபி என்று வர்ணித்துள்ளார் . 
அதனால் சிவபிரானுக்குத் தாண்டவத்தைத் தவிர வேறு 
காட்டியம் தெரியாது போலும் என்று ஸக்தேகிக்கலாம் . 
ஆனால் பரதரிஷிக்கெதிரில் சிவபிரான் தனது பிராட்டி 
பார்வதிக்கு மிகவும் கோமளமான லாஸ்யம் எனும் நாட்டி 
யத்தைக் கற்றுக்கொடுத்தார் . பார்வதியின் வாயிலாய் 
பரதரிஷியும் லாஸ்ய நாட்டியத்தைக் கற்றுக்கொண்டார் . 

ஆகவே பரதரிஷிக்கு ஈசுவரனால் நந்திகேசுவரரைக் 
கொண்டு தாண்டவமும் பார்வதியைக்கொண்டு லாஸ்ய 
மும் கற்றுக் கொடுக்கப்பட்டதினால் , தாண்டவம் ஆடவர் 


18 


ஏனெ 


களுக்கு ஏற்றதென்றும் லாஸ்யம் மிகவும் கோமளமான 
தால் பெண்களுக்கேற்றதென்றும் புலனாகிறது . 
னில் ஸ்திரீகள் கோமளமான காத்திரமுடையவர்களாத 
லால் அவர்களால் நடிக்கப்பட்டால் தான் லாஸ்யத்தின் 
மேன்மை விளங்கும் . 

இவ்விதமாக நந்திகேசுவரரைக் கொண்டு தாண்ட 
வத்தைக் கற்றுக்கொண்டு பரதரிஷி முதலியவர்கள் 
மனிதர்களுக்கு உபதேசித்தார்கள் . நாட்டியம் , ருத்தம் , 
க்ருத்யம் இவை மூன்றையும் பரதரிஷியானவர் கந்தருவர் 
களுக்கும் அப்ஸரஸ் ஸ்திரீகளுக்கும் சொல்லிக் கொடுத்த 
தால் நாட்டியத்தைப்பற்றிய ஸகல விஷயங்களும் வெளி 
யாயின எனும் நிச்சயத்தின் பேரில் 

பேரில் மேற்க றியவாறு 
ஆசிரியர் கூறியுள்ளார் . 


ரிஷீசுவரர்களிடமிருந்து ஆடவர்கள் நாட்டியத்தைக் 
கற்றுக்கொள்வதற்கு முன்பே புகழ்பெற்ற அரசகுல 
மாதுகளும் ராஜ கன்னிகைகளும் நாட்டியப் பயிற்சி 
பெற்றார்கள் என்பதற்குப் புராணங்களில் ஆதாரமிருக் 
கின்றதே , அத்தகைய பெண்களை 

ஆடவர்கள் பார்க்க 
லாகாதென்பது ராஜதர்மமாயிற்றே . அப்படியிருக்கப் 
பெண்கள் நாட்டியத்தைக் கற்றுக்கொண்ட தெப்படி 
யெனில் , ஆசிரியர் கூறுகிறார் : -- 


. 


சிவபக்தர்களில் மேலானவனான பாணாஸுரனுடைய 
பெண் உஷை பார்வதியின் தோழியான தால் பார்வதியான 
வள் தோழி உஷைக்கு லாஸ்யமெனும் நாட்டியத்தைக் 
கற்றுக்கொடுத்தாள் . உஷை த்வாரகையில் வசிக்கும் 
கோபிகைகளுக்குக் கற்றுக்கொடுத்தாள் . அந்த கோப 
ஸ்திரீகள் ஸௌராஷ்டிர தேசத்திலிருந்த பெண்களுக்குக் 
கற்றுக்கொடுத்தனர் . 

அவர்கள் பிறநாட்டுப் பெண் 


களுக்குக் கற்றுக்கொடுத்தனர் . இவ்விதமாக இவ்வுல 
கில் நாட்டிய சாஸ்திரம் வெளியாயிற்று . 


२. नाट्यप्रशंसा । 
ऋग्यजुःसामवेदेभ्यो वेदाचाथर्वणः क्रमात् । 
पाठ्यं चाभिनयान् गीतं रसान्संगृह्य पद्मभूः ॥९ ॥ 
व्यरीरचत्त्रयमिदं धर्मकामार्थमोक्षदम् । 
कीर्तिप्रागल्भ्यसौभाग्यवैदग्ध्यानां प्रवर्धनम् ॥ १० ॥ 
औदार्यस्थैर्यधैर्याणां विलासस्य च कारणम् । 
दुःखातिशोकनिर्वेदखेदविच्छेदकारणम् ॥ ११ ।। 
अपि ब्रह्मपरानन्दादिदमभ्यधिकं ध्रवम् । 
जहार नारदादीनां चित्तानि कथमन्यथा ॥ १२ ॥ 
न किंचिद्दश्यते लोके दृश्यं श्राव्यमतः परम् । 
सर्वदा कृतकृत्येनाप्यक्लिष्टेष्टप्रदायके ।। १३ ।। 
द्रष्टव्ये नाट्यनृत्ये ते पर्वकाले विशेषतः । 
नृत्तं त्वत्र नरेन्द्राणामभिषेके महोत्सवे ॥ १४ ॥ 
यात्रायां देवयात्रायां विवाहे प्रियसंगमे । 
नगराणामगाराणां प्रवेशे पुत्रजन्मनि ॥ १५ ॥ 
ब्रह्मणोक्तं प्रयोक्तव्यं मङ्गल्यं सर्वकर्मम् ॥ १६ ॥ 


2. IN PRAISE OF NATYA. 


( 9-16 ) Brahma fashioned this Nātya Véda or 
Science of Drama and Dance , by taking the words 
( Pāțhya ) from the æg Véda , the art of visual 
representation ( Abhinaya ) from the Yajur Véda, 
music ( Gīta) from the Sāma Véda and Aesthetics 
( Rasas) from the Atharvaņa Véda . 


This art is indeed capable of securing the 
four fold objects of life , namely virtue (Dharma ), 
wealth ( Artha ) conjugal happiness ( Kāma ) and 
salvation ( Moksa ), increasing one s fame, promot . 
ing self - confidence in speech and demeanour , 
making for success in life, and increasing one s 
skill in handling men and things . It will help the 
growth of liberality , firmness , courage and grace 
in movements . It will drive away pain , sorrow , 
despair and mental affliction , -nay it must be 
granted that the pleasure it affords is one degree 
higher than the Supreme Bliss attained by be 
coming one with the Lord ; for how else are we to 
explain the fascination this art has had over 
sages like Nārada ? 

Indeed there is nothing more worth seeing or 
worth hearing than this ; Drama and Dance are as 
a rule , to be witnessed on all occasions by those 
who have had success in their undertakings, and 
especially is it to be seen at nights of full moon . 

And it has been ordained by Brahma that 


13 


Nịtta ( Dance with graceful poses ) must form part 
of the celebrations at the coronation of Kings , at 
great jubilations , at the starting for conquest or pil 
grimage, at marriage festivities , at the gathering of 
friends or well - wishers , at the ceremonial entry 
into cities or mansions, at the celebrations of the 
birth of an heir . And in every undertaking, it is 
calculated to make the occasion auspicious . 


२. नाट्यप्रशंसा । 
आतां या शास्त्राचेठायीं सज्जनानी प्रवाश्याकरिता 
शास्त्राचा संभव सांगताहेत . ऋग्वेदापासून वाक्य , यजुर्वेदा 
पासून अभिनय, सामवेदापासून गान , अर्थर्वणवेदापासून रस , 
यांचा संग्रह करून ब्रह्मदेवाने धर्म, अर्थ, काम , मोक्ष या 
चतुर्विध पुरुषार्थातेही द्यावयाचे नाट्यशास्त्र निर्मिलें . या 
प्रकारे सांगून आणिक या शास्त्राचेठांयीं सजनांस 
सदा निश्शङ्ग प्रवृत्तिविषयी धैर्यार्थ इष्टप्राप्ति अनिष्टपरिहार 
रूप फलप्राप्तीतें विस्तारेंकडून सांगताहेत . 

कीति , प्रौढपण , सौंदर्य, चतुरपण , हे इतुकेंही नाव्य 
पाहण्यामुळे अधीक होते म्हणून तात्पर्य . आणि दातृत्व, 
आरंभिल्या कार्याचेठायीं दृढबुद्धिपण , सुखदुःखाचे ठायीं 
चित्तास एकरूपपण , विलास यांसही कारणरूप म्हणिजे नाट्य 
पाहण्यामुळे इतुके गुण लाभताहेत म्हणून अर्थ. 


14 


आणि नाक , डोळे इत्यादि बहिरिन्द्रियांकडून पावा 
वयाच्या श्रमास दुःख म्हणून नांव . मुखावाटे सांगून घ्या 
वयाच्या श्रमास आतिं म्हणून नांव . मनाने भोगावयाच्या 
श्रमास शोक म्हणून नांव . काही सुचनासें तटस्थ राहण्यास 
निर्वेद म्हणून नावं . नाट्य पाहणारांस या इतुक्यांचा 
स्पर्श घडतनाही म्हणून तात्पर्य. 

पूर्वी या नाट्यदर्शनेंकडून धर्म , अर्थ , काम , मोक्ष 
या च्यारिविध पुरुषार्थातेंहीं मनुष्य पावतो म्हणाल्या 
ठायीं , मोक्ष शब्देंकडून ब्रह्मानंदाची प्राप्ति सांगीतिला. 
आतां ब्रह्मानंदापरी नाट्यदर्शनानंद अधीक म्हणून सुयुक्तिक 
सांगताहेत. 

परमविरक्त , सदा ब्रह्मनिष्ठ ऐसे नारदादिक ब्रह्मऋषी ते 
देखील या नाट्याचेठांयीं आसक्त जाहले. त्यावरून 
ब्रह्मानंदापरीस नाट्यानंद अधीक म्हणून सर्वजन मानिता 
हेत. हाच अर्थ दृढ करावयास्त्व सांगताहेत. 


लोकमाजि या नाटया विना पाहावयाचेंहो ऐका 
वयाचेहों दुसरे दिसत नाही . या वरून या नाट्यास समान 
आणियेक विषय नाही म्हणून निक्षित सांगताहेत. जेव्हां 
समानच नाहीसे गेले तेव्हां अधीक तो कैसे ? या करितांच 
ब्रह्मानंदापरीसही नाट्यानंद अधीक म्हणून तात्पर्य. 


प्रपंचामाजि सकल साधनोपयोगी ऐसें नरशरीर लाभल्या 
प्राण्याने करावयाचे कोणते म्हणालियां या जनन मरण 


प्रवाहापासून मुक्त होरुन, ब्रह्मस्वरूप जाणणे में तें अवश्य 
कर्तव्य . हे जेणे केलें तो ब्रह्मनिष्ट म्हणवितो. त्याने देखील 
हैं नाट्य नृत्य अत्यन्त सुखस्वरूप , मोक्षास साधन जाहल्या 
प्रयुक्त अगत्य पहावें . जेव्हां योग्यानींसकट पहावे म्हणून 
सांगीतले तेव्हा इतरानी पहावे म्हणून सांगणे काय ? तरी 
तुमच्या ग्रंथाचेठायीं अबध्वानी प्रवर्ता म्हणून, ब्रह्मानंदा 
परिसही अधीक मोक्षोस साधन म्हणून , या प्रकारें मनास 
मानल्यासारिखें सांगतां. यास प्रमाण काय म्हणालियां 
विनवितों 


आतां नाट्याचेठायीं पाहावयाचा विषय अभिनय . 
तरि अभिनय म्हणिजे काय ? अन्यत्र यथार्थ चालिल्या 
विषयातें आपण अंगावर घेऊन लटिकेच त्यासारिखें करणें 
जे , त्यास अभिनय म्हणणे. ऐसा अभिनय पाहण्यामुळे 
मनुष्यास जे पाहतो ते लबाड , या खेरीज यथार्थंकडून चालिलें 
ते येक आहे म्हणून निश्चय होतो. या दृष्टांताने हा दिसूं 
यावयाचा प्रपंच लटिका . यास आदिभूत जो ईश्वर, तो 
यथार्थ म्हणावयाचें ज्ञान उत्पन्न होईलच. तेव्हां, त्याच्या 
चित्तापासून द्वैत, उटले गेल्याकरितां अद्वैतप्राप्ति सहजेंच 

त्या करितां मोक्षसाधन म्हणून शास्त्रकारानी 
सांगीतले . ब्रह्मानंदापरीस अधीक म्हणाल्या विषयी कारण 
ग्रंथकारानींच तेथे सांगीतले . 


होतील ; 


असो अतां हा प्रसंग प्रकृती नाट्य नृत्य, दोनी सकल 
जनांनी सर्वदा पाहावे म्हणून सांगीतले त्यास ठीक पडनासे 


16 


गेलियां उत्सव कालाचेठायीं तरी, अगत्य पाहांवे म्हणून 
सांगून आतां नृत्त पाहवयास काल सांगताहेत. 

महाराजांच्या पट्टाभिषेक महोत्सवाचेठांयीं, यात्रेस 
जाण्याचे अवसरी, देवाच्या 

देवाच्या उत्सवाचे ठायीं, लग्नाचें 
(विवाहाचे ) ठायीं , इष्टमित्रांची भेट जाहल्या समयीं , 
ग्रामप्रवेशाचे ठायीं , गृहप्रवेशाचे ठायीं , पुत्रजन्म महोत्स 
वाचे ठायींही ब्रह्मदेवाने सांगीतले ते नृत्तच नाचऊन पहावें . 


2. நாட்டியத்தின் பெருமை . 
இப்பொழுது இந்த நாட்டிய சாஸ்திரத்தை ஸதா 
சாரமுள்ளவர்கள் கையாளுவதற்கான சாஸ்திர பிர 
மாணங்களைக் கூறுகிறார் :-ருக்வேதத்திலிருந்து வாக்கிய 
மும் , யஜுர்வேதத்திலிருந்து அபிநயமும் , ஸாம வேதத் 
திலிருந்து கானமும் , அதர்வண வேதத்திலிருந்து ரஸமும் 
ஆகிய நான்கையும் ஒன்றாக்கி சதுர்முகன் அறம், பொருள் , 
இன்பம் , வீடு ஆகிய நான்கு பெரும் பேறுகளையும் அளிக்க 
வல்ல நாட்டிய சாஸ்திரத்தை நிர்மாணித்தார் . 


இவ்வாறு கூறி மேலும் இந்த சாஸ்திரத்தின்பால் 
ஸஜ்ஜனர்களுக்கு எக்காலும் ஸந்தேகமற்ற பற்றுண்டாவ 
தன் பொருட்டு , இதனால் தீமை ஒழிந்து நன்மை பெற 
இயலும் என்பதை விரிவாய் எடுத்துரைக்கிறார் . 


காட்டியத்தைப் பார்ப்பதால் நற்கீர்த்தி , முதிர்ந்த 
அனுபவம் , அழகு, சாதுரியம் இவை நான்கும் அதிகரிக் 


கின்றன என்பது கருத்து . மேலும் ஈகை , எடுத்த காரி 
யத்தில் திடசித்தம், சுகம் துக்கம் இரண்டையும் ஸமமாகக் 
கொள்ளுதல் , சிருங்காரசேஷ்டைகள் ( னா ), ஆகிய 
குணங்கள் நாட்டியத்தைப் பார்ப்பதனால் பெறக்கூடும் 
என்று பொருள் . 


கண் , மூக்கு , முதலிய அவயவங்களால் ஏற் 
படும் சிரமத்திற்கு துக்கம் 

என்று பெயர் . 

வாயால் 
சொல்லப்படும் சிரமத்திற்கு வருத்தம் ( fa ) என்று 
பெயர் . உள்ளத்திலேயே அனுபவிக்கும் சிரமத்திற்கு 
சோகம் என்று பெயர் . ஒன்றும் தோன்றாது திகைத்து 
நிற்பதற்கு விசனம் ( ) என்று பெயர் , சரீரத்தி 
லுள்ள அவயவங்கள் யாவும் ஒன்று சேர்ந்து அனுபவிக் 
கும் சிரமத்திற்கு சோர்வு ! ) என்று பெயர் . காட் 
டியத்தைக் கண்ணுறுபவர்களுக்கு மேற் சொன்னவை 
யாவும் அணுகுவதில்லை . 


நாட்டியத்தைப் பார்க்கும் மனிதன் தர்மா 
ர்த்த காம மோக்ஷமாகிய நான்கு புருஷார்த்தங்களையும் 
பெறுகிறான் என்று கூறப்பட்டது . ஏனெனில் மோக்ஷம் 
என்பது பேரானந்தப் பிராப்தியாகும் . ஆனால் இப் 
பொழுது அந்தப் பேரானந்தத்தைவிட நாட்டியத்தைப் 
பார்ப்பதால் உண்டாகும் ஆனந்தமே மேலானது என் 
பதற்கான காரணம் சொல்லப்படுகிறது : 

வைராக்ய சீலரும் , எப்பொழுதும் பிரஹ்ம நிஷ்டை 
யில் சிறந்தவருமான நாரத முனியைப் போன்ற மஹரிஷி 
கள் இந்த நாட்டியத்தில் லயித்து விட்டார்கள் . அதனால் 
ப்ரஹ்மாநந்தத்தைவிட நாட்டியானந்தமே சிறந்ததென்று 
எல்லோரும் ஒப்புக்கொள்ளுகின்றனர் . இதை ஊர்ஜிதம் 
செய்ய ஆசிரியர் கூறுவதாவது : 

3 


18 


இவ்வுலகில் நாட்டியத்தைத்தவிரப் பார்க்கக்கூடியதோ 
கேட்கக்கூடியதோ வேறொன்றுமில்லை . இதிலிருந்து நாட் 
டியத்திற்கு ஒப்பான வேறு விஷயமில்லை என்று தெரி 
கிறது . ஒப்பு இல்லாமலிருக்கையில் இதைவிட உயர்வான 
தேது ? ஆதலால் பேரானந்தத்தைவிட நாட்டியானந்தமே 
சிறந்தது என்பது கருத்து . 


பிரபஞ்சத்தில் எப்பொழுதும் விஷய ஸுகத்தில் ஈடு 
பட்டிருக்கும் ஆடவர்கள் தான் நாட்டியத்தைப் பார்க்கத் 
தகுந்தவர்கள் என்றும் பிரஹ்மநிஷ்டையிலிருப்பவர்கள் 
காட்டியத்தைப்பார்ப்பது 

அனுசிதம் 

என்றும் விதி 
யிருக்க , பிரஹ்மநிஷ்டையிலிருப்பவர்கள் நாட்டி 
யத்தை அவசியம் பார்க்கவேண்டும் என்று கூறுவது எவ் 
வாறு எனில் ; -- 


கூட 


இம்மாநிலத்தில் ஸகல காரியங்களுக் ம் 
உபயோகமான மானிட சரீரத்தைப் பெற்றவர்கள் செய்ய 
வேண்டிய முக்கிய கருமம் யாதெனில் , ஜனன மரண 
பாசத்திலிருந்து விடுபட்டு ப்ரஹ்மஸ்வரூபத்தை அறி 
வதேயாகும். அதுவே இம்மானிடப் பிறவியின் பயன் . 
இதைச் செய்கிறவனே ப்ரஹ்ம நிஷ்டன் என்று சொல்லப் 
படுவான் . நாட்டியம் ந்ருத்யம் இரண்டும் . கேவலம் 
ஸுகஸ்வரூபமாகையாலும் , மோக்ஷத்தை யடைவதற்கு 
ஹேதுவான தாலும் பிரஹ்ம நிஷ்டர்களாயுள்ளவர்களு 

களும் 
நற்குணம் படைத்தவர்களும் பார்க்கவேண்டும் என்று 
சொல்லப்பட்டதென்றால் மற்றவர்கள் காட்டிய நிருத் 
யத்தைப் பார்ப்பதற்கு ஏது தடை ? 


இங்கனம் எல்லோரும் காட்டியக்கலையை அனுப 
விக்க வேண்டுமென்றும் , நாட்டியானந்தமே பிரஹ்மானக் 
தத்தைவிடச் சிறந்ததென்றும் , மோக்ஷத்தைப் பெறுவதற் . 


19 


தான் 


குக் காரணமானதென்றும் சொல்லுவதற்குப் பிரமாணம் 
யாதெனில் : 

நாட்டியத்தைப் பார்க்கும் ஒருவன் ரஸிக்கக்கூடியது 
அபிநயம் . அபிகயம் என்றால் என்ன ? பிறிதோர் இடத் 
தில் உண்மையில் நடந்த விஷயத்தைத் தன்னையே அந்த 
விஷயத்தில் ஸம்பந்தப்பட்டவனாகக்கருதி கடித்துக்காட்டு 
வதே அபிநயமெனப்படும் . இதைப்பார்க்கிற மனிதன் 

பார்ப்பது உண்மைக்குப் புறம்பானதென்றும் 
ஆனால் இதற்கு ஆதாரமான விருத்தாந்தம் உண்மை 
யில் நிகழ்ந்திருக்கவேண்டும் என்றும் திடமான 
நம்பிக்கையை அடைகிறான் . இந்த உதாஹரணத்தால் 
நம் கண்முன்னுள்ள உலகம் பொய்யென்றும் அதற்குக் 
காரணமாயுள்ள ஈச்வரனே மெய்யென்றும் தெளிவான 
அறிவு அவனுக்கு உதிக்கின்றது . உலகம் ஈச்வரன் எனும் 
இரண்டின் நிஜஸ்வரூபமும் தெளிவாகின்றது . அதனால் 
அத்வைதம் தானாகவே தோன்றுகின்றது . இக்காரணங் 
களால் நாட்டியம் ந்ருத்யம் இவை யிரண்டும் மோக்ஷ 
ஸாதனமாகச் சொல்லப்பட்டது . பிரஹ்மாதந்தத்தைவிட 
நாட்டியானந்தம் எவ்வகையில் சிறந்ததென்பதற்குக் கார 
ணம் ஏற்கனவே சொல்லப்பட்டது . ஆகையால் நாட்டியம் 
ந்ருத்யம் இரண்டையும் எல்லோரும் எப்பொழுதும் 
பார்க்கலாமென்று சொல்லப்பட்டது . இல்லையேல் திரு 
விழாக்கள் போன்ற விசேஷ காலங்களிலாவது பார்த் 
தானந்திக்கவேண்டும் என்று சொல்லி ந்ருத்தம் பார்க்க 
வேண்டிய காலத்தை ஆசிரியர் பின் வருமாறு விவரிக்கிறார் !. 

மன்னர்களின் பட்டாபிஷேக காலத்திலும் , யாத் 
திரைக்குப் புறப்படும் காலத்திலும் , ஆலயங்களின் திரு 
விழாக்காலத்திலும் , திருமணம் நடக்கும் காலத்திலும் , 
ஆப்த நண்பர்களைச் சந்திக்கும் காலத்திலும் , கிராம 


ப்ரவேச காலத்திலும் , புது மனை புகும் காலத்திலும் , 
புத்ர ஜன்ம காலத்திலும் , ப்ரஹ்மாவால் பரதரிஷிக்குக் 
கற்றுக்கொடுக்கப்பட்ட நருத்தத்தைப் பார்த்தானந்திக்க 
வேண்டும் , 


३. नाट्य नृत्य नृत्त विवेकः । 


तत्रादौ अभिनयः । 


नाट्यादित्रितयस्यातः प्रपञ्चमभिदध्महे । 
नाट्यशब्दो रसे मुख्यो रसाभिव्यक्तिकारणम् ॥१७ ॥ 
चतुर्धाभिनयोपेतं लक्षणावृत्तितो बुधैः । 
नर्तनं नाट्यमित्युक्तं स त्वत्राभिनयो भवेत् ॥१८ ॥ 
काव्यबद्धं विभावादि व्यञ्जन्योऽर्थों नटे स्थितः । 
सामाजिकानां जनयनिर्विघ्नरससंविदम् ॥ १ ९ ॥ 
लक्षणादि (नि ) विभावादेर्वक्ष्ये रसनिरूपणे । 
आङ्गिको वाचिकस्तद्वदाहार्यः सात्त्विकोऽपरः ।। 
चतुर्धाऽभिनयस्तत्राऽऽङ्गिकोऽङ्गैर्दर्शितो मतः । 
वाचा विरचितः काव्यनाटकादिस्तु वाचिकः ।। 
आहार्यों हारकेयूरकिरीटादिविभूषणम् । 
सात्विकः सात्विकैर्भावैर्भावुकेन विभावितः ॥ २२ ॥ 


3 The threefold divisions of the Art of 

Natya - Nrtya , Nrtta and Natya 


i . ABHINAYA OR VISUAL REPRESENTATION 


( 17-22 ) The threefold divisions of the art of 
Natya are now described : 


The connotation of the word Nāțya ( artistic 
actual representation in imitation of real life ) has 
primarily to do with Rasa or aesthetic pleasure. 


Natya in its fullest development has come to 
mean "Abhinaya or visual representation in its 
four- fold forms , alternated with " Nartana or 
dance with artistic poses ; in other words Natya 
has come to mean a combination of Drama and 
Dance . 


Abhinaya or visual representation is the 
expression in the person of the actor of the idea 
or meaning conveyed by the words of a literary 
work ; and this expression is effected with the 
help of various representations like those of 

Vibhāva or attendant mental and physical 
features ; and this visual representation must be 
such as to yield an uninterrupted flow of aesthetic 
enjoyment for the audience. 

A detailed explanation of Vibhāva etc. which 
go to make up a successful Abhinaya will be 
given in the chapter on Rasa or aesthetics. 


22 


Now we shall briefly refer to the four kinds 
of Abhinaya or visual representation . They are: 
( 1 ) Aigika or physical ( 2 ) Vacika or vocal 
( 3 ) Abārya or ornamental and ( 4 ) Sātvika or 
emotional. 


Angika is the representation by means of 
physical gestures. 

Vācika Abhinaya is the delivery of speeches 
etc., occurring in poetry and Drama. 

Ahārya Abhinaya is the ornamentation with 
garlands, bracelets , armlets , diadem etc. 


Satvika Abhinaya is the exhibition of emo 
tions by the intense ) exercise of sympathetic 
imagination- (like tears , sweating etc. ) 


३. नृत्य , नृत्त , नाट्य , विवेक . 

अभिनयाचा खरूप । 
याप्रकारे सांगीतिल्या विविध नाट्याचेही स्वरूप 
सांगतो म्हणून प्रतिज्ञापूर्वक सांगताहेत . 

नाट्यशब्द जो तो मुख्यपणेंकडून रस वाचक जाहल्या 
करितां , नाट्यशब्दंकडून, रसाचेच ग्रहण करावे म्हणून 
तात्पर्य तरि रस म्हणूनच व्यवहार करूयेकी म्हणाल्यां 
सांगताहेत - मुख्यार्थ ऐसा जो रस , त्याला नर्तन भेद 


23 


घडू सकना . त्यास्तव नाट्यशब्दच रस म्हणून व्यवहार 
करितांनयेसे झाले . त्यास्तव त्या रसास नाट्य प्रकट करा 
वयाचे झाले . त्या करितां चतुर्विध अभिनयेंकडून युक्त ऐसा 
जो नर्तन शब्द तोच लक्ष्यार्थ जाहल्यास्तव , तद्वाचक जो 
नाट्यशब्द तो येथे गौण म्हणून अर्थ . 

नाटक , भाण, प्रकरण , इत्यादिकांचे ठायीं कवीने बांधिले 
ऐशे जे विभाव, अनुभाव , सात्त्विक , संचारी, स्थायिभावा 
दिक तें प्रकटकरीत नाट्य पाहणरांच्या चित्तास निरंतर 
संतोषवणार, जो अर्थ नटाचे ठायी आहे त्यास अभिनय 
म्हणणे . केवल हात पाय हलवणे अभिनय म्हणविना. तरि 
विभाव , अनुभाव, इत्यादिकांचे लक्षण काय म्हणाल्यां 
सांगताहेत . विभावादिकांचे लक्षण रसनिरूपण समयीं 
सांगतों . 


आतां सामान्येकडून सांगीतल्या अभिनयास विशेष 
कडून भेद सांगताहेत. आंगिक म्हणून , वाचिक म्हणून , 
आहार्य म्हणून, सात्विक म्हणून अभिनय च्यारीविध. 
त्यामाजि अंगेकडून दाखविला अभिनय आंगिक म्हणवितों. 
काव्याचे ठायीं जो कवीने वर्णिला तो वाचिक म्हणवितो. 
च्याचा वेष ध्यावा त्याने ल्यावयाच्या आभरणासारिखीं 
आभरणे वेष घेणाराने ल्याल्यां, तो आहार्याभिनय म्हण 
वितों. स्वेद स्तंभ रोमांच्यादिकेंकडून चतुर ऐशा नटाने 
प्रगटकेलातो सात्विकाभिनय म्हणवितो . 


3. நிருத்யம் , நிருத்தம் , நாட்டியம் என்ற 
மூன்றின் லக்ஷணங்கள் : 

i . அபிநயம் . 


நாட்டியம் எனும் வார்த்தை ரஸத்தையே குறிக்கி 
றது . அதனால் நாட்டியத்தை ரஸமாகக் கொள்ளலாமோ 
வெனில் ரஸத்திற்கு நர்த்தன பேதங்கள் பொருத்துவ 
தில்லை . ரஸமானது க்ரஹிக்கப்பட வேண்டுமாயின் நாட் 
டியம் நடித்துக் காட்டப்படவேண்டும் . ஆதலால் சதுர் 
வித அபிநயங்களோடு கூடிய கர்த்தனமே நாட்டியபதத் 
திற்கு லக்ஷயார்த்தமாகிறது . அதை அனுசரித்து கர்த் 
தனம் இரண்டாம் பக்ஷமாகும் . 


நாடகம் , பாணம் , ப்ரகரணம் முதலியன நடக் 
கும் காலத்தில் நாட்டியம் பார்ப்பவர்களின் உள்ளத்தை 
மகிழ்விக்கவேண்டிக் கவிகளால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 
விபாவம் , அனுபாவம் , ஸாத்விக பாவம் , ஸஞ்சாரிபாவம் , 
ஸ்தாயீபாவம் முதலியவற்றை நடிகர்கள் நடித்துக் காட் 
டும் தன்மைக்கு அபிநயம் என்று பெயர் . 

வெறும் கைகளை அசைப்பது அபிநயமல்ல . விபாவம் 
முதலியவற்றின் ஸ்வரூபத்தை ரஸநிரூபண அத்யாயத் 
தில் கூறுவோம் , 

இப்பொழுது ஸாமானியமாகச் சொல்லப்படும் அபி 
தயத்திலுள்ள முக்கியமான வகைகளை ஆராய்வோம் . 

அபிநயம் கான்கு வகைப்படும் :-( 1 ) ஆக்கிகம் ( 2 ) 
வாசிகம் ( 3 ) ஆஹார்யம் . ( 4 ) சாத்துவிகம் ; இவற்றில் 
சரீரத்தால் செய்யப்படும் அபிநயம் ஆங்கிகம் என்றும் , 
கவிகளால் இயற்றப்பட்ட காவ்யமே வாசிகமென்றும், 
தாங்கும் வேஷத்திற்குப் பொருத்தமான ஆடையாபர 
ணங்களை அணிவது ஆஹார்யமென்றும் , வியர்வை , பிர 

1 , 2 , 3. இவை நாடகங்களின் வகைகள் , 


25 


மை , மயிர்க்கூச்சல் முதலியவைகளை நடித்துக் காட்டும் 
முறைக்கு ஸாத்விகாபிநயம் என்றும் பெயர் . 


४. लोकधर्मी नाव्यधर्मी च । 
इतिकर्तव्यता तस्य द्विविधा परिकीर्तिता । 
लोकधर्मी नाट्यधर्मीत्येते च द्विविधे पुनः ॥ २३ ॥ 


चित्तवृत्त्यापिका काचिद्वाह्यवस्त्वनुकारिणी । 
इति भेदद्वयं प्राहुलॊकधाः पुरातनाः ॥ २४ ॥ 
आश्रित्य कैशिकी वृत्तिमेका नाट्योपयोगिनी । 
तद्योग्यां लौकिकां शोभां करोत्यांवष्टितादिभिः ॥२५ ॥ 
अंशेनवोपजीवन्ती लोकमन्या प्रवर्तते । 
नाट्यधामपि प्राज्ञा भेदद्वंद्वमिदं जगुः ॥ २६ ॥ 


4. THE TWO DIVISIONS OF VISUAL 
REPRESENTATION , REALISTIC 

AND CONVENTIONAL 


( 23-26 ) Visual representation is divided into 
two kinds known by the names of Lokadharmi 
( partaking of the nature of real life ) , and Natya 
dharmi ( partaking of the convention of the stage) . 
Each of these two modes is again divided into two 
kinds . 


In Lokadharmī we have first the division 
called Cittavrtyarpikā ( Subjective or concerned 
with the representation of emotional changes ) and 
then the other called Bāhyavastvanukāriņi (objec 
tive or concerned with the representation of 
outside objects . ) 

Similarly in Natyadharmī the first division 
is called "Kais ikī Sobhā ( Artistic adjuncts like 
elegant poses and movements of the hand , 
music and dance etc. ) , and the second is called 
Ams opajivinī (representation of a part for the 
whole , or the conventional mode of presenting 
objects and situations by making just a suggestion 
by movements of the hand like aveshțita leaving 
the rest for the imagination of the audience .) 

The commentators have given the following 
illustrations for Lokadharmi and Natya dharmi : 
In Vācika Abhinaya , speech is ‘Lokadharmi , 
singing is Nātya dharmi . Similarly the convention 
of suggesting conversation apart , of two dramatis 
personae by keeping the Patāka Mudra on one 
side of the face is Nātyadharmī. 

In Àhārya Abhinaya wearing of ornaments 
is ‘Lokadharmī . Suggesting flags and riding 
equipments by mere gestures is Nātyadharmi . 

In Sättvika Abhinaya exhibition of tears is 
Lokadharmī. Suggesting it by gesture is Natya 
dharmi . 


४. लोकधर्मी - नाट्यधर्मी 
येकेक अभिनय , लोकधर्मी नाट्यधर्मी म्हणावयाच्या 
भेदेंकडून प्रत्येक प्रत्येक द्विविध, ते लोकधर्मीही चित्तवृत्त्य 
पिंका म्हणून, बाह्यवस्त्वनुकारिणी म्हणून , दोने प्रकारिची . 
या दोनीचा बयाज : -चित्तवृत्यापिका म्हणिजे मनामाजि 
आहे त्या अर्थास प्रगट करवणारी जे ते चित्तवृत्त्यर्पिका म्हण 
विते . बाह्यवस्त्वनुकारिणी म्हणिजे बाहेर दिसु यावयाचे 
जे पदार्थ कमलादिक त्यासारिखें जे अभिनय दाखवणे त्यास 
बाह्यवस्त्वनुकारिणी म्हणून नांवें . 

ऐसेच नाट्यधर्मीही दोनि विध म्हणून सांगताहेत. 
नाट्यास उपयुक्त ऐशा कैशिकी वृत्तीशी मिळून नाट्याम 
योग्य ऐशा . लौकिक शोभा ते करणारी येक नाट्य 
धर्मी . आवेष्टित म्हणून, उद्वेष्टित म्हणून , व्यावर्तित म्हणून,, 
परिवर्तित म्हणून हे च्यारी भेद पुढे सांगणार आहेत त्या 
भेदेकडून लोकांस आधीन होऊन असावेंयाची येक नाट्य 
धर्मी. याप्रकारेंकडून नाट्यधर्मीही दोनेविध म्हणून 
जाणावी. कैशिकीवृत्ति नाटयास योग्य म्हणून सांगीतली. 
तीचे लक्षण काय म्हणालियां व्याख्यानकार सांगताहेत 
आंगिकाभिनय वाचिकाभिनयाच्या सुकुमारपणेंकडून 
निर्मिले गान , नृत्ते कडून युक्त , शृंगार रसेंकडून पूर्ण 
सौन्दर्य कडूनच असावयाची जे ते कैशिकीवृत्ति. नाट्य 
सुकुमार जाहल्याकरितां हे कैशिकीवृत्तिहीं सुकुमारकरितां 
नाटयास उपयोगी म्हणून सांगीतले . असो प्रकृताचे ठायीं 
व्याख्यानकार संशयग्रस्त वचनास व्यवस्था करीताहेत . 


. 


28 


नाटयाचे ठायीं एकांत बोलावयाच्या प्रसंगी अनेक जन 
असतां दोधानी बोलण्याच्या प्रसंगीही, त्रिपताकहस्त आड 
धरावा म्हणून जे भरतऋषीने सांगीतले , ते समयानुसार 
नाटयधर्मीच्या दोनि भेदांतच पाहावें . याप्रकारेंच 
वाधिकाभिनयाचेठांयीं केवल वाक्योच्चार केल्यां, लोकधर्मी 
तेच गाइल्यां , नाट्यधर्मी . 

आहार्याभिनयाचेठायींहीं हार , मुद्या, इत्यादिक ल्याल्यां 
लोकधर्मी. हताने निशानापरी, वाहनापरी, अभिनय 
धरणें नाट्यधर्मी . सात्विकाभिनयाचेठायींही नटाने तद्वत 
भावनाकरून प्रत्यक्ष स्वेद रोमांच्यादिक प्रगट केल्यां लोक 
धर्मी. तेच हस्ताभिनयाने दाखविल्यां नाटयधी . 

याप्रकारे चतुर्विधाभिनयासही लोकधर्मी, नाटयधी, 
या भेदेकडून व्यवस्था करून आतां नृत्य सांगताहेत . 


4. லோகதர்மி , நாட்டியதர்மி 
இவ்விதமாக நாட்டிய லக்ஷணத்தைக்கூறி இனி 
நான்குவித அபிநயங்களின் ப்ரகார நியமம் அதாவது 
பேத நியமத்தை ஆராய்வோம் . 
வாருவகை 

அபிகயமும் லோகதர்மி , 
நாட்டியதர்மி ” எனும் பேதங்களால் தனித்தனியே இரு 
வகைப்படும் , 

லோகதர்மி என்பது சித்தவ்ருத்யர்ப்பிகா என்றும் 
பாஹ்யவஸ்த்வனுகாரிணி என்றும் இருவகைப்படும் . 
மனதிவள்ளதை கடித்துக்காட்டுவது சித்தவிருத் 


ஒவ்வெ 


29 


யர்ப்பிகா என்று சொல்லப்படும் . வெளியிலுள்ள தாமரை 
முதலிய வஸ்துக்களின் தோற்றங்களை கடித்துக் காட்டு 
வது பாஹ்யவஸ்த்வனுகாரிணி என்று பெயர் . 


காட்டிய தர்மியின் இருவகைகள் : - நாட்டியத்திற்கு 
உபயோகமான கைசிகிவிருத்தியும் ( ஆடல் , பாடல் , அழ 
கும் ) சேர்ந்து நாட்டியத்திற்குத் தேவையான நாகரீக 
அழகைச் செய்வது நாட்டிய தர்மியின் ஒருவகை 
ஆவேஷ்டிதம் , உத்வேஷ்டிதம் , வியாவர்த்திதம் , பரிவர்த் 
திதம் என்று சொல்லப்படும் ஹஸ்தகரண பேதங்களால் 
ஜாடையாகக்காட்டி உலகப் பேச்சுவார்த்தையில் அறி 
விப்பது போல் தெரியப்படுத்துவது மற்றொரு வகையான 
தாட்டியதர்மி .. 


கமான 


யின் 


நாட்டியத்திற்கு உபயோக கைசிகி விருத்தி 

லக்ஷணங்களைப்பற்றி வியாக்யான கர்த்தாக்கள் 
சொல்லுவதாவது : --ஆங்கிகாபிநயம் , வாசிகாபிநயம் இவற் 
றின் கோமளமான தன்மைக்கு ஏற்றவாறு நிர்மாணிக்கப் 
பட்டிருக்கும் நடன நிருத்தங்களோடுகூடிய சிருங்கார 
ரஸமும் பூர்ண ஸௌந்தரியமும் ததும்பி நிற்கும் முறை 
கைசிகி விருத்தி எனப்படும் . நாட்டியத்தைப்போலவே 
கைசிகி விருத்தியும் கோமளமானது . ஆதலால் நாட்டியத் 
திற்கு உபயோகமானதென்று சொல்லப்படுகிறது . இவ் 
விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஸம்சயங்களைப் போக்க வியாக் 
யான கர்த்தாக்கள் பின்வருமாறு விளக்குகின்றளர் : - 
நாட்டியத்தில் பிறரறியாவண்ணம் இரகஸியமாகப் பேசும் 
பொழுதும் , அதேகர் முன்னிலையில் இருவர் மட்டும் 
தனித்துப்பேசும் பொழுதும் த்ரிபதாகஹஸ்தத்தை மறை 
வாகப் பிடிக்கவேண்டுமென்று பாதரிஷி சொல்லிய 
முறையை காட்டிய தர்மியின் ஒரு வகையில் காணலாம் . 


30 


இப்படியே வாசிகாபிநயத்தில் வார்த்தைகளை உச்சரித்தால் 
லோகதர்மி , பாடினால் நாட்டிய தர்மி . 


ஆஹார்யாபிநயத்தில் ஆடையாபரணங்களை 

அணி 
வது லோகதர்மி என்றும் , கொடி , துவஜம் , 

வாகனம் 
முதலியன போல் கையால் அபிநயம் காண்பிப்பது நாட்டிய 
தர்மி என்றும் சொல்லப்படும் . 


ஸாத்து விகாபிநயத்தில் நடிப்பவர் அந்த பாவனையை 
அனுசரித்து வியர்வை , மயிர் சிலிர்த்தல் முதலியவற்றை 
வெளிப்படுத்துவது லோகதர்மி ; அதையே அபிநயத்தால் 
அறிவிப்பது நாட்டியதர்மி . இவ்விதமாக சதுர்வித அபி 
சயங்களையும் லோகதர்மி நாட்டியதர்மி என இருவகையாகப் 
பிரித்த பின் , இனி ருத்யத்தை ஆராய்வோம் . 


4. AI 


आङ्गिकाभिनयैरेव भावानेव व्यनक्ति यत् ॥ 
तन्नृत्यं मार्गशब्देन प्रसिद्धं नृत्यवेदिनाम् ॥ २७ ॥ 


5. NRTYA 


( 27 ) Visual representation by physical gestures 
only is known as Marga Nrtya ( classical visual 
representation of the ideas in a musical composi 
tion) . 

). 

The two following well known texts ( their 
source is still not traced) explain the mode of 
Marga Nrtya : 


अङ्गेनालंबयेगीतं हस्तेनार्थ प्रदर्शयेत् । 
नेत्राभ्यां दर्शयेद्भावं पादाभ्यां तालमाचरेत् ॥ 
यतो हस्तस्ततो दृष्टिः यतो दृष्टिस्ततो मनः । 
यतो मनस्ततो भावः यतो भाषस्ततो रसः ।। 


( 1 ) The body should catch up the tune , the 
hands must explain the meaning, the eyes must 
speak the emotion , and the feet must beat the 
time - measure. 


the eye 


( 2 ) Where the hands go , there should go the 
eye ; for Fhere 

goes 

there goes 

with it the 
mind ; where goes the mind there follows the 
sympathetic imagination ; and where rests the 
imagination there is the flow of aesthetic enjoy . 
nment. 


५. नृत्य 


नाट्यशास्त्राचेठांयी नृत्य प्रकाशक : मार्गशब्दं कडून 
प्रसिद्ध. नृत्य म्हणाल्यां मार्ग म्हाणाल्याही येकच. 
आहार्याभिनयाविना आंगीक , वाचिक , सात्विक , या 
त्रिविधाभिनयकडून भावास में प्रगट करितें तें नर्तन. 


5. ந்ருத்யம் 


ஆஹார்யாபிநயம் நீங்கலாக ஆங்கிகம் , வாசிகம் , ஸாத் 
விகம் ஆகிய மூன்று அபிநயங்களால் பாவங்களைத் தோற்று 


32 


விப்பதே நிருத்திய மெனப்படும் . நாட்டிய சாஸ்திரத்தில் 
க்ருத்யமானது மார்க்கம் என்னும் பெயரால் பிரஸித்தி 
யடைந்துள்ளது . எனவே க்ருத்யமும் , மார்க்கமும் 
ஒன்றே . 


5. T 

वृत्तम् । 
गात्रविक्षेपमात्रं तु सर्वाभिनयवर्जितम् । 
आङ्गिकोक्तप्रकारेण नृत्तं नृतविदो विदुः ॥ २८ ।। 


6. NRTTA . 


( 28) Where the movements and poses of the 
hands etc. , are not intended to convey any mean 
ing, but only serve to add grace and variety of 
form to a Dance , then it is called Nrtta . 


६. नृत्त 


आतां नृत्ताम लक्षण सांगताहेत. अभिनय दाखविना : -सकें 
अंग प्रत्यंग, उपांगांस जो प्रकार सांगीतिला त्या प्रकारें 
कडून शरीरमात्र वांकविल्यां त्यास जाणते लोक नृत्त 
म्हणताहेत. 


6. நிருத்தம் 
அபிநயங்களின்றி அங்கப்ரத்யங்கங்கள் , உபாங்கங் 
கள் இவைகளுக்குச் சொல்லப்பட்ட முறையில் சரீரத்தை 
மட்டும் வேண்டியவகையில் அசைப்பதற்கும் வளைப்பதற் 
கும் ந்ருத்தமென்று பெயர் , க்ருத்யம் , க்ருத்தம் இவற்றி 
அள்ள பேதங்கள் இனி விவரிக்கப்படுகின்றன . 


७. नृत्त , नाट्य , अवान्तर भेदाः 


ताण्डवं लास्यमित्येतद्वयं द्वेधा निगद्यते । 
वर्धमानासारिताद्यगीतैस्तत्तद्धुवायुतम् ॥ २ ९ ॥ 
करणैरङ्गहारैश्च प्राधान्येन प्रवर्तितम् । 
तण्डूक्तमुद्धतप्रायप्रयोगं ताण्डवं मतम् ॥ ३० ॥ 
लास्यं तु सुकुमाराङ्गं मकरध्वजवर्धनम् ॥ ३१ ॥ 
विषमं विकटं लध्वित्यन्ये भेदत्रयं विदुः । 
नृत्तस्य तत्र विषमं स्यादृजुभ्रमणादिकम् ॥ ३२ ॥ 
विरूपवेषावयबव्यापारं विकटं मतम् । 
उपेतं करणैरल्पैरश्चिताद्यैर्लघु स्मृतम् ।। ३३ ॥ 
नाटकस्थितवाक्यार्थपदार्थाभिनयात्मकम् । 
तदाद्यभरतेनोक्तं रसभावसमन्वितम् ॥ ३४ ॥ 
नाट्यं तन्नाटकेष्वेवोपयुक्तं तद्गतानतः । 
विहाय त्रीनभिनयानाङ्गिकोऽत्राभिधीयते ॥ ३५ ॥ 
तस्य शाखाङ्कुरो नृत्तं प्रधानं त्रितयं मतम् । 
तत्र शाखेति विख्याता विचित्रा करवर्तना ॥ ३६ ॥ 
अङ्कुरो भूतवाक्यार्थमुपजीव्य प्रवर्तिता । 
वर्तना सा भवेत्सूची भाविवाक्योपजीवनात् ॥ ३७ ॥ 
करणैरङ्गहारैश्च साधितं नृत्तमुच्यते । 
नानोपयोगिनौ सूच्यकुरावुक्तौ प्रसङ्गतः ॥ ३८ ॥ 


34 


7. DIVISIONS OF NRTTA AND NAȚYA 

( 29-38 ) Nrtta is of two kinds , namely , Tāndava 
( that which was taught by Tanda or Nandikes 
vara ), and Lasva ( the graceful variety ). 

Tändava is the energetic ( and masculine) 
variety of Dance taught ( to Bharata) by Tandu or 
Nandikes tara ( as ordered by Mahādeva ). It is 
generally performed ( as a part of the preliminary 
ceremony ) in a Drama , to the accompaniment of 
classical musical compositions (with elaborate 
variety of time measures) called Vardhamāna , 
Āsārita , and Dhruvas 

This Dance is composed of Dance units ( made 
up of movements and poses ) called Karanas , and 
their combinations called Angahāras to be des 
cribed in detail hereafter , 


Karaņas are 108 in number , and Angahāras 32 , 
16 in Triple measure and 16 in Quadruple measure . 
Angahāras are said to be the patterns of the 
Dance of Siya . 

Lāsya is the softer and milder variety ( fit for 
ladies ) calculated to promote sex -appeal. 


ANOTHER CLASSIFICATION OF NRTTA . 


Nștta is also classified into three kinds , 
1,2,3 . For a detailed description of these musical 
compositions, See Chap. 29 and Chap . 32 of 
Natya Sastra . 


35 


namely , Vişama ( uneven ) , Vikata ( Ludicrous ) , 
and Laghu ( easy ) . 

‘ Vişama is that variety in which we have 
varied movements , forward , rotatory etc .; 


In Vikața the dancer wears fancy costumes . 

In Laghu the more difficult movements are 
avoided , and easy Karanas like Añcita 1 are alone 
included . 


NAȚYA . 


Nātya is the visual representation of the 
meaning of words and sentences of a Dramatic 
composition , following the lines laid down by 
Bharata , entering with feeling into each emotional 
situation and presenting it with sympathetic ima 
gination . In short , the word Nātya is used in its 
stricter sense for Drama proper . 

Of the 4 kinds of Abhinayas in Nāțya or 
Drama, the Angika Abhinaya is detailed hereunder . 


Its component parts are severally known as 
Sākhā (branch ), Ankura ( sprout), and Nștta 
( dance . ) 

Sakhā is the name given to the varied forms 
of revolving movements of the hand . 

Ankura is the movement of the hand which 
supplements or subserves the idea just represented. 


36 


The name Sūci is given to that movement 
which indicates or subserves the next idea to be 
presented. ( Suci is regarded as an extension of 
Ankura and hence not specially mentioned in the 
prior verse .) 

Nștta is pure Dance composed of Karaņas 
and Angahāras only . It must be noted that Sūci 


and Ankura have no application to Nịtta. 

७. नाट्य नृत्तांचे अवान्तर भेद 
आतां नृत्य नृत्तांचे अवांतरभेद सांगताहेत . 

वर्धमान म्हणून आसारित म्हणून इत्यादिक गीते 
कडून ध्रुवा म्हणून गान विशेष. त्याकडूनहीं युक्त , तल , 
काय , पुष्पपुट हस्त काय , इत्यादिक वक्ष्यमाण नृत्त करणें 
कडून , स्थिरहस्तादिकेंकडूनहीं कित्तेक विषयीं करण काय , 
अंगहार काय , या क्रमाते टाकूनही जे उद्धत नाट्य करणे तें 
तांडव म्हणिजेत . जे पाहणारांच्या चित्तास मन्मथविकार 
हावयाजोगें सुकुमार नर्तन तें लास्य म्हणिजेतें . 

आतां पक्षांतराचे ठायीं सांगीतिले ते नृत्ताचे भेद 
सांगताहेत - विषम म्हणून, विकट म्हणून , लघु म्हणून नृत्त 
तीनि विध . विषम म्हणिजे दोरी बांधून त्यावर फिरणे 
इत्यादिक जे नाट्य ते विषम म्हणिजेतें . विकट म्हणिजे विरूप 
वेष घेऊन हात पाय तोंड इत्यादिक बांकडे करून नाचल्यां 
ते विकट नाट्य. खल्प ऐशा अंचितादिक नृत्त करणेकडून 
युक्त्त में नाट्य ते लघु म्हणिजेते. 


37 


नाटकांचेठांयीं विद्यमान रसाभिनय काय , भावाभिनय 
काय , एतत्स्वरूप में नाचणे त्याला नाट्य म्हणून नांवें. तें 
नाट्य नाटकादिकांचठायींच उपयुक्त ; 

अतएव नाट्याचे 
ठांयीं विद्यमान ऐशे जे वाचिक, आहार्य , सात्विकाभिनय 
यांते सोडून आंगिकाभिनयास भेद सांगताहेत 

शाखा म्हणून अंकुर म्हणून नृत्त म्हणून तीनि विध 
आंगिकाभिनय . हे तीनि भेद आंगिकाभिनयाचे ठायीं इतर 
भेदापरीस मुख्य म्हणून तात्पर्य, शाखा म्हणिजे काय , 
अंकुर म्हणिजे काय , नृत्त म्हणिजे काय म्हणाल्यां सांगतों 
चमत्कारेंकडून हात फिरविणे जे त्यास शाखा म्हणून 
नांव . पूर्वी सांगीतल्या अर्थास अनुसरून असावयाच्या 
अभिनयास अंकुर म्हणून नावं . नर्तन कर्तेसमयीं त्या 
नर्तनापासून इतःपर सांगावयाच्या अर्थाशीयुक्त ऐशी 
जे ते प्रसिद्ध सूची होते . या प्रकारे अवांतर भेद समग्र 
सांगून आतां नृत्तास लक्षणांतर सांगताहेत .. 

पूर्वी अभिनय दाखविनासारिखेच हात मात्र हलवीत 
नाट्य केल्या त्यास नृत्त म्हणून नांव ठेविलें . आतां अंगिकाभि 
नयाशी सहित ऐशा नाट्यासही नर्तन म्हणून सांगीतले. 
पूर्वी सांगीतल्यां जिनसांत सूची व अंकुर या दोनीस येथे 
उपयोग नाहींतरि प्रसंग संगतीने सांगीतले असति . 


57. நாட்டிய நிருத்தங்களின் பிரிவுகள் 

வர்த்தமாகம் , ஆஸாரிதம் , முதலிய கீதங்களாலும் 
த்ருவா எனும் கானவிசேஷத்திற்கு இணங்க இனி 


38 


விவரிக்கப்படும் தலபுஷ்ப புடம் முதலிய 108 கரணங் 
களைக்கொண்டும் , அவற்றின் தொகுப்புக்களாகிய 32 
அங்கஹாரங்களைக்கொண்டும் , வேகமும் , கம்பீரமும் 
பொருந்திய அசைவுகளுடன் ஆடப்படும் நர்த்தனத்திற்கு 
தாண்டவம் என்று பெயர் . ஆதியில் பரமசிவனால் 
ஆடப்பட்ட இந்த நர்த்தனம் அவருடைய முக்கிய சிஷ்ய 
ராகிய தண்டு என்னும் நந்திகேசுவரரால் பரத மஹ 
ரிஷிக்குக் கற்பிக்கப்பட்டபடியால் இதற்குத் தாண்டவம் 
என்ற பெயர் ஏற்பட்டது . 

பார்ப்பவர்களின் சித்தத்தை மன்மத வலையில் சிக்க 
வைக்கும் கோமளமான நர்த்தனம் லாஸ்யம் என 

எனப்படும் . 


ந்ருத்தத்தின் மற்றோருவகைப் பிரிவினை . 

க்ருத்தத்தை அடியிற்கண்ட மூன்று வகையாகவும் 
பிரித்திருக்கிறார்கள் . இவை 1. விஷமம் , 2. விகடம் , 
3. லகு எனப்படும் . 

ஓர் கயிற்றைக்கட்டி அதன்மீது சுற்றி ஆடும் நாட் 
டியம் விஷமம் எனப்படும் . 


பலவகை வேஷத்தை அணிந்துகொ 

கொண்டு 

கை , 

கால் 
முகம் முதலியவற்றைக் கோணவைத்து ஆடப்படுவது 
விகடமாகும் . 

அஞ்சிதம் போன்ற சுலபமான காரணங்களோடு 
கடிய நாட்டியத்திற்கு லகு என்று பெயர் . 


. 


நாட்டியம் . 
நாடகத்திற்குட் சிறந்ததான ரஸாபிநயம் , பாவா 
பிநயம் , இவைகளைத் தத்ரூபமாக நடித்துக்காட்டுவது நாட் 
டியம் எனப்படும் . நாட்டியம் நாடகத்திற்குத்தான் ஏற்றது . 


39 


இப்போது வாசிகம் , ஆஹார்யம் , ஸாத்விகம் ஆகிய 
அபிநயங்களை விடுத்து , ஆங்கிகாபியத்தைப்பற்றி விவரிப் 
போம் : 


ஆங்கிகாபிநயத்தில் சாகா , அங்குரம் , ருத்தம் , என 
மூன்று பாகங்கள் உண்டு. ஆங்கிகாபிநயத்தில் மற்றெல்லா 

களையும் விட மேற்கூறிய மூன்றுமே முக்கியமானவை . 

சாதுரியமாகக் கைகளை அசைப்பதும் , சுற்றுவதும் 
சாகா எனப்படும் . 


வகைகள் 


இவ்விதமான அசைவு , சுற்று முதலியவைகளில் 
சற்று முன் முடிவுற்ற பொருளைப்பற்றிய அபிநயத்திற்கு 
அங்குரம் என்றும் , 

இனிவரும் பொருளைப்பற்றிய அபிநயத்திற்கு 
ஸுசி என்றும் , 


அபிநயமின்றிக் கைகளை மட்டில் அசைத்து நாட்டிய 
மாடுவதற்கு ‘ ந்ருத்தம் என்றும் பெயரிடப்பட்டது . 

இக்காலத்தில் ஆங்கிகாபிநயத்தோடு கூடிய நாட்டி 
யத்திற்கு நர்த்தனம் என்று சொல்லப்படுகிறது . 

சுத்த நர்த்தனத்திற்கு மேலே சொல்லப்பட்ட மூவ 
கைகளில் இரண்டாவதாகிய அங்குரமும் மூன்றாவதாகிய 
ஸுசியும் உபயோகப்படாவிடினும் ஸந்தர்ப்பத்தையொட் 
டிச் சொல்லப்பட்டிருக்கின்றன , 


6. T 
अङ्गान्यत्र शिरो हस्तौ वक्षः पार्श्वे कटीतटम् । 
पादाविति पडुक्तानि स्कन्धावप्यपरे जगुः ॥ ३ ९ ॥ 


40 


8. THE PRINCIPAL LIMBS ( ANGAS ) 6 


The principal limbs ( used in Abhinaya or 
expression of ideas ) are ( 1 ) the head , ( 2 ) the hands , 
( 3 ) the chest , ( 4 ) the sides, ( 5 ) the hip, and ( 6 ) the 
feet . The shoulders are also included by some 
authorities. 


मस्तक , दोनि हात , ऊर , बगले, माज , पाय , ह्या सहा 
सहि अंग म्हणून नांव . कितियेक ग्रंथकार खांदेहिं अंग असें 
मानितात. 


8. T - 6. 
அபிநயத்தில் சிரஸு , இரு கைகள் , மார்பு , விலாப் 
புறங்கள் , இடுப்பு , கால்கள் இவை ஆறும் 4 அங்கங்கள் 
எனப்படும் . சில நூலாசிரியர்கள் இரு தோள்களையும் அங் 
கங்களில் சேர்த்துக் கூறுகின்றனர் . 


९ . प्रत्यङ्गानि -६. 
प्रत्यङ्गानि त्विह ग्रीवा बाहू पृष्ठं तथोदरम् । 
ऊरू जथे पडित्याहुरपरे मणिबन्धको । 
जानुनी भूषणानीति त्रयमभ्यधिकं जगुः ॥ ४० ॥ 


9. SUBSIDIARY LIMBS ( PRATYANGAS ) -6 

The subsidiary limbs are ( 1 ) the neck , ( 2 ) the 
arms , ( 3 ) the back , ( 4 ) the belly , ( 5 ) the thighs , and 


(6) the knees. Some authorities add three more, 
namely , the wrists, the knee caps , and ornaments . 


९ . प्रत्यङ्ग -६ . 


गळा, बाहू, पाठे , पोट, मांड्या, जांघा आणि मणगटें , 
गुडघे, आभरण या णवांस प्रत्यङ्ग म्हणून नांव . 


9. gulsiblsol - 6 


கழுத்து , புஜங்கள் , முதுகு , வயிறு , துடைகள் , 
முழங்கால்கள் இவ்வாறும் பிரத்தியங்கங்கள் எனப்படும் . 
மணிக்கட்டுகள் , முழங்கால் பூட்டுகள் , ஆபரணங்கள் , 
ஆகிய மூன்றையும் சேர்த்துக்கொள்வாரும் உளர் . 


१०. उपाङ्गानि -१२ + ६ . 


दृष्टिभ्रंपुटताराश्च कपोलौ नासिकाऽनिलः । 
अधरो दशना जिह्वा चिबुकं वदनं तथा ॥ ४१ ॥ 
उपाङ्गानि द्वादशेति शिरस्यङ्गान्तरेषु तु । 
पाणिगुल्फो तथाऽगुल्यः करयोः पादयोस्तले ।। ४२ ।। 


10. PARTS OF LIMBS ( UPANGAS ) 12 + 6 . 


( 41-42) Parts of the principal limbs that deserve 
6 


42 


to be specially noted are :-( a ) in the head : ( 1 ) sight, 
( 2 ) eye -brors, ( 3 ) eye - lashes . ( 4 ) the pupils , ( 5 ) the 
cheeks, ( 6) the nose , ( 7 ) the breath , (8 ) the lipsa 
( 9 ) the teeth , (10) the tongue, ( 11 ) the chin , and 
( 12 ) the face . 


( 5) in other parts of the body : ( 1 ) the heels , 
(2 ) og ankles. ( 3 ) the toes , ( 4 ) the fingers , ( 5 ) the 
palms and (6 ) the soles . 


१०. उपाङ्ग -१२ + ६ 
पाहणे , भोवयां, पापण्या , बुवळे , दोनि गाल , नाक , श्वास 
हनवटी, खाल्ला होंट, दांत , जीभे -हनवटीस वर होंटास खाले 
असावयाच्या प्रदेशास चुबुक मणून नांव - तें चुबुक , तोंड 
हे बारा मस्तकांतली उपांगे . पावलास वर घोंट्यास खाले 
असावयाच्या प्रदेशास पाणि म्हणून नांव - दोनि पाणि , 
दोनि घोटे , हातापायांची बोटें व दोनि तळपाय हे सर्वहिं 
शरीराच्या इतर भागांतली उपांगें . 


10. Pulilahilaol -12 + -6 


அங்கங்களில் ஒன்றாகிய சிரஸின் உப அங்கங்களா 
ResT :-(1 ) uricoal, ( 2 ) TAMIDEoir , ( 3 ) Hai 
ROLIST , ( 4 ) alpair , ( 5 ) Mir Tipor , ( 6 ) छाम, ( 7 ) ZII 
avii, ( 8 ) Flair , ( 9 ) ujpair , ( 10 ) हाऊ , ( 11 ) 
arivaLOOL , ( 12 ) Faib. 


43 


சரீரத்தின் ஏனைய 

பாகங்களிலுள்ள 

உபாங்கங் 
HOT INDIGT :-( 1 ) Grvair , ( 2 ) INTarivair , ( 3 ) 
கால் விரல்கள் , ( 4 ) கை விரல்கள் , ( 5 ) உள்ளங்கைகள் , 
( 6 ) Lir an Isrivaar . 


११. शिरोभेदाः - १४-१ . 
धुतं विधुतमाधूतमवधूतं च कंपितम् ।। 
आकम्पितोद्वाहिते च परिवाहितमश्चितम ३ ॥ 
निहंचितं परावृत्तमुस्क्षिप्ताधोमुखे तथा । 
लोलितं चेति विज्ञेयं चतुर्दशविधं शिरः ॥ ४४ ।। 


11. MOVEMENTS OF THE HEAD - 14 + 5 . 


( 43-44) The movements and postures of the head 
are of 14 kinds . They are :-( 1 ) Dhuta , ( 2 ) Vidhuta 
( 3 ) Adhuta ( 4 ) Avadhuta ( 5 ) Kampita ( 6) Akampita 
( 7 ) Udvāhita ( 8 ) Parivāhita ( 9 ) Añcita ( 10 ) Niha 
ficita ( 11 ) Paravrtta ( 12 ) Utksipta ( 13 ) Adho 
mukha and ( 14 ) Lolitar. 


११. मस्तक प्रकार -१४ + ५ . 


धुत म्हणून, विधुत म्हणून, आधूत म्हणून, अवधूत 
म्हणून , कंपित 

म्हणून , आकंपित उद्वाहित 

म्हणून , 
परिवाहित म्हणून , अंचित म्हणून, निहंचित म्हणून , परावृत्त 


म्हणून , 


44 


म्हणून, उत्क्षिप्त म्हणून , अधोमुख म्हणून , लोलित म्हणूनहीं 
मस्तक चवदा प्रकार. 


11 ,, தலையின் அசைவுகள் -14 + 5 

தலையின் அசைவுகளும் நிலைகளும் 14. அவையாவன : 
( 1 ) துதம் , ( 2 ) விதுதம் , ( 3 ) ஆதூதம் , ( 4 ) அவதூதம் , 
( 5 ) கம்பிதம் , ( 6 ) ஆகம்பிதம் , ( 7 ) உத்வாஹிதம் , ( 8 ) பரி 
வாஹிதம் , ( 9 ) அஞ்சிதம் , ( 10 ) நிஹஞ்சிதம் , ( 11 ) பரா 
வ்ருத்தம் , ( 12 ) உத்க்ஷிப்தம் , ( 13 ) அதோமுகம் , ( 14 ) 
லோலிதம் , 


तिर्यङ्नतोन्नतं स्कन्धानतमारात्रिकं समं । 
पार्थाभिमुखमित्यन्यान्भेदान्पञ्च परे जगुः ।। ४५ ॥ 


(( 45 ) Five more varieties are also mentioned by 
others . They are : -- ( 1 ) Tiryainatonnata ( 2 ) Skan 
dhanata ( 3 ) Alatrika ( 4 ) Sama and ( 5 ) Parsvabhi 
mukha .. 


तिर्यङ्नतोन्नत म्हणून, स्कन्धानत म्हणून , आरात्रिक 
म्हणून, सम म्हणून, पार्थाभिमुख म्हणून, मस्तकाचे अजून 
पांच प्रकार आहेत म्हणून मतांतरे आहे . येकून शिरोभेद १ ९ 


திர்யங்கதோன்னதம் , ஸ்கந்தாநதம், ஆராத்ரிகம் , 
ஸமம் , பார்ச்வாபிமுகம் என ஐந்து அசைவு நிலைகளும் 
சிரஸிற்கு உண்டென்று சிலர் கூறுகின்றனர் . 


45 


१. धुतम् । 
पर्यायेण शनैस्तिर्यग्गतमुक्तं धुतं शिरः । 
शून्यस्थानस्थितस्यैव पार्श्वदेशावलोकने ॥ ४६ ।। 
अनाश्वासे विस्मये च विषादेऽनीप्सिते तथा । 
प्रतिषेधे च तस्योक्तः प्रयोगो भरतादिभिः ॥४७ ॥ 


1 . 


DHUTA .. 


( 46-47 ) When the head is turned slowly from 
side to side , it is called Dhuta . Its use is ( 1 ) in 
turning from a position of stillness to look at the 
sides ( 2 ) in restlessness ( 3 ) in surprise ( 4 ) in sorrow 
( 5 ) to say that something is not wanted and 
( 6 ) when asking not to do a thing. 


१. धुत 


क्रमकडून दोनि बाजूस परतविल्या मस्तकास धुत 
मणून नांव . कोणी नाही त्याठायीं, उभा राहिले त्याच्याच 
बाजूस पाहण्याचेठांयीं, समाधान नाही त्याचे ठायीं, 
नवलाचे ठायी , व्यसनाचे ठायीं, इच्छानाही त्याचे दांयी, 
नको मणावयाचे ठायींहीं धुत शिरच असावे . 


1. துதம் 


தலையை பக்கங்களில் மெதுவாகத் திருப்புவதற்கு 


46 


துதம் என்று பெயர் . ஓர் நிலையிலுள்ளவாறு பக்கங் 
களிலுள்ளதைப் பார்க்கையிலும் , மனதிற்கு ஸமாதான 
மில்லாத காலத்தும் , வியப்பு , வருத்தம் , விருப்பமின்மை 
ஆகியவற்றிலும் , ஒரு காரியத்தைச் செய்யவேண்டா 
மென்கையிலும் துதகிரள் ஸை உபயோகிக்கவேண்டு 
மென்று பரதர் முதலானோர்கள் கூறியுள்ளார்கள் . 


2. विधुतम् । 
द्रुतगत्या तदेव स्याद्विधुतं तत्प्रयुज्यते । 
शीतात ज्वरिते भीते सद्यःपीतासवे तथा ॥ ४८ ॥ 


2. VIDHUTA . 


(48 ) When the head is turned from side to side 
rather swiftly then it is called Vidhuta . It is used 
for indicating shivering with cold , fever , terror 
stricken state and first phase of drunkenness . 


२ , विधुत 
धुत 

शिरच जलदीने हलविल्यां त्यास विधुत म्हणून 
नांब . हिवांने कष्टी होणाराचे ठायीं , ज्वर अल्याचे ठायीं, 
भय पावल्याचे ठायीं, तत्काल मद्यपान केल्याचे ठायींही 
विधुत शिरच असावे . 


/ 2. விதுதம் 


பக்கங்களில் தலையைத் துரிதமாக 


அசைப்பதற்கு 


47 


விதுதம் என்று பெயர் . குளிரினால் அவதியுறுவதையும் , 
ஜ்வரத்தையும் , அச்சத்தையும் , குடி மயக்கத்தின் முதல் 
நிலையையும் குறிக்க விதுதசிரஸ்ஸை உபயோகிக்க 
வேண்டும் . 


३. आधूतम् । 
आधूतं तु सकृत्तिर्यगूज़ नीतं शिरो मतम् ॥ ४ ९ ।। 
गर्वेण स्वाङ्गवीक्षायां पार्श्वस्थोर्ध्वनिरीक्षणे । 
शक्तोऽस्मीत्यभिमाने च प्रयोगस्तस्य कीर्तितः ॥ ५० ॥ 


3. ADHUTA . 


( 49-50 ) When the head is raised up towards 
the side , then it is called Adhuta . It is used when 
proudly looking at one s own features, looking at 
a near object at a height and for indicating self- con 
fident elation . 


३. आधूत 
येकदा वांकडे मस्तक उंच केल्या त्यास आधूत शिर 
म्हणून नांव . गर्वाने आपले शरीर पाहण्याचे ठायीं, बाजूची 
उंची पाहण्याचेठांयीं, मी समर्थ असें ह्मणून गर्वाचे ठायींही 


आधूत शिरच असावे. 


V3 . शुका कृ i 
தலையை உயர்த்துவதற்கு ஆதூதம் என்று பெயர் .. 


தனது உடல் வனப்பைத் தானே கர்வத்துடன் பார்க்கை 
யிலும் , உயரத்திலுள்ளதோர் பொருளைப் பார்க்கையி 
லும் , தனது திறமையைப்பற்றித்தானே பெருமைப் படுத் 
திக்கொள்கையிலும் தலையானது ஆதூத நிலையிலிருக்க 
வேண்டும் . 


४. अवधूतम् । 
यदधः सकृदानीतमवधूतं तदुच्यते ॥ ५१ ॥ 
स्थित्यर्थे देशनिर्देशे संज्ञाऽऽवाहनयोरपि । 
आलापे च प्रयोक्तव्यमिदमाहुर्मनीषिणः ॥ ५२ ॥ 


4. AVADHÜTA . 

. 


(51-52) When the head is lowered once , then it 
is called Avadhūta . It is used to denote existence 
of a thing, to point out a place , to refer to a hidden 
meaning , to ask somebody to sit and in the course 
of conversation . 


४. अवधूत 


मस्तक एकदां खाले आणिल्यां त्यास अवधूत शिर म्हणून 
नांव . राहावयाचा देश दाखवण्याचे ठांधी, मनांतला अर्थ 
सुचवण्याचे ठायीं, आवाहनाचे ठायीं, लिंपण्याचे ठायींही 


अवधूत शिर असावे. 


அவதூதம் 


ஒரு முறை தலையைக் கீழே தாழ்த்துவதற்கு அவ 
தூதம் என்று பெயர் . இந்த நிலையை இருப்பிடத்தைக் 
குறிப்பதற்கும் , பரிபாஷையாக ஒன்றைக் குறிப்பிடுவதற் 
கும் , ஒருவரை அமரும்படி சொல்வதற்கும் , ஸம்பாஷிக் 
கையிலும் உபயோகிக்கவேண்டும் . 


५. कंपितम् । 
बहुशो द्रुतमूर्ध्वाधः कम्पनात्कम्पितं शिरः ॥ ५३ ।। 
ज्ञानेऽभ्युपगमे रोपे वितर्के तर्जने तथा । 
त्वरितप्रश्नवाक्ये च प्रयोक्तव्यमिदं शिरः ॥ ५४ ॥ 


5. KAMPITA . 


(( 53-54 ) Kampita is the name given to the 
shaking of the head up and down in quick 
succession . It is used to express comprehension , 
consent, anger, reasoning, chiding with authority 
and questioning in haste . 


५. कंपित 
वारंवार वर खाले जलदीने मस्तक हलविल्यां त्यास 
कंपितशिर म्हणून नांव . जाणीवेचे ठायीं, ओपून घेण्याचे 
ठांयीं, रागाचे ठायीं, दुर्व्यवहाराचे ठायीं , भेडसावण्याचे 
सांयी, जलदीने विचारण्याचे ठायींही कंपित शिर असावें . 


7 


/ 5 . கம்பிதம் 


பல 


கை 


முறை கீழும் மேலும் வேகமாகத் தலையை 
அசைப்பதற்கு கம்பித சிரஸ் என்று பெயர் . இதனை 
ஒன்றைப் புரிந்து கொள்கையிலும் , ஒப்புக் கொள்ளுகை 
யிலும் , கோபமாயிருக்கையிலும் , ஊஹம் செய்வதிலும் , 
பிறரை அதட்டுவதிலும் , அவசரமாகக் கேள்விகள் கேட் 
கையிலும் பிரயோகிக்க வேண்டும் . 


4. பனம் 
आकम्पितं तदेव स्याद्विः प्रयुक्तं शनैर्यदि ॥ ५५ ॥ 
एतत्पौरस्त्यनिर्देशे प्रश्ने संज्ञोपदेशयोः । 
சான் || 


6. AKAMPITA . 


( 55-56 ) Akampita is the name given to the 
shaking of the head leisurely twice . It is used in 
introducing somebody , in questioning , in making a 
hint, in giving instructions, in offering a seat, and 
in speaking out one s mind . 


६. आकंपित 
मस्तक वरखाले सावकाशेंकडून दोनिदां हलविल्यां त्यास 
கா म्हणून नांव . एकाचे ओळख करिते वेळेस , 


51 


विचारण्याचे ठायीं , जाणीवेचे ठायी, उपदेश करण्याचे 
ठांयी, आवाहनाचे ठायी, आपल्या मनांत आहेते सांग 
ण्याचे ठायींही हे आकम्पित शिरच असावें . 


/ 6. ஆகம்பிதம் 


தலையை இரு முறை மேலும் கீழும் நிதானமாய் 
அசைப்பதற்த ஆகம்பிதம் என்று பெயர் . ஒருவரை 
அறிமுகப்படுத்துகையிலும் , விசாரிக்கையிலும் , குறிப் 
பாகத் தெரிவிக்கையிலும் , பிறருக்கு உபதேசிக்கையிலும் , 
ஒருவரை அமரும்படி சொல்லுவதிலும் , தன் மனதிலுள் 
ளதைப் பிறருக்கு அறிவிக்கையிலும் ஆகம்பித சிரோ 
பேதத்துடனிருக்கவேண்டும் . 


9. ராரிரர 
सर्व शिरो नीतमुद्वाहितमुदीरितम् ॥ 
शक्तोऽहमिह कार्येऽस्मीत्यभिमाने प्रयुज्यते ॥ ५७ ॥ 


7. UDVAHITA . 


(57 ) Udvahita is the name given to the 
raising of the head once . It is used to denote one s 
confidence in one s own abilities . 


७. उद्वाहित 
एकदा मस्तक उंच नेल्या त्यास उद्वाहित शिर म्हणून 


தத 
नांव . या कार्याचे ठायीं मांच समर्थ अशा अभिमानाचे 
ठांयी उद्वाहित शिर असावे . 


77. உத்வாஹிதம் 


ஒரு முறை தலையை மேலே நிமிர்த்துவதற்கு 
உத்வா வித சிரம் என்று பெயர் . 

தன்னால் ஒரு 
காரியத்தை சாதிக்கக்கூடும் என்பதை அறிவிப்பதற்கு 
உத்வாஹித சிரத்தை உபயோகிக்க வேண்டும் . 


6. fam 
परिमण्डलिताकारभ्रमितं परिवाहितम् । 
लज्जाभरोद्भवे मौने वल्लभानुकृतौ तथा ॥ ५८ ।। 
विस्मये च स्मित हर्षामर्षयोरनुमोदने । 
विचारे च विचारज्ञाः कार्यमाहुरिदं शिरः ॥ ५ ९ ॥ 


8. PARIVAHITA . 


( 58-59 ) Parivāhita (revolving in all directions ) 
is the name given to the revolving of the head on 
all sides in a circle . It is used for indicating dumb 
founded shyness , jocular pranks with the lover , to 
express wonder , in laughter , in joy in losing one s 
patience , in expressing approbation and in con 
sidering the pros and cons . 


33 


८. परिवाहित 
मस्तक चहूंकडे मंडलाकार फिरविल्यां त्यास परिवाहित 
शिर मणून नांव . अधिक 

नांव . अधिक लाजामुळे उत्पन्न झाल्या ऐशा 
मौनाचे ठायीं, लीलेचेंठायीं, आश्चर्याचे ठायीं, हसण्याचे 
ठायी , संतोषाचे ठायीं, रागाचे ठायीं , श्लाघनेचे ठायीं, 
विचाराचे ठायीं परिवाहित शिर असावें . 


/ 8 . பரிவாஹிதம் 


லையை நாற்புறங்களிலும் மண்டலாகாரமாய் (வட்ட 
மாய் ) ச் சுற்றுவதற்கு பரிவாதம் என்று பெயர் . லஜ்ஜை 
மிகுதியால் மௌனமுற்றிருக்கையிலும் , பிரேமையைக் 
காட்டும் சில்லரை விளையாட்டுக்களிலும் , வியப்புற்றிருக் 
கையிலும் , சிரிக்கையிலும் , சந்தோஷத்துடனிருக்கையி 
லும் , கோபமுற்றி நக்கைரிலும் , பிறரை சிலாகிக்கையி 
லும் , யோசனையிலிருக்கையிலும் பரிவாஹிதம் எனும் 
சிரத்தை பிரயோகிக்கவேண்டும் . 


: 


९ . अश्चितम् । 
शिरः स्यादश्चितं किंचित्पार्श्वतो नतकंधरम् । 
रुकचिन्तामोहमासु तत्कार्य हनुधारणे ।। ६० ॥ 


9. ANCITA . 


( 60) Ancita is the name given to the head 
when it is slightly bent towards one side . It is used 


54 


to indicate pain , anxious thought , half - unconcious 
state , loss of consciousness and while holding the 
chin . 


९ . अंचित 


बाजूस स्वल्प वांकल्या गळ्यासियुक्त में मस्तक त्यास 
अंचित शिर मणून नांव . रोगाचे ठायीं , चिंतेचे ठायीं , 
रोगादिकाच्या कामाविषयी, हनुवटी धरण्याचे ठायींहीं 
अंचित शिर असावें . 


9. அஞ்சிதம் 


பக்கத்தில் சிறிது வளைக்கப்பட்ட கழுத்துடன் 
கூடிய சிரஸிற்கு அஞ்சித சிரம் என்று பெயர். இதனைப் 
பிணியுற்றிருக்கையிலும் , கவலையுற்றிருக்கையிலும் , அறி 
விழத்திருக்கையிலும் , மயக்கமுற்றிருக்கையிலும் , பிணி 
யாளருக்குப் 

பணிவிடை புரிகையிலும் , முகவாய்க் 
கட்டையைப் பிடித்திருக்கையிலும் பிரயோகிக்க 
வேண்டும் . 


१०. निहञ्चितम् । 
उत्क्षिप्तबाडुशिखरं मग्नग्रीवं निहञ्चितम् ॥ ६१ ॥ 
विलासे ललिते गर्व बिब्बोके किलकिञ्चिते । 
मोझायिते कुट्टमिते माने स्तम्भे च तद्भवेत् ॥ ६२ ॥ 


58 


विलासो गमनादिः स्याचेष्टाऽऽश्लिष्टाङ्गया कृता । 
कान्तायाः सुकुमाराङ्गोपाङ्गत्वं ललितं विदुः ।। ६३ ॥ 
बिब्बोकस्त्विष्टलाभेन जाताद्गदिनादरः । 
हर्षाद्रोदनहासादि प्रोच्यते किलकिश्चितम् । ६४ ॥ 
मोट्टायितं प्रियकथादृष्टयादौ तन्मयात्मता । 
केशादिग्रहजे हर्षे दुःखिवद्भवनं तु यत् ।। ६५ ॥ 
स्यात्तत्कुट्टमितं मानो रोषः प्रणयसम्भवः । 
स्यात्तु निष्क्रियता स्तम्भो नवोढाप्रियसंगमे ॥ ६६ ।। 


10. NIHANCITA . 


(( 61-66 ) Nihañcita is the name given to that 
posture in which the shoulder -tops are raised and 
the neck sinks down . It is used to indicate the self 
taught tricks and grace of movements ( calculated to 
induce amour) like vilāsa , Lalita , Garva , Bimboka,, 
Kilakiñcita , Mottāyita, Kuttamita, Māna and 
Stambha which are explained below : 


Vilāsa consists of the gracefull movements 
when being embraced . 

Lalita is attractive delicacy and softness 
of limbs . 


Bimyoka is the attitude of indifference born 
of pride and self - satisfaction in having secured the 
desired object . 


36 


Kilakiñcita is laughter and weeping with 
execessive joy . 

Mottāyita is losing one - self in the contempla 
tion of the lover at the mere sight of him or 
hearing about him . 

Kuttamita is the pretence of pain while ex 
periencing joy at such acts of contact as holding 
fast the locks. 


Māna is the feeling of wounded pride during 
a quarrel in amour . 

Stambha is shy stillness of a newly -wed 
maiden at the first approach of her lover . 


१०. निहश्चित शिर 
दोनि भुजा उंच करून मान वांकविल्यां त्यास निश्चित 
शिर म्हणून नांव . विलासाचे ठायीं , ललितपणाचे ठायीं , 
गर्वाचे ठायी, विबोकाचे ठायीं , किलकिंचिताचे ठायीं, 
मोट्टायिताचे ठायीं , कुट्टमिताचे ठायीं , मानाचे ठायीं, 
स्तम्भाचे ठायीं निहाञ्चित शिर असावे . 

अत्यंत स्थूल ऐसे स्त्रीने केल्या गमनादिक व्यापारास 
विलास मणून नांव . 

पूर्वी में अंगोपाङ्ग सांगीतली त्यांच्या सुकुमारपणाम 
ललित मणून नांव . 


57 


इष्टप्राप्तिकडून संभवल्या गर्वामुळे घडणार जो अनादर 
त्यास बिब्बोक मणून नांव . 

संतोषामुळे रडणे हंसणे इत्यादिकाम किलकिंचित 


मणून नांव . 


नायकाचि कथा , नायकास पाहणे इत्यादिकांचे ठायीं 
तल्लीन होणे यास मोट्टायित मणून नांव . 

केशादिग्रहण विषयक संतोषाचे ठायीं दुःखी सारिखें 
होणे जे त्यास कुट्टमित मणून नांव . 

प्रीतीने केल्या रागास मान मणून नांव . 

जे स्त्री शेज घरी जाणेस माघ सरते तीस नवोढा 
मणून नांव . त्या नवोढेने नायकासि संग करितानां जे तटस्थ 
होणे त्यास स्तंभ म्हणून नांव . 


10. Rm / pi 


இரு புஜங்களையும் உயர்த்திக் கழுத்தை வளைப் 
பதற்கு ( இருத்துவதற்கு ? ) ஹெஞ்சித சிரம் என்று 
பெயர் . விலாஸம் , லலிதம் , கர்வம் , பிம்ப்வோகம் , கிலகிஞ் 
சிதம் , மொட்டாயிதம் , குட்டமிதம் , மானம் , ஸ்தம்பம் முத 
லியவைகளில் நிஹஞ்சிதசிரத்தை உபயோகிக்கவேண்டும் . 

மேற்சொன்ன விலாஸம் , லலிதம் , கர்வம் முதலிய 
வற்றை விளக்குவோம் . 

1. ஓர் ஸ்த்ரீயின் ஒய்யாரமான நடை முதலியவை 
களின் அழகுக்கு விலாஸம் என்று பெயர் . ( மூல 

8 


58 


என்று 


சுலோகத்தில் " நாயகன் அணையும்போது செய்யப்படும் 
சேஷ்டைகளுக்கு விலாஸம் 

என்று 

பெயர் 
சொல்லப்பட்டிருக்கிறது ) . 

2. ஏற்கனவே கூறப்பட்டுள்ள அங்கோபாங்கல் 
களின் கோமளமான தன்மையே லலிதம் எனப்படும் . 

3. நினைத்த எண்ணம் ஈடேறியதால் கர்வமுற்றுப் 
பிறரை மதியாதிருக்கும் நிலையை பிம்ப்வோகம் என் 
பார்கள் . 


4. ஸந்தோஷத்தின் மிகுதியால் உண்டாகும் சிரிப் 
பிற்கும் அழுகைக்கும் கீலகிஞ்சிதம் என்று பெயர் . 


காய 


5. நாயகனின் 

வரலாற்றைக் கேட்பதிலும் 
கனையே பார்த்துக்கொண்டிருப்பதிலும் ஈடுபட்டு மெய் 
மறந்திருக்கும் தன்மைக்கு மொட்டாயிதம் என்று 
பெயர் , 

6. கூந்தலைப் பிடித்தல் முதலிய காரியங்களால் மன 
தில் சந்தோஷங்கொண்டபோதிலும் வலியுன்டாவது 
போல் பாவனை காட்டும் தன்மைக்குக் குட்டமிதம் 
என்று பெயர் . 


7. அன்போடு கோபிக்கும் தன்மை மானம் 
எனப்படும் . 

8. புதிதாக மணம் செய்யப்பட்ட நவோடா இனத் 
தெச்சேர்ந்த மாது தன் நாயகனுடன் 

கூடுகையில் 
திகைத்து நிற்கும் தன்மையே ஸ்தம்பம் எனப்படும் . 
( அண்டையிலுள்ள வீட்டிற்குப் போகத்தயங்கும் ஸ்த்ரீக்கு 
நவோடா என்று பெயர்). 


வ 


. 


50 


११. परावृत्तम् । 
पराङ्मुखीकृतं शीर्ष परावृत्तमुदीरितम् ॥ ६७ ॥ 
तत्कार्य कोपलादिकृते वक्त्रायसारणे । 
परावृत्तानुकरणे पृष्ठतः प्रेक्षणे तथा ६८ ॥ 

11. PARAVRTTA . 
( 67-68 ) Paravrtta is the name given to the 
head when it is turned back . It is , used in anger , 
shyness, turning the head to avoid the sight of 
anything, in showing how a person turns back 
his head and in looking back . 


११. परावृत्त 
मस्तक माघे परतविल्यां त्यास परावृत्त शिर म्हणून 
नांव. ज्या कार्याचा उपक्रम केला त्या कार्याचे ठायीं, राग 
लाज इत्यादिकां करितां तोंड परतविणेचे ठायीं, परतला 
झणून सांगण्याचे ठायीं , पाठीमा पाहण्याचे ठायीं परावृत्त 
शिर असावे . 

/ 1l . LITTLsii 
தலையைப் பின்புறம் திருப்புவதற்கு பாரவ்ருத்த 
சிரம் எனப்பெயர் . ஒரு காரியத்தைச் செய்கையில் ஏற் 
படக்கூடிய கோபத்திலும் , நாணம் முதலியவற்றால் முகத் 
தைத் திருப்பும் பொழுதும் , திரும்பினான் என்று சொல் 
லுகையிலும் , பின்புறமாகப்பார்க்கையிலும் , பராவ்ருத்த 
சிரத்துடன் இருக்கவேண்டும் . 


60 


१२. उत्क्षिप्तम् । 
ऊर्चवक्त्रं शिरो ज्ञेयमुत्क्षिप्तं तत्प्रयुज्यते ॥ 
दर्शने तुङ्ग वस्तूनां चन्द्रादिव्योमगामिनाम् ॥ ६ ९ ॥ 


12. UTKSIPTA 
( 69 ) Utksipta is the name given to the head 
when the face is raised up . It is used for looking 
at objects far above like the sun , the moon and 
the stars in the sky . 


१२. उत्क्षिप्तशिर 
तोंड उंच व्हावयाजोगें मस्तक माधे लवविल्यां त्यास 
उत्क्षिप्त शिर म्हणून नांव . उंच आहेते पदार्थास आणि 
आकाशाचे ठायी फिरणार चन्द्रादिकांसही पाहण्याचे ठायीं 
उत्क्षिप्त शिर असावें . 


/12 . 2 Ti 
முகம் உயரும்வண்ணம் தலையைப் பின்புறம் சாய்ப் 
பதற்கு உத்க்ஷிப்தசிரம் என்று பெயர் . 

உயரத்தி 
லுள்ள பொருள்களையும் , ஆகாயத்தையும் , ஆகாயத்தி 
லுள்ள விண்மீன்களையும் பார்ப்பதற்கு உத்க்ஷிப்த 
சிரத்தை உபயோகிக்க வேண்டும் . 


१३. अधोमुखम् । 
जादुःखप्रमाणेषु स्यादन्वर्थमधोमुखम् ॥ ७० ।। 


13. ADHOMUKHA 


( 70 ) Adhomukha (face looking down ) is the 
name given to the head when the face is turned 
down . It is used in shyness , sorrow and in making 
obeisance . 


१३. अधोमुख 
लज्जेचे ठायीं, दुःखाचे ठायीं, नमस्काराचे ठायीं लव 
विल्या मस्तकास अधोमुख शिर म्हणून नांव . 


/ 13 . भ GETSPETii 
காணமுற்றிருக்கையிலும் , வருத்தமுற்றிருக்கையி 
லும் பிறரை வணங்குகையிலும் முகம் கீழ்நோக்கத் தலை 
யைக் குனியவைப்பதற்கு அதோமுகசிரம் எனப் பெயர் . 


१४. लोलितम् । 
शिरः स्याल्लोलितं सर्वदिक्कैः शिथिललोचनः । 
निद्रागदग्रहावेशमदमूर्छासु तन्मतम् ॥ ७१ ।। 


14. LOLITA 


( 71 ) Lolita is the name given to the head 
when it is turned in several directions with languid 
eyes . The Lolita head indicates sleep , illness , being 
possessed by spirits , drunkenness and fainting. 


१४. लोलितशिर 
हुल्ले पाहत चहूंकडे परतविल्या मस्तकास लोलित शिर 
म्हणून नांव . झोंपीचे ठायीं , रोगाचे ठायीं , भूतलागल्याचे 
ठांयीं , मस्तीचे ठायीं , मूर्छचे ठायीं लोलित शिर असावें . 


/ 14 . GOUTrii 


நாற் புறங்களிலும் தலையைத் திருப்பும் தன்மைக்கு 
லோலிதம் என்றுபெயர் , உறக்குகையிலும் , பிணியுற்றி 
ருக்கையிலும் , பூதபிசாசங்களின் பாதை ஏற்பட்டிருக்கை 
யிலும் போதையிலிருக்கையிலும் , மயக்கம் மேலிட்டிருக் 
கையிலும் சிரம் லோலிதமாக இருக்கவேண்டும் . 


१५. तिर्यङ्नतोनतम् । 
तिर्यजनतोचतिं प्राह शिरस्तिर्यङ्नतोन्नतम् । 
विनोकादिषु कान्तानां तत्प्रयोगं प्रचक्षते ॥ ७२ ।। 


15. TIRYANNATONNATA 


( 72 ) ( In addition to the fourteen varieties 
of the gestures of the head according to Bharata 
Muni , the other varieties according to other 
authors are given hereunder :---- ) 


Tiryannatõnnata is the name given to the 
bending of the head obliquely and raising it. It is 


63 


used for showing Bimbvoka or the attitude of 
exaltation and indifference of ladies in love who 
have won their object . 

. 


१५. तिर्यङ्नतोन्नत 
( भरतमुनिउक्त वरील चवदा शिरोभेदाशिवाय मता 
तरोक्त शिरोभेदाचे लक्षण विनियोग सांग् ) 

मस्तक वांकडे लववून उचकेल्या त्यास तिर्यङ्नतोबत 
शिर म्हणून नांव . स्त्रियांच्या बिब्बोदिकाचे ठायीं तिर्य 
नतोत्रत शिर असावे. 


15. திர்யங்குதோன்னதம் 
( ( பரதமுனியால் கூறப்பட்ட 14 சிரோபேதங்களைத் 
தவிரப் பிற நூலாசிரியர்கள் கூறும் சிரோபேதங்களையும் 
அவற்றின் உபயோகங்களையும் ஆராய்வோம் .) 

தலையைக் கோணலாக வளைத்து நிமிர்த்துவதற்கு 
திர்யங்கதோன்னத சிரம் என்று பெயர். 
காரியம் ஈடேறியதால் மமதையுற்றுப் பிறரை மதியாதிருக் 
கும் தன்மையாகிய பிம்ப்வோகம் எனும் அவஸ்தையில் 
காதலிகள் இருக்கும்போது அவர்களுடைய தலை திர்யர் 
நதோன்ன தமாக இருக்கவேண்டும் . ) 


நினைத்த 


१६. स्कन्धानतम् । 
स्कन्धानतं तदाख्यातं स्कन्धे यनिहितं शिरः । 
खन्निद्रामदमूर्छासु चिन्तायां च प्रयुज्यते ॥ ७३ ।। 


64 


16. SKANDHANATA. 


( 73 ) Skandhanata is the name given to the 
head when it reclines on the shoulder. 

It is used to indicate sleep , drunkenness , 
fainting and excessive grief. 


१६. स्कन्धानत 


मस्तक खांद्यावरी ठेविल्यां त्यास 

स्कन्धानत शिर 
म्हणून नांव. झोंपीचे ठायीं, मस्तीचे ठायीं, मूछेचे ठायीं, 
चिन्तेच ठायीं स्कन्धानतशिर अमावें . 


/ 16 . avai FITEfuii 


புஜத்தின் மீது தலையைச் சாய்த்து வைப்பதற்கு 
" ஸ்கந்தானத சிரம் என்று பெயர் . 

தூங்குகையிலும் , போதையிலிருக்கையிலும் , மயக் 
கத்திலும் , கவலை மிகுதியிலும் , ஸ்கந்தானத சிரம் 
இருக்கவேண்டும் . 


१७. आरात्रिकम् । 
स्कन्धौ तु किंचिदाश्लिष्य भ्रान्तमारात्रिकं मतम् । 
विस्मये दृश्यते तच्च पराभिप्रायवेदने ।। ७४ ॥ 


17. ARATRIKA .. 


( 74 ) Aratrika is the name given to the rota 


tion of the head keeping the neck close to the 
shoulders .. 

१७. आरात्रिक 
दोनि खांदे गळ्यास लाऊन मस्तक फिरविल्यां त्यास 
आरात्रिक म्हणून नांव . विस्मयाचे ठायीं , दुस ~ याचे 
अभिप्राय जाणण्याचे ठायाही आरात्रिक शिर असावें . 


17. HISirail. 
தோள்களை ஒட்டினாற்போல் கழுத்தை வைத்துக் 
கொண்டு தலையைச் சுற்றுவதற்கு ஆராத்ரிகம் என்று 
பெயர் . 

இதனை வியப்பிலும் பிறர் கருத்தை அறிகையிலும் 
யோகிக்க வேண்டும் . 


१८-१९ . समपार्थाभिमुखे । 
खाभाविकं समं शीर्ष स्वभावाभिनये मतम् । 
पार्थाभिमुखमन्वर्थ पार्श्वस्थस्यावलोकने ॥ ७५ ॥ 


18-19. SAMA AND PARSVABHIMUKHA . 


( 75 ) Sama is the name given to the head in 
its normal posture , and it is used to indicate a 
normal state . 

. 
Pārs vābhimukha is the name given to the 
head when it is turned to one side and it is used 
when looking at a person or thing at the side. 

9 


66 


१८-१९ . सम व पार्धाभिमुख 
स्वभावेंकडून असावयाच्या मस्तकास 

. 

सम शिर 
म्हणून नांव, स्वभावाभिनयाचे ठायीं सम शिर असावें . 

तोंड बाजूस परतविल्यां त्यास पार्थाभिमुख म्हणून 
नांव . बाजूस उभे राहिले त्यास पाहणेचे ठायीं हे पार्थाभि 
मुख शिर असाने. 


18-19 . HOLITIALITDAPailpoin 


இயற்கையான நிலையில் இருக்கும் தன்மைக்கு ஸம 
சிரம் என்று பெயர் . ஸ்வபாவாபிநயம் செய்கையில் 
ஸமசிரம் இருக்கவேண்டும் . 

முகத்தை ஒரு பக்கத்தில் திருப்புவதற்கு பார்ச் 
வாபிமுகம் என்று பெயர் . பக்கத்திலுள்ளவர்களைப் 
பார்க்கையில் பார்ச்வாபிமுகசிரம் இருக்கவேண்டும் . 


: 


१२. अथ हस्तभेदाः । असंयुतहस्ताः २४ । 
पताकस्त्रिपताकोऽर्धचन्द्राख्यः कर्तरीमुखः । 
अरालमुष्टिशिखरकपित्थकटकामुखाः ।। ७६ ।। 
शुकतुण्डश्च काङ्गलः पद्मकोशोऽलपल्लवः । 
सूचीमुखः सःशिराश्चतुरो मृगशीर्षकः ।। ७७ ॥ 
हंसास्यो हंसपक्षश्च भ्रमरो मुकुलस्तथा । 
ऊर्णनाभश्च संदंशस्ताम्रचूडोऽपरः करः ॥ ७८ ॥ 


असंयुता मता हस्ताश्चतुर्विशतिरित्यमी । 
अभिनेयवशादेषां संयुतत्वमपीष्यते ॥ ७ ९ ॥ 


12. HASTAS- ( SINGLE -HAND ED - 24 ) 


( 76-79 ) Varieties of Asamyuta (Single) hastas : 

Gestures with hands are described hereafter . 
First are described the single hand gestures . They 
are 24 in number and named as follows : 


( 1 ) Pataka ( 2 ) Tripataka ( 3 ) Ardhacandra 
( 4 ) Kartarīmukha ( 5 ) Arāla ( 6 ) Musti ( 7 ) S ikhara 
( 8) Kapittha ( 9 ) Katakamukha ( 10 ) Sukatunda 
( 11 ) Kangula ( 12 ) Padmakosa. ( 13 ) Alapallava 
( 14 ) Sucimukha ( 15 ) Sarpasira ( 16 ) Catura ( 17 ) 
Mrgas īrşa ( 18 ) Hamsāsya ( 19 ) Hamsapaksa ( 20 ) 
Bhramara ( 21 ) Mukula ( 22 ) Urnanabha ( 23 ) 
Sandamsa, ( 24 ) Tamracuda. 

These 24 varieties of single - hand are used 
sometimes as part of a double - handed gesture 
also. 


१२. हस्तभेद . असंयुतहस्त २४ . 
पताक, त्रिपताक , अर्धचन्द्र , कर्तरीमुख, अराल, 
मुष्टि, शिखर, कपित्थ, कटकामुख, शुकतुण्ड , 
कांगूल, बमकोश, अलपल्लव , सूचीमुख, सर्पशिर, 
चतुर, मृगशीर्ष, हंसास्य , हंसपक्ष, अमर , मुकुल, 


ऊर्णनाभ, संदंश, ताम्रचूड हे समग्रहिं असंयुत 

हस्त - चोवीस विध . 
असंयुत म्हणिजें एक हात . हे चोवीस असंयुत हातहीं 
अभिनयास योग्य ऐशा विषयास वश झाल्यामुळे यांस 
प्रकरणानुसार संयुतहस्तपण देखील घडते . 


12 ஹஸ்தபேதங்கள் - அஸம்யுதஹஸ்தங்கள் - 24 

ஹஸ்த பேதங்களில் அஸம்யுத ஹஸ்தம் ( ஒற்றைக் 
கை ) 24 வகைப்படும் . அவையாவன :-( 1 ) பதாகம் , 
( 2 ) த்ரிபதாகம் , ( 3 ) அர்த்தசத்த்ரம் , ( 4 ) கர்த்தரீ 
முகம் , ( 5 ) அராளம் , ( 6 ) முஷ்டி . ( 7 ) சிகரம் , ( 8 ) 
கபித்தம் , ( 9 ) கட காமுகம் , ( 10 ) சுகதுண்டம் ( 11 ) 
காங்கூலம் , ( 12 ) பத்மகோசம் , ( 13 ) அலபல்லவம் , 
( 14 ) ஸுசீமுகம் , ( 15 ) ஸர்ப்ப சிரம் , ( 16 ) சதுரம் , 
( 17 ) ம்ருகசீர்ஷம் , . ( 18 ) ஹம்ஸாஸ்யம் , ( 19 ) ஹம்ஸ 
பக்ஷம் , ( 20 ) ப்ரமரம் , ( 21 ) முகுளம் , ( 22 ) ஊர்ல 
நாபம் , ( 23 ) ஸந்தம்சம் , ( 24 ) தாம்ர சூடம் 
24 வகைப்படும் . 

அஸம்யுதம் என்பதற்கு ஒரு கை என்று பொருள் . 
இவை அபிநயத்திற்குகந்தவாறு உபயோகப்படுவதுடன் 
ஸந்தர்ப்பத்திற்கனுஸரணையாய் இருகரங்களாகிய ஸம்யுத 
ஹஸ்தத்தின் தன்மையும் இவற்றிற்குண்டு . 


என 


3. UTI :-23. 
अञ्जलिश्च कपोताख्यः कर्कटः स्वस्तिकस्तथा । 
डोलपुष्पपुटोत्सनकटकावर्धमानकाः ॥ ८ ॥ 


69 


गजदन्तश्चावहित्थो निषधो मकरस्तथा । 
वर्धमानश्चेति हस्ताः संयुताः स्युस्त्रयोदश । 
एतेऽभिनयहस्ताः स्युः सप्तत्रिंशन्मुनेर्मताः ॥ ८१ ॥ 


as 


13. SAMYUTA HASTAS -- 13 . 
( 80-81 ) Noiv, we give the names of double 
handed gestures. They are 13 in number 
named below : 

( 1 ) Afijali ( 2 ) Kapota. ( 3 ) Karkata ( 4 ) Swas 
tika ( 5 ) Dola ( 6 ) Puspa puta ( 7 ) Utsanga ( 8 ) Kata 
kāvardhamāna ( 9 ) Gaja Danta ( 10 ) Avahittha ( 11 ) 
Nişadha ( 12 ) Makara ( 13 ) Vardhamāna. 

Thus according to Bharata Muni , the ges 
tures by the hand are 24 single -handed and 13 
double - handed ones , thus making up 37 in all . 


१३. संयुतहस्त -१३. 
संयुत म्हणिजे दोनी हात ( १ ) अंजली ( २ ) कपोत ( ३ ) 
कर्कट ( ४ ) स्वस्तिक ( ५ ) डोल ( ६ ) पुष्पपुट ( ७) उत्संग 
( ८ ) कटकावर्धमान (९ ) गजदंत ( १० ) अवहित्थ ( ११ ) 
निषध ( १२ ) मकर ( १३ ) वर्धमान असे तेरा विध संयुत 


हस्त आहेत . 


असंयुत हस्त चोवीस ; संयुत हस्त तेरा ; येकून ( ३७ ) 
( सदतीस ) हस्तही अभिनयाचे हस्त म्हणून भरतऋषींचे 


मत . 


70 


13. wiuy pmsivailaoir - 13 
ஸம்யுத ஹஸ்தங்கள் ( இரட்டைக் கைகள் ) பதின் 
Aprm. ImanuT IST :-( 1 ) Fol , ( 2 ) Bur pii , 
( 3 ) shaLi , ( 4 ) swat nahi, ( 5 ) CLTOLE , ( 6 ) upu 
4Li, ( 7 ) Raminati , ( 8 ) ELETait FLDIT IT ( 9 ) 
HOi, ( 10 ) Salam s sii , ( 11 ) Bap pii , ( 12 ) 
Darii , ( 13 ) ali FLDIT OTD. 

ஆகவே அபிகயத்தில் அஸம்யுதம் , ஸம்யுதம் இரண் 
டும் சேர்ந்து 37 ஹஸ்த பேதங்கள் உண்டென்று பரத 
ரிஷி கூறியுள்ளார். 


१४. नृत्तहस्तभेदाः -३०. 
चतुरस्रावथोवृत्तौ हस्तौ तलमुखाभिधौ । 
स्वस्तिको विप्रकीर्णाख्यावरालकटकामुखौ । ८२ ।। 
आविद्धवक्त्रौ सूच्यास्यौ रेचितावधेरेचितौ । 
नितम्बौ पल्लवो केशबन्धावुत्तानवश्चितौ ॥ ८३ ।। 
लताख्यौ करिहस्तौ च पक्षवञ्चितकाभिधौ । 
पक्षप्रद्योतको दण्डपक्षौ गरुडपक्षकौ ॥ ८४ ॥ 
ऊर्ध्वमण्डलिनौ हस्तौ पार्श्वमण्डलिनावपि । 
उरोमण्डलिनौ स्यातामुर पार्धिमण्डलौ ॥ ८५ ॥ 
मुष्टिकस्वस्तिकावन्यौ नलिनीपद्मकोशको । 
अलपद्मावुल्वणौ च वलितौ ललिताविति ॥ ८६ ॥ 


14. NRTTAHASTAS - 30 . 
( 82-86 ) The postures of hand used for Nịtta 
(( dance without expressing any idea ) are 30 in 
number as detailed below : 

( 1 ) Caturasra ( 2 ) Udvrtta ( 3 ) Talamukha ( 4 ) 
Swastika ( 5 ) Viprakirna ( 6 ) Aralakatakamukha 
( 7 ) Āviddhavaktra ( 8 ) Sūcyāsya ( 9 ) Rēcita ( 10 ) 
Ardharēcita ( 11 ) Nitamba ( 12 ) Pallava ( 13 ) 
Kesabandha ( 14 ) Uttānavaficita ( 15 ) Lata (16 ) 
Karihasta ( 17 ) Paksavaficita ( 18 ) Paksapradyotaka 
( 19 ) Dandapaksa ( 20) Garuda Paksa ( 21 ) Urdhwa 
mandali ( 22 ) Parsvamandali ( 23 ) Uromandali ( 24 
Urahpārs vārdha mandali ( 25 ) Mustikaswastika 
( 26 ) Nalinipadmakos a ( 27 ) Alapadma ( 28 ) Ulbaņa 
( 29 ) Valita ( 30) Lalita . 


१४. नृत्तहस्तभेद -३०. 
आतां नृत्याचे हस्त तीस सांगताहेत. ( १ ) चतुरस्र 
( २ ) उद्वृत्त ( ३ ) तलमुख ( ४ ) स्वस्तिक ( ५ ) विप्रकीर्ण 
( ६ ) अरालकटकामुख (७) आविद्धवक्त्र ( ८ ) सूच्यास्य 
( ९ ) रेचित ( १० ) अर्धशेचित ( ११ ) नितंब ( १२ ) पल्लव 
( १३ ) केशबंध ( १४ ) उत्तानवंचित ( १५ ) लता ( १६ ) 
करिहस्त ( १७ ) पक्षवंचित ( १८ ) पक्षप्रद्योतक ( १ ९) 
दंडपक्ष ( २० ) गरुडपक्ष ( २१ ) ऊर्ध्वमण्डली ( २२ ) पार्श्व 
मण्डली ( २३ ) उरोमण्डली ( २४) उरपाधिमण्डली 


72 


( 3 ) ரகா ( 36 ) f ( 20 ) 
ST ( 3 ) S ( 3 ) எ ( 8 ) - 
प्रकारे तीस विध नृत्तहस्त आहेत. 


யாவன : 


14. நிருத்தஹஸ்தங்கள் - 30 
கிருத்த ஹஸ்தங்கள் 30 வகைப்படும் . 

அவை 
- ( 1 ) சதுரஸ்ரம் , ( 2 ) உத்வ்ருத்தம் , ( 3 ) 
தலமுகம் , ( 4 ) ஸ்வஸ் திகம் . ( 5 ) விப்ரகீர்ணம் , 
( 6 ) அராலகடகாமுகம் , ( 7 ) ஆவித்தவக்த்ரம் , ( 8) 
ஸூச்யாஸ்யம் . ( 9 ) ரேசிதம் , ( 10) அர்த்த ரேசிதம் , 
( 11 ) நிதம்பம் , ( 12 ) பல்லவம் , ( 13 ) கேச பந்தம் , 
( 14 ) உத்தான வஞ்சிதம் , ( 15 ) லதா , ( 16 ) கரிஹஸ் 
தம் , ( 17 ) பக்ஷவஞ்சிதம் , ( 18 ) பக்ஷப்ரத்யோதகம் , 
( 19 ) தண்டபக்ஷம் , ( 20 ) கருடபக்ஷம் , ( 21 ) ஊர்த்வ 
மண்டலி , ( 22 ) பார்ச்வ மண்டலி , ( 23 ) உரோமண் 
டலி , ( 24 ) உரப்பார்ச்வார்த்த மண்டலி , ( 25 ) முஷ்டிக 
ஸ்வஸ்திகம் , ( 26 ) நளிநீபத்மகோசம் , ( 27 ) அலபத் 
மம் , ( 28 ) உல்பணம் , ( 29 ) வலிதம் , ( 30 ) லலிதம் . 

नृत्तहस्ता मतास्त्रिंशन्नृत्तमात्रोपयोगिनः । 
एतानभिनयेऽप्याहुः शास्वतः संप्रदायतः ॥ ८७ ।। 
लताख्यौ हि मुनिर्वक्ति नृत्ताभिनयगोचरौ । 
सूच्यन्तेऽन्ये साहचर्यात्तेनाभिनयगोचराः ।। ८८ ॥ 


( 87-88 ) These 30 postures of the hand , though 
primarily intended for Nịtta Pure dance ) are also 
allowed both by the highest authorities like Bharata 


73 


and by approved practice, in Abhinaya. For 
example , Bharata has stated that the ‘ Latā hasta 
is to be used in Abhinaya . Other Nștta hastas 
that are described along with it may also , there 
fore , be used as Abhinaya hastas . It is thus clear 
that Nịtta hastas have their use in Abhinaya also . 


नाट्याचेठांयीं यांचा उपयोग म्हणून सामान्येकडून सांगून 
आतां विशेष सांगतात . हे तीस नृत्तहस्त अभिनयाचेठांयीं 
सकट आहेत म्हणून ग्रंथकार सांगताहेत. तरी हे हस्त 
अभिनयास उपयोगी म्हणावयाचें विषयी प्रमाण काय 
म्हणाल्यां, सांगताहेत की, भरतऋषीने नृत्ताचेंठायींही अभि 
नयाचेठांयीही लतास्त सांगीतला आहे. त्या लताहस्तासी 
इतर हस्त मिळून आहेत , त्या करितां अभिनयास उपयोगी 
म्हणून 

जाणिजेताहेत . तरी अभिनयाचे हस्त अनेक झाले . 
त्या करितां कोणतां हस्त कोठे कैसा विनियोग करावा 
म्हणाल्यां उपायेंकडून सांगताहेत. 


மேற்கூறிய 30 ஹஸ்தங்களும் திருத்தத்தில் உப 
யோகப்படுகின்றன . அபிநயத்திலும் இந்த 30 ஹஸ்தங்கள் 
சாஸ்திர ஸம்பிரதாயப்படி உதவுகின்றன . காரணம் யா 
தெனில் நாட்டிய சாஸ்திரத்தின் ஆதிகர்த்தாவாகிய பரத 
ரிஷியானவர் நாட்டியத்திலும் அபிநயத்திலும் லதா ஹஸ் 
தத்தைக் குறிப்பிட்டுள்ளார் . இன்னும் சில ஹஸ்தங்களை 
யும் அபிநய ஹஸ் தங்களோடு சேர்த்துக்கொள்ளும்படி 
கூறியுள்ளார் . ஆசையால் இவை அபிநயத்திற்கும் 

10 


74 

. 


பயோகமானவை என்று கூறப்படுகின்றது . அபிநயத் 
தில் ஹஸ் தபேதங்கள் பல உள , அவற்றை உபயோகிக்கும் 
காலத்தையும் விதத்தையும் கவனிப்போம் . 


युक्तितः संप्रदायाच्च लोकतोऽत्र विशेषधीः । 
यथा हि करिहस्तेन हस्ती लोकेऽभिनीयते । 
भट्टाभिनवगुप्ताद्यैरिदमभ्युपगम्यते ॥ ८ ९ ॥ 

( 89 ) The use of these postures is regulated by 
imaginative skill , approved tradition , and the 
general practice in common parlance . For instance , 
the use of Kari- hasta for an elephant is generaly 
used in coversation , and it is approved by 
profound writers like Bhatta Abhinavagupta , the 
versatile author and commentator on the Nāțya 
Sāstra of Bharata . 


कित्तेक ठायीं युत्कोकडून हस्त विनियोग करावा . कित्तेक 
ठायीं गुरूने उपदेशिल्या प्रमाणे हस्त विनियोग करावा. 
किचेक ठायीं लोकाचारास अनुसरुन इस्त विनियोग करावा 
म्हणून तात्पर्य . तरि लोकाचारास अनुसरुन हस्त विनियोग 
करणे कसे म्हणाल्यां सांगताहेत : -लोकामाजि करिहस्तेंकडून 
हत्तीचा अभिनय धरिताहेत हा लोकाचार. तरि शास्त्रामाजि 
न सांगीतल्या विषयास लोकाचारें कडून अंगीकार करुये 
काय म्हणाल्यां सांगताहेतः - भट्ट म्हणून, अभिनवगुप्त म्हणून , 


इत्यादिक थोर थोर ग्रंथकारांनी लोकाचारही प्रमाणच 
म्हणून अंगीकार केला आहे. त्याकरितां लोकाचारास अनु 
सरुन हस्त विनियोग करूये म्हणून तात्पर्य . 


என்று 


உலக 


சிற்சில ஸமயங்களில் தனது யுக்தியினாலும் , சிற்சில 
சந்தர்ப்பங்களில் குருவால் உபதேசிக்கப்பட்டபடியும் , சிற் 
சில இடங்களில் உலக வழக்கத்தை அநுஸரித்தும் ஹஸ் 
தங்களின் உபயோகம் செய்யப்படவேண்டும் 
தெரிகிறது . வழக்கத்தை அனுஸரித்து ஹஸ்த 
விநியோகம் செய்வதற்கு உதாஹரணம் : ஸாதாரணமாக 
யானைக்கு அபிநயம் பிடிக்கும் பொழுது கரிஹஸ்தம் உப 
யோகப்படுத்தப்படுகிறது . இதுவே லோகாசாரம் அல் 
லது உலக வழக்கத்தை அனுஸரித்த வழி . 

சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதைப்போல் லோகாசார 
த்தையும் கொள்வது முறையோவெனில் பட்ட அபிநவ 
குப்தர் ( நாட்டிய சாஸ்திர உரையாசிரியர் ) போன்ற அறி 
விற் சிறந்த நூலாசிரியர்கள் உலக வழக்கத்தையும் ஆதார 
மாகக் காண்டுள்ளனர் . 


सर्वे च मिलिताः सन्ति सप्तषष्टिरिमे कराः । 
T : 4ftart 7 ITTPETIT : || 30 || 


( 90 ) Although many authors have generally 
spoken of the gestures of the hand as sixtyfour in 
number , we find both in theory and practice, the 
number comes to sixty - seven . The general state 
ment therefore does not stand the test of critical 


- 


76 


examination . But all attempts may be made to 
reconcile the positions. 

आतां येकून हस्त संख्या अमुकी म्हणून सांगताहेत . 
अभिनयाचे असंयुत हस्त संयुत हस्त नृत्ताचे हस्त हे इतुकेही 
मिळून ६७ सदुसष्टे हस्त होताहेत . आता कित्तेकानी चौसष्टे 
हस्त म्हणून सांगीतले ते घडत नाही म्हणून सांगताहेत. 
चौसष्टे हस्त म्हणणे जे आहे ते युक्तीसही ठीक पडत नाही . 
शास्त्राचे ठायाही सांगीतले नाही . त्या करितां ते लबाड 


म्हणून तात्पर्य. 


இவ்வாறு பரதரிஷியின் ஆராய்ச்சியின்படி அபி 
கயத்திற்கான ஸம்புத , அஸம்யுத ஹஸ்தங்களும் , பருத்தத் 
திற்கான ஹஸ்தங்களும் சேர்ந்து அறுபத்தேழு ஹஸ்தங் 
களாயின . சிலர் ஹஸ்தங்கள் அறுபத்தி நான்கு தான் 
என்று கூறுகின்றனர் . ஆனால் அவர்கள் கூறுவதற்கு 
சாஸ்திரத்திலும் ஆதாரமில்லை. அது யுக்திக்கும் பொ 
ருந்துவதாயில்லை . அவர்களுடைய வாதம் பொய்யானதே 
என்று சார்ங்கதேவர் கூறுகிறார். 


कर्तव्यौ स्वस्तिको हस्तौ विप्रकीर्णविशेषणौ ॥ ९ १ ॥ 
करौ हि स्वस्तिकीभूय विच्युतौ विप्रकीर्णको । 
स्वतन्त्रयोरतो नास्ति प्रयोगो विप्रकीर्णयोः ।। ९ २ ॥ 
उरोमण्डलिनावेवं पार्श्वमण्डलिनोरिह । 
विशेषणे चोल्बणयोः कर्तव्यावलपल्लवौ ॥ ९ ३ ।। 


77 


विशेषणविशेष्ये च न स्यातां भिन्नगामिनी । 
नीलमुत्पलमित्यत्र न हीष्टं पङ्कजद्वयम् ॥ ९ ४ ॥ 
प्रसिद्धेकपात्यर्थ युक्तिरेपा मयोदिता ॥ ९ ५ ।। 


G 


( 91-95 ) Sārngadera in his Sangīta Ratnākara 
first points out the difference between the tradi 
tional number and the actual total . But all the 
same , he has suggested an argument for reconciling 
the actual number of Hastas with the traditional 
number . This is as follows : 

Swastika and Viprakīrṇa can be clubbed 
together under one head ; for if you loosen the 
Swastika joint , you get the Viprakīrṇa hand and 
it is not possible to show the Viprakīrṇa hand 
without first assuming the Swastika hand . For 
similar reasons , Urõmandali and Pārs va -man 
dali can be clubbed together , and also ‘ Alapallava 
and Ulbana . The traditional number, 64 is thus 
secured . This argument , it may be added , is not 
far - fetched , because Viprakīrṇa can be described 
as an adjunct describing a particular variety of 
Swastika and it must be conceded that an object 
and its adjunct make but one object. The usual 
illustration of a blue lotus is pertinent in this 
connection . 


याप्रकारे इतरानी चौसष्टे हस्त म्हणालें तें खंडून आतां 
ग्रंथकार चौसष्टे हस्त म्हणावयाचे विषयीं अपणच युक्ति 


78 


कल्पिताहेत. अथवा याप्रकारकडून चौसष्टिहस्त सांगूये 
ते कैसें म्हणाल्यां सांगताहेत . खस्तिकहस्त विप्रकीर्णहस्त हे 
दोनी प्रत्येक सांगनासारिखें विप्रकीर्णहस्तास स्वस्तिक हस्त 
विशेषण करावे . ते कैसे म्हणाल्यां आधी हस्त स्वस्तिकाकार 
होऊन गळाल्यां विप्रकीर्ण हस्त म्हणून तात्पर्य. असे 
सांगीतल्या करितां स्वस्तिक हस्तां केल्या विना विप्रकीर्ण 
हस्तास प्रयोग नाही. या प्रकारेच आधी उरोमंडली हस्त 
करून मग पार्श्वमंडली हस्त करावें . उल्बण हस्तास अलपल्लव 
हस्त विशेषण करावे म्हणिजे अलपल्लव हस्त करून उल्बण 
हस्त करावे म्हणून तात्पर्य, असे केल्यां साहा हस्ताचे तीन 
हस्त होउणे झाल्यां चौसष्टे हस्त सहज होऊये म्हणून ग्रंथ 
कारांनी हे युक्ति काहडिली. तरि विशेषण होतांच दोन 
हस्त येक होईल काय म्हणाल्यां सांगताहेत. विशेषण आणि 
विशेष्य हे दोनिहीं येकच होते पण वेध होत नाही. तें 
कैसें म्हणाल्यां दृष्टान्त सांगताहेत . नील उत्पल म्हणावयाचे 
ठायीं नील विशेषण उत्पल विशेष्य . हे दोनि मिळून येक्या 
नीलोत्पलासच वाचक होते पण नीलोत्पल कमल हे दोनी 
भासत नाही ; याकरिता चौसष्टि हस्त म्हणणे युक्तच म्हणून 
साधिले . तरि चौसष्टि हस्त म्हणावयास ग्रंथाचे ठागी आधार 
नसतां तुम्ही अशी एक युक्ति कल्पून तें कां साधांवें म्हणाल्यां 
साधावयास कारण सांगताहेत. लोकामधे चौसष्टि हस्त 


19 


வா 


म्हणून प्रसिद्धि आहे . त्या करितां त्या प्रसिद्धीस साधकार्थ 
हे युक्ति म्यां सांगीतली म्हणाले . 

அவர்களுடைய வாதம் பொய் என்று தன் அபிப் 
பிராயத்தைக் கூறிவிட்டுப் 

பின்னும் சாரங்கதேவர் 
அறுபத்துநான்கு ஹஸ்தங்கள் தான் என்பதற்கான அவர் 
களுடைய பாதத்திற்கும் தன்னுடைய யுக்தியால் பின் 
வருமாறு காரணம் கூஉறியுள்ளார் : 

ஸ்வஸ்திகம் , விப்ரகீர்ணம் ஆகிய இரு ஹஸ்தங் 
களையும் தனித்தனியே பிரிக்காது விப்ரகீர்ணத்திற்கு 
ஸ்வஸ்திகத்தை ஸம்பந்தப்படுத்தலாம் . ஏனெனில் முதலில் 
ஸ்வஸ்திகாகாரமாயிருந்த கையானது தளருமாயின் அது 
விப்ரகீர்ணமாகின்றது . ஸ்வஸ்திகமில்லாது விப்ரகீர்ண 
ஹஸ்தத்தை உபயோகிக்க இயலாது . ஆதலின் ஸ்வஸ் 
க ஹஸ்தத்தையும் விப்ரகீர்ண ஹஸ்தத்தையும் ஒன் 
றோடு ஒன்று இணைக்கலாம் . இதுபோல் அலபல்லவமில் 
லாது உல்பண ஹஸ்தத்தையும் , உரோமண்டலி ஹஸ்த 
மில்லாது பார்சுவ மண்டலி ஹஸ்தத்தையும் பிரயோகிக்க 
இயலாது , 

இவ்வாறு சம்பந்தப்படுத்துவதால் மூன்று 
ஹஸ்தங்கள் குறைந்து 64 ஹஸ்தங்களாகும் என்று 
சாரங்கதேவர் யுக்தி வாதம் செய்துள்ளார் . இப்படி இரு 
ஹஸ்தங்களை ஒன்றோடொன்று சம்பந்தப்படுத்தி ஒரு 
ஹஸ்தமாகக் கணக்கிடுவது முறையோவெனில் ஓர் 
சொல்லும் அதனுடைய அடைமொழியும் இரண்டுமாகச் 
சேர்ந்து ஒரு பொருளையே குறிக்குமேயல்லாது தனித்து 
நின்று இரு பொருள்களைக் குறிக்கமாட்டா . 

உதாஹா 
ணம் :-நீலோத்பலம் எனும் வார்த்தையில் உத்பலம் எனும் 
சொல்லுக்கு நீல என்பது அடைமொழி . இவை இரண் 
டும் இணைந்து தாமரையைக் குறிக்கின்றன . ஆகையால் 


80 


என்று 


64 ஹஸ்தங்களேன யுக்திவாதம் செய்துள்ளார் . 64 
ஹஸ்தங்கள் 

சொல்ல சாஸ்திர சம்மதமில்லா 
திருக்க ஏன் அத்தகைய யுக்திவாதம் செய்ய வேண்டு 
மெனில் உலகில் 64 ஹஸ்தங்கள் தான் என்று பெரும் 
பாலும் கூறப்படுகின்றது , அதை அநுஸரித்தே மேற் 
உறிய யுக்திவாதமும் செய்யப்பட்டுள்ளது . 


आचार्याणां तु सर्वेषां पृथगुद्देशलक्षणे । 
वदतां स्वस्तिकायेषु न विशेषणता मता ॥ ९ ६ ॥ 
निकुञ्जकमयुक्तेषु करं द्विशिखरं पुनः । 
युक्तेषु नृत्तहस्तेषु त्वधिको वरदाभयौ ।। ९ ७ ॥ 
ब्रुवन्तः केचिदाचार्या हस्तसप्ततिमूचिरे । 
तेषामीपद्विकारेऽपि विनियोगेष्वनन्यता ।। ९ ८ ।। 

( 96-98 ) The highest authorities on the sub 
ject are also of opinion that although Swastika 
and other ‘ Hastas are described as different , still , 
no special difference is to be found in practice 


among them . 


There are again some authors who add one 
more pose to single hand poses , namely , Nikuñcaka 
( shortened ) , another to double - hand poses , namely , 
Dwisikhara ( double S ikhara ) and a third to Nștta 
pose , namely , Varada -abhaya ( boon and protec 
tion pose ) and count 70 in all ; but though these 
are slightly different in form , there is no substan 
tial difference in practice . 


81 


आतां आचार्यांचे मत सांगताहेत . स्वस्तिकादिकांचे 
ठांयी यावत्तांस प्रत्येक लक्षणे सांगणार आचार्यांस विशेषण 
करणे संमत नव्हे . त्यास सदुसष्ट हस्तच संमत म्हणून तात्पर्य. 

अणीक कित्तेक आचार्यांचे मत सांगताहेत . असंयुत हस्तां 
मध्ये निकुंचक हस्त येक अधीक , संयुत हस्तामध्ये द्विशिखर 
हस्त येक अधीक , नृनाच्या संयुक्त हस्तामध्ये वरदाभय 
हस्त अधीक सांगून सत्तर हस्त म्हणूनच कित्तेक आचार्य 
सांगताहेत . त्या हस्तास स्वल्प भेद असला तरिही विनि 
योगाचे ठायीं भेदनाही. त्या करितां ते हस्त सांगणे गरज 
नाही म्हणून तात्पर्य . 

இப்பொழுது நாட்டிய ஆசிரியர்களின் மதம் சொல்லப் 
படுகிறது , ஸ்வஸ்திகம் முதலிய ஹஸ்தங்கள் வெவ்வேறாக 
விவரிக்கப்பட்டிருப்பினும் அவற்றிற்குள் வித்தியாசம் 
இருப்பதாக அவர்கள் சருதவில்லை . ஆதலின் அவர்கள் 
ஹஸ் தங்கள் அறுபத்தேழுதான் என்று கூறுகிறார்கள் , 

மற்றும் அஸம்யுத ஹஸ்தத்தில் நிகுஞ்சக ஹஸ்த 
மென ஒன்றையும் , ஸம்யுத ஹஸ்தத்தில் த்விசிகரம் என 
ஒன்றையும் ருத்தத்தின் , ஸம்யுக்த ஹஸ்தத்தில் வரதா 
பய ஹஸ்தம் என ஒன்றையும், அதிகமாகச் சேர்த்து 
ஹஸ் தங்கள் எழுபதெனச் சிலர் கூறுவதைக் கண்டித்து 
விநியோகத்தில் வித்தியாசமில்லாமலிருக்க லக்ஷணத்தில் 
ஓர் சிறிதளவு வித்தியாசப்படுவதால் அவற்றை தனி 
ஹஸ்தங்களாகக் கணக்கிடத் 

கணக்கிடத் தேவையில்லை என்றும் 
கூறியுள்ளார் . 

11 


2 


१. पताका । 


तर्जनीमूलसंलग्नः कुञ्चिताङ्गुष्ठको भवेत् । 
पताकः संहताकारः प्रसारिततलागुलिः ॥ ९९ ॥ 
एष स्पर्शे चपेटे च पताकातालिकादिषु । 
ज्वालामूर्ध्वगतास्वस्याङ्गुल्यः प्रविरलाश्चलाः ॥ १० ॥ 
धारास्वधोगताः पक्षिपक्षे त्वस्य कटिस्थिते । 
ऊर्ध्व गच्छन्नुच्छ्तेिषु पुष्करप्रहतौ त्वधः ॥ १०१ ॥ 
ऊर्ध्व गच्छन्कटिक्षेत्रादुत्क्षेपाभिनये करः । 
आभिमुख्य मुखक्षेत्रमागच्छन्निजपार्श्वतः । १०२ ॥ 
स्वपाधै कम्पमानस्तु प्रतिषेधे भवत्यसौ । 
शीघ्रं घर्षन्नधिष्ठाय पताकं वालने परम् ॥ १०३ ।। 
पताकं तु शनैर्षन्मर्दने मार्जने तथा ! 
उत्पाटने धारणे च शिलादिस्थूलवस्तुनः ॥ १०४ ॥ 
उचितौ विच्युतौ कार्यावेतावन्योन्यसंमुखौ । 
अधोगतोच्छ्रितचलाङ्गुलिर्वायूमिवेगयोः ॥ १०५ ॥ 


1. PATAKA. 


( 99-105 ) When the thumb is shortened so as to 
be in a line with the lowest mark of the first finger, 


and the other fingers are all straightened out , 
close to each other , then the pose is called 
Patāka . ( = banner ) . 


It is used : 


1. in touching an object . 
2. for giving a slap. 


3. for showing a banner or clapping the hands 
to keep time in music . 


4. for showing a flame, by extending the 
fingers upward, and separated, and raising them 
with a shake . 


5. for showing water or other liquid flowing 
down , by holding the fingers downward and lower 
ing them with a shake . 


1. In the original treatise on Nātya, (viz ) 
Bharata s Natya Sāstra , the definitions are slightly 
less specific so as to cover slight variations to suit 
particular situations. The prayõgas are also more 
general but clearer in language. ( c . f . ) : 
gatarat: atta : TEIETCT hafa fe i 
कुश्चितश्च तथाङ्गुष्ठः स पताक इति स्मृतः ॥ ( अध्या९श्लो १८ ) 

When the fingers are held close with their 
ends spread out , and the thumb is shortened , it is 
called Patāka ( banner ). (Adhy, 9. SI, 18. ) 


6. for shoving the wings of a bird by keeping 
the patāka mudra at the hip . 


7. for showing objects at a height by raising 
the hand . 


8. for showing the playing of Puşkara , by 
lowering the hands . 


9. For showing the raising up or throwing 
up of an object , by raising the hand from the 
region of the hip . 


10. For indicating a person or thing facing 
the speaker, by raising the hands , to the level of 
the face from the side . 


11. To indicate a prohibition , by shaking the 
hand at the side . 


12. To indicate washing , by rubbing the hands 
quickly keeping them one over the other . 


13. To indicate beating or cleaning , by slowly 
rubbing as before . 


1. Puşkara is an ancient drum with 3 
faces. Full details regarding the manner of play 
ing upon it are given in chap . 33 of Nātya S āstra . 
The instrument must have been sweeter than 
mrdanga and is fit to be revived . 


5 


14. To indicate heaving up or bearing a heavy 
object like a stone , by keeping the hands in suita 
ble poses at a distance from each other. 


15. To indicate the blowing of winds or the 
movement of waves, by raising the bands from a 
low position with a shake of the fingers . 


१. पताकहस्त 


आतां माधे सांगीतल्या क्रमेंकडून पताकादिक हस्तांस 
लक्षण विनियोगही सांगताहेत . आंगोटा लवऊन आंगोट्या 
जवळच्या बोटाचा खाल्या रेघाबरोवर जोडून बाकी 
बोटेंहीं येकास येक चिकटऊन तळाहात बोटें नीट पसरि 
लियां, त्यास पताकहस्त " म्हणून नांव . 


आतां पताकहस्ताची विनियोग सांगताहेत. स्पर्शाचे 
ठांयीं, तफराकाचे ठायीं , निशानाचे ठायी, टाळी वाजवण्याचे 
ठांयीं, जाळाचे ठायीं, त्या पताक हस्ताची बोटे मोकळी करून 
उंचकरून हलवावी. पाण्याच्या धाराचे ठायीं बोटें खाले 
करावी. माजावरि ठेविल्यां या हस्तास पांखराच्या 
पंखाचे ठायीं, वर केल्यां उंच पदार्थांचे ठायीं, 


86 


खाले आल्यां पुष्करवाद्यवाजवण्याचे ठायीं , माजापासून 
उंच गेल्यां वर उडवण्याचे ठांयीं, अपूल्या बगल्या 
पासून तोंडा जवळि आल्यां सन्मुखाचे ठायी, 
अपुल्या बगलेस हलविल्यां निषेधाचे ठायीं, पताक हस्त 
जलदीने चोळिल्यां हात धूण्याचे ठायीं आणी पुसण्याचे 
ठांयीही धोंडे आदिकरून थोर पदार्थ धरण्याचे ठायीं , 
गळाले ऐशे हे पताकहस्त येकास येक समोर करावे . बोटे 
हलवीत खालून वर नेल्यां पताकहस्तास वाऱ्याच्या वेगाचे 
ठांयीं, लाटाच्या वेगाचे ठायींही विनियोग . 


1. பதாகஹஸ்தம் 


ஆள்காட்டி விரலின் அடியிலுள்ள ரேகையுடன் 
சேரும்படி கட்டை விரலை வளைத்து மற்ற விரல்கள் ஒன் 
றோடொன்று நெருங்கியிருக்கும்படி செய்து உள்ளங் 
கையும் , விரல்களும் நன்றாக விரிந்திருக்குமாகில் " பதாக 
ஹஸ்தம் என்று பெயர் . 


( 1 ) 29pma GarGomam evib, ( 2 ) nippart 
களை அடிக்கும்பொழுதும் , ( 3 ) கொடியைக் குறிப்பிடு 
கையிலும் , ( 4 ) கைகளைக் கொட்டும் பொழுதும் , உப 
யோகப்படுகிறது. ( 5 ) அக்கினிஜ்வாலையைக் காட்டுவதற்கு , 
பதாக ஹஸ்தம் பிரிக்கப்பட்ட விரல்களுடன் அசைத்துக் 
கொண்டு உயரத் தூக்கப்பட வேண்டும் . ( 6 ) நீர்த்தா 
ரையைக் குறிப்பிடுகையில் விரல்கள் கீழ் நோக்கியிருக்க 


வேண்டும் . ( 7 ) பதாக ஹஸ்தம் இடுப்பின் மீது வைக்கப் 
பட்டால் பறவைகளின் இரக்கைகளையும் , ( 8 ) மேலே 
சென்றால் உயரத்திலுள்ள பொருள்களையும் , ( 9 ) கீழே 
கொண்டுவரப்பட்டால் புஷ்கரம் என்ற மும்முக முரசு 
வாசிப்பதையும் , ( 10) மேலே உயர்த்தப்பட்டால் உயரப் 
பறக்கவிடுவதையும் , ( 11 ) தன் விலாவிலிருந்து வாயின் 
அருகே கொண்டுபோகப்பட்டால் எதிர்முகமாக இருப்ப 
தையும் , ( 12 ) விலாப்புறத்திலே அசைக்கப்பட்டால் தடுப்ப 
தையும் , ( 13 ) பதாக ஹஸ்தங்களை அவசரமாய்த் தேய்ப்ப 
தால் சுத்திசெய்வதையும் , துடைப்பதையும் குறிக்கும் . 
( 14 ) பெருங்கற்கள் போன்ற கனமான பொருள்களை அவற் 
றின் நிலையிலிருந்து பெயர்த்து எடுக்கையில் பதாகஹஸ்தம் 
ஒன்றுக்கொன்று எதிரில் இருக்கவேண்டும் . ( 15 ) கற்கள் 
போன்ற பொருள்களைப் பிடிக்கையில் பதாக ஹஸ்தம் 
தொங்கவிடப்பட்டு எதிரெதிரே இருக்கவேண்டும் . (16) 
விரல்களை அசைத்துக்கொண்டு பதாகஹஸ்தம் கீழிருந்து 
மேலே கொண்டு போகப்பட்டால் காற்றின் வேகத்தை 
யும் , ( 17 ) சமுத்திர அலைகளின் வேகத்தையும் குறிக்கும் . 


3. பாக : 


स एव त्रिपताकः स्याद्वक्रितानामिकाङ्गुलिः । 
दध्यादिमङ्गलद्रव्यस्पर्शादौ स विधीयते ॥ १०६ ॥ 
पराङ्मुखः स्यादाबाने लग्नद्वयङ्गुलिकुश्चनात् ! 
बहिः क्षिप्ताङ्गुलिद्वंद्वोऽधस्तलोऽनादरोज्झिते ॥१०७ ॥ 


88 


नमस्कारे त्वसौ कार्यः शिरस्थः पार्श्वतस्तलः । 
उत्तानिताङ्गुलिद्वन्द्वो वदनोनामने मतः ॥ १०८ ॥ 
संदेहे दधदगुल्यौ क्रमेणैव नतोन्नते । 
अधोमुखः शिर प्रान्ते भ्रमन्नुष्णीषधारणे ॥ १० ९ ॥ 
ताडगेव किरीटस्य धृतौ मू | र्ध्वदेशगः । 
अनिष्टगन्धवाग्घोषे नासास्यश्रोत्रसंवृतिम् ॥ ११ ॥ 
अङ्गुलीभ्यां क्रमात्कुर्वन्पक्षिस्रोतोनिलेषु तु । 
क्षुद्रेपूर्ध्वमधस्तिर्यक्रमाद्गच्छन्दधत्तथा ॥ १११ ॥ 
अधोमुखचलाङ्गुल्यौ कटिक्षेत्रगतः करः । 
अस्रे तन्मार्जने च स्यादधो यान्तीमनामिकाम् ॥ ११२ ॥ 
नेत्रक्षेत्रगतां बिभ्रत्तिलके तु ललाटगाम् । 
अलकस्यापनयने दधत्तामलकान्विताम् ॥ ११३ ।। 


2. TRIPATAKA . 


( 106-113 ) When Pataka, is held with the 
ring -finger curved , it is called Tripatāka . 


( 1 ) It is used : -For touching curd or other 
auspicious thing ; 


( 2 ) For calling somebody, it is held with the 
palm facing outward and the two fingers which 


89 


are held close to each other , ( namely the first and 
the middle finger ) being bent ; 


( 3 ) For expressing indifference , or throwing 
out anything , it is used with the two fingers being 
thrown out, the palm looking downward ; 

( 4 ) For making obeisance , it is held on the 
head with the palm facing the side ; 

(5 ) For holding up another s face , it is used 
with the two fingers extended upward, 

( 6 ) For indicating doubt , it is used with the 
two fingers bent and alternately raised . 

( 7 ) For showing the wearing of a turban , it is 
held about the head with the palın facing 
downward . 

( 8 ) When indicating the wearing of a crown 
it is used in the same manner above the head . 

( 9 ) For indicating an unwanted smell 
speech or noise , it is held so as to cover the nose , 
the mouth and the ear respectively . 


OI 


( 10) For showing small birds , a water - course 
or a wind blowing , the hand is raised up , brought 
down , or moved towards the side respectively , all 
at the level of the hip . 

( 11 ) For showing tears or their wiping , the 
hand is held about the region of the eye and the 
ring - finger goes down . 

12 


90 


( 12 ) For showing a tölk ( saffron or other 
mark in the forehead ) the hand is held in the 
region of the forehead with the ring - finger pointing 
towards the spot . 

. 


( 13 ) For showing the dressing of hair , the 
hand is placed in contact with the locks . 


२. त्रिपताक हस्त 


पताक हस्तामाजि करंगोळी जवळचे बोट मात्र लवविल्यां 
त्यास निपताक हस्त म्हणून नांव . 


त्रिपताक हस्ताचा विनियोग सांगताहेत. दहीं आदिकरून 
मंगळ द्रव्य शिवण्याचे ठायीं, हात परतऊन मिळाली तें दोनि 
बोटें लवविल्यां बलावण्याचे ठायों, तळाहात खाले करून 
दोनि बाटे बाहेर नेल्यां अनादराने टाकिलें त्याचे ठायीं , 
तळहात बाजूस करून हा हस्त मस्तकावर 

मस्तकावर धरिल्यां 
नमस्काराचे ठायीं , दोनि बोटें उताणी केल्यां तोंड उंच 
करण्याचे ठायीं, उत्ताणे केल्या बोटां पैकी येक उंच येक 
निच केल्यां संदेहाचे ठायीं, बोटें खाले करून डोसक्यास 
भोताले फिरविल्यां मुंडासे घालून घेण्याचे ठायीं, तैसेंच 
मस्तका जवळ त्यासवर त्यातही बर फिरविल्यां किरीट 
धारणाचे ठायीं, दोनि बोटाने नाक झांकिल्यां अनिष्ट 


बोलण्याचे ठायीं, कान झाकिल्यां अनिष्ट शब्दाचे ठायीं 
उपयोग करणे . 

आधी माजाच्या सुमरिने त्रिपताक हस्त धरून दोनि 
बोटें लवऊन हलवीत तेथून ते हस्त उंच नेल्यां , चिल्लर 
पांखराचे ठायीं, तैसेच तो हस्त खाले नेल्यां थोड्या 
प्रवाहाचे ठायीं, तैसेंच तो हस्त अडवा नेल्यां थोड्या 
वायचे ठायी, लवविलें तें करंगळी जवळचे बोट डोळ्याच्या 
ரசர் mi | 

கன [ 

oti, அள் 
डोळ्याचे पाणी पुसण्याचे ठायींही, तेच बोट कपाळाच्या 
सुमारीने धरिल्यां टिळ्याचे ठायीं, तेच बोट केसास 
लाविल्यां कैंस नीट करण्याचे ठायींही त्रिपताक हस्ताचा 
विनियोग जाणावा . 


2. திரிபதாக ஹஸ்தம் 
பதாக ஹஸ்தத்தில் சுண்டு விரலுக்கடுத்த மோதிர 
விரல் மட்டும் வளைக்கப்பட்டிருந்தால் அதற்கு திரிபதாக 
ஹஸ்தம் ” என்று பெயர் . 

இது தயிர்போன்ற மங்களகரமான பொருள்களைத் 
தொடுவதைக் குறிக்கும் ; கையைத் திருப்பி , சேர்ந்திருக்கும் 
இரு விரல்களை வளைத்தால் பிறரைக் கூப்பிடுவதையும் ; 
உள்ளங்கையை கீழ்நோக்கச் செய்து இரு விரல்களை 
வெளிப்புறம் நீட்டினால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது 
திரஸ்கரிக்கப்பட்ட பொருளையும் ; உள்ளங்கைகளைப் பக்க 
முறத் திருப்பிக் கைகள் தலைக்குமேல் உயர்த்தப்படுமாகில் 


92 


நமஸ்காரத்தையும் ; இருவிரல்களை மல்லாத்தினால் முகவாய் 
க்கட்டை உயர்த்தப்படுவதையும் ; மல்லாத்தப்பட்ட விரல் 
களில் ஒன்று உயர்த்தப்பட்டும் ஒன்று தாழ்த்தப்பட்டுமிருந் 
தால் சந்தேகத்தையும் ; விரல்களை கீழ்கோக்கச் செய்து 
தலையைச்சுற்றி சுற்றப்பட்டால் தலைப்பாகை அணிவதை 
யும் ; அவ்விதம் தலையின் சமீபத்திலும் அதற்கு மேலும் 
சுற்றப்பட்டால் மகுடம் அணிவதையும் ; இரு விரல் 
களால் மூக்கை மூடினால் துர்நாற்றத்தையும் ; 
மூடினால் பிரியப்படாத வார்த்தைகளையும் ; செவிகளை 
மூ . னால் இஷ்டமில்லாத ஓசையையும் குறிக்கும் . 


வாயை 


இடுப்பிற்குச் சரியான உயரத்தில் த்ரிபதாக ஹஸ் 
தத்தை வைத்து 

விரல்களை சிறிது வளைத்து 
அவற்றை அசைத்துக்கொண்டு ஹஸ்தங்களை மேலே 
உயர்த்தினால் சிறு பறவைகளையும் ; மேலே அவ்வாறு 
உயர்த்தப்பட்ட கைகளை கீழே கொண்டுவருவதால் சிறு 
பிரவாகத்தையும் ; அப்படியே அந்த ஹஸ்தத்தை 
குறுக்கே கொண்டுபோவதால் காற்றையும் ; வளைக்கப் 
பட்ட மோதிர விரலைக் கண்களுக்கு அருகில் கொண்டு 
போவதால் கண்ணீரையும் , கண்ணீர் துடைப்பதையும் ; 
அதே மோதிர விரலை நெற்றியின் அருகே கொண்டு 
போவதால் திலகத்தையும் ; கேசத்தைத் தொடுவதால் 
கூந்தல் சீர்படுத்தப்படுவதையும் குறிக்கும் 


3. அ s -TTE: | 
एकतोऽगुलिसंघाते यत्राङ्गुष्ठे स्थितेऽन्यतः । 
चन्द्रलेखाकृतिभांति सोऽर्धचन्द्रोऽभिधीयते ॥ ११४ ॥ 


| 


98 


उपयुत्तानितोऽर्धन्दावूर्ध्वगो बालपादपे । 
पराङ्मुखस्तु खेदे स्यात्कपोलफलकं दधत् ।। 
प्रयोक्तव्यः कृशे मध्ये बलानिर्वासनादिषु ॥ ११५ ॥ 


3. ARDHACANDRA HASTA . 


. 


(( 114-115 ) If the first four fingers are kept 
close to each other , and the thumb is separated so 
as to form a curve like the arc of a moon , then it 
is called Ardhacandra . 


Its uses :-( 1 ) For showing half moon the 
Ardhacandra is raised and held up . 

. 
(( 2 ) For showing a young tree the 
hand goes up with the palm looking outward. 

( 3 ) For indicating pain of mind the 
hand holds the pate of the cheek . 

( 4 ) It is also used to indicate 
narrowness of the hip , and also for necking out 
somebody . 

३. अर्धचन्द्रहस्त 
पताक हस्तासारिखें च्यारि बोटें मिळऊन आंगोटा दूर 
केल्यां त्यास अर्धचन्द्र हस्त म्हणून नांव. 

अर्धचन्द्र हस्ताचा विनियोगः-- तो हात वर उताण केल्यां 
अर्धचन्द्राचे ठायीं ; तो हात परतऊन उंच नेल्या कोवळ्या 


94 


झाडाचे ठायीं ; गाल त्या हतावरि ठेविल्या व्यसनाचे 
ठांयीं; बारीक माजाचे ठायीं, बळाने बाहेर घालण्याचे 
ठांयींही, अर्धचन्द्र हस्ताचा विनियोग जाणावा . 


3. அர்த்தசந்திர ஹஸ்தம் 
பதாக ஹஸ்தம்போல் நான்கு விரல்களும் ஒன்று 
சேர்ந்து கட்டைவிரல் விலகி எதிர்ப்புறமாய் அர்த்த சந் 
திர வடிவம் உண்டாகும்படி வைக்கப்படுமாகில் அர்த்த 
சந்திர ஹஸ்தம் எனப் பெயர் . 


அர்த்தசந்திர ஹஸ்தத்தின் விநியோகம் 

அர்த்த சந்திர ஹஸ்தத்தை மல்லாத்துவதால் 
அர்த்த சந்திரனையும் ; அதே கையைக் கவிழ்த்து உய 
ரத் தூக்குவதால் இள மரங்களையும் ; கன்னத்தின்மீது 
அர்த்த சந்திர ஹஸ்தத்தை வைப்பதால் வருத்தத்தை 
யும் குறிக்கும் . மேலும் , இந்த ஹஸ்தம் குறுகிய இடை 
யைக் குறிக்கவும் , பலாத்காரமாக வெளியே தள்ளுவதைக் 
குறிக்கவும் உபயோகிக்கப்படுகிறது . 


8. கர GETE : | 
अश्लिष्टा मध्यमापृष्ठे संस्थिता तर्जनी यदा । 
त्रिपताकस्य हस्तस्य तदा स्यात्कर्तरीमुखः ।। ११६ ॥ 
अलक्तकादिना पादरञ्जने पतने पुनः । 
मध्यमां तर्जनीस्थाने पुनस्तत्रैव तर्जनीम् ।। 


दधानोऽधोगतोऽथाग्रस्थोत्ताने लेख्यवाचने ॥ ११७ ॥ 


4. KARTARIMUKHA HASTA .. 


( 116-117 ) When in the Tripatāka Hasta the 
first finger is held over the back of the middle 
finger without touching it then it is called Kartarī 
mukha ( the mouth of a pair of scissors ). 


Its uses :-( 1 ) For applying ornamental colour 
ing to the leg with Alaktaka (lac dye ) etc. 

( 2 ) For showing the falling of an 
object , the middle finger first takes the place of 
the first finger and then the first finger takes the 
place of the middle finger and goes down . 

( 3 ) When the hand is held with the 
palm upward, it indicates reading of any book or 
other writing . 


४. कर्तरीमुखहस्त 
त्रिपताक हस्तासारिखेंच धरून आंगोट्या जवळचें बोट 
मधल्या बोटास पाठीमाचे चिकटविल्यां त्यास कर्तरी 
मुख हस्त म्हणून नांव . 

आतां कर्तरीमुख हस्ताचा विनियोग सांगताहेत . पाय 
रंगवण्याचे ठायीं; आधी आंगोट्या जवळ्या बोटास पाठी 
माघे मधले बोट नेऊन, फिरून ओंगोट्या जवळचे बोट 


96 


मधल्या बोटा पाठीमाघे चिकटऊन खाले नेल्यां, पडण्याचे 
ठांयीं; शेवटी उताणे केल्यां पत्र वाचण्याचे ठायींही 
कर्तरीमुख हस्ताचा विनियोग जाणावा . 


4. கர்த்தரிமுக ஹஸ்தம் 
திரிபதாக ஹஸ்தத்தைப்போல் கையை வைத்துக் 
கொண்டு நடுவிரலின் பின்புறமாகவும் , அதைத் தொடா 
மலும் ஆள்காட்டி விரல் இருக்குமாயின் " 

கர்த்தரீமுக 
ஹஸ்தம் என் பெயர் . 


று 


கர்த்தரீமுக ஹஸ்தத்தின் பிரயோகம் 


கால்களில் வர்ணங்களைப் பூசி அலங்கரிப்பதையும் ; 
மற்றும் ஆள்காட்டிவிரலின் பின்புறம் நடுவிரலைக் 
கொண்டுபோய் மறுபடியும் நடுவிரலின் பின்புறம் ஆள் 
காட்டி விரலைக் கொண்டு போய் கையைக் கீழே தளர்த்து 
வதால் கீழே விழுவதையும் ; மல்லாத்தினால் கடிதம் 
வாசிப்பதையும் குறிக்கும் . 


4. க : 

தான் TISIT : TIST : TTT TTT I 
दूरस्थोच्चा मनावका धनुर्वका तु तनी ११८ ॥ 
अङ्गुष्ठः कुञ्चितो यत्र तमरालं प्रचक्षते । 
आशीर्वादादिषु प्रोक्तः स पुंसां हृदयस्थितः ॥ ११ ९ ॥ 


97 


अथ स्त्रीणां केशबन्ध केशानां च विकीर्णने । 
द्विस्त्रिः कार्योऽन्यपार्थात्तु स्वपार्श्वे वर्तुलनमः ॥ १२० ॥ 
आव्रजञ्जनसंधे स्यादाबाने पतदङ्गुलिः । 
विवाहे त्वगुलाग्रस्थस्वस्तिकाकारयोजितम् ॥ १२१ ।। 
प्रदक्षिणं करद्वंद्वं स्याद्धमन्केवलः पुन । 
प्रदक्षिणं भ्रमत्कार्यों देवतानां प्रदक्षिणे ॥ १२२ ।। 
कस्त्वं कोऽहं क संबन्ध इत्यसंबद्धभाषणे । 
बहिः पुनः पुनः क्षिप्ताङ्गुलिभालस्थितः पुनः ।। 
भालस्वेदापनयने त्रिपताकोदितेषु च ॥ १२३ ॥ 


5. ARALA HASTA . 

. 


( 118-123 ) When the thumb is shortened the 
first finger is bent like a bow , and the other fingers 
are raised successively one behind the other and 
at a distance , and are slightly bent , then the hand 
is called Arala . 


Its uses : -- 1. It is used by men for blessing 
somebody when held at the level of the heart. 

2. For indicating the dressing of hair by 
women , it is drawn away from the side of the head 
twice or thrice ; and for doing up the hair it is 
revolved about the region of the locks , in the form 
of a circle . 


13 


98 


3. For showing a crowd, the hand is moved 
in front so as to form a circle . 


4. For accosting somebody, the fingers are 
thrust down . 


5. For indicating a marriage both the hands 
are held in Arāla posture and the ends of the 
fingers are joined to form a Swastika , i . e . , so as 
to cross each other , and then the hands are wound 
round each other . 


6. To show the going round a sacred person 
in devotion , the hand is revolved round the head. 
And for showing the going round a deity etc. , in 
devotion , the same pose is shown accompanied by 
rotation of the body. 


7. To indicate questions like who are you ? 
who am I ? what is the context ? etc. , the fingers 
are thrown out a number of times . 


8. To show the wiping off of sweat , the hand 
is placed in the region of the core - head. 


where 


9. Arala is also used in places 
Tripatāka is prescribed . 


५. अराल हस्त 


करंगोळीपासून मधल्या बोटापावेतो तीनि बोटें येका 
पाठीमाधे येक दूर दूर थोडी वांकऊन अंगोटया जवळळे बोट 


99 


धनुष्या प्रमाणे लवऊन आंगोट्याचे बोटही संकुचित केल्या 
त्यास अराल हस्त म्हणून नांव .. 

पुरुषाणी उराजवळि धरिल्या आशीर्वादाचे ठायीं, अराल 
हस्त दोनि तीनिदा केल्या बायकांचे केश बांधण्याचे ठायीं , 
केस नंखरण्याचे ठायीं, बाटोळे फिरविल्या दुसऱ्याच्या 
बगल्या पासून अपुल्या बगल्याचे ठायीं, बोटें पडल्यां 
ममतेचे ठायीं, लोकांच्या दाटीचे ठायीं, बलावण्याचे 
ठाही, बोटाच्या अन भागाने स्वस्तिक हस्ताचा आकार 
करून दोनि हात प्रदक्षिणाकार फिरविल्यां यहाडाचे ठायीं , 
स्वस्तिकाकार मात्र केल्यां प्रदक्षणचे ठायी, स्वस्तिकाकार 
करून फिरविल्या देवाच्या प्रदक्षणाचे ठायीं, ते कोण 
मी कोण काय संबध म्हणून बोलण्याचे ठायीं , घडि घडि 
बोट बाहेर झाडून कपाळावरि हात ठेविल्यां कपाळाचा घाम 
पुसण्याचे ठायीं , त्रिपताक हस्ताच्या विनियोगाचे ठायींही 
अराल हस्ताचा विनियोग जाणावा . 


5 . 

அரால ஹஸ்தம் 
நடுவிரல் முதல்கொண்டு சுண்டு விரல் வரையி 
லுள்ள 3 விரல்களையும் ஒன்றன்பின் ஒன்றாக நிறுத்தி , 
சிறிது தூரத்தில் வளைத்தும் ஆள்காட்டி விரலை வில்லைப் 
போல் வளைத்தும் , கட்டை விரல் சிறிது உள்ளிழுக்கப் 
பட்டுமிருந்தால் அதற்கு அரால ஹஸ்தம் என்று பெயர். 


100 


( 1 ) ஆடவர்கள் அசால ஹஸ்தத்தை மார்பின் பக் 
கத்தில் பிடித்தால் ஆசீர்வதிப்பதையும் ; ( 2 ) ஸ்த்ரீகள் 
இரண்டு அல்லது மூன்று தடவை அரால ஹஸ்தத்தை 
சிகையிலிருந்து வெளியே நீட்டினால் கூந்தலை ஆற்றுவதை 
யும் ; ( 3 ) வட்டமாகச் சுற்றினால் கூந்தலை முடிப்பதையும் 
குறிக்கும் . ( 4 ) கையை நீட்டி எதிரில் வளைத்துக்கொண்டு 
வந்தால் ஜனக்கூட்டத்தையும் ; ( 5 ) விரல்களைக் கீழே 
விழச்செய்தால் பிறரை அழைப்பதையும் ; ( 6 ) விரல் 
நுனியால் ஸ்வஸ்திக ஹஸ்தத்தைச் செய்து இரு கை 
களையும் வலமாகச் சுற்றினால் விவாஹத்தையும் ; ( 7 ) 
இரு கைகளையும் வலமாகச் சுற்றினால் வலம் வருவதையும் ; 
( 8 ) ஸ்வஸ்திகாகாரமாகச் செய்து தன்னையே சுற்றிக் 
கொண்டால் கடவுளை வலம் வருவதையும் ; ( 9 ) அடிக்கடி 
விரல்களை வெளியே உதறினால் நீ பார் ? நான் யார் ? 
என்ன ஸம்பந்தம் ? என்பது போல் முன்பின் ஸம்பந்த 
மின்றி கேள்வி கேட்பதையும் ; ( 10 ) நெற்றியில் கையை 
வைத்தால் வியர்வையைத் துடைப்பதையும் குறிக்கும் . 
( 11 ) திரிபதாக ஹஸ்தம் உபயோகிக்க வேண்டிய காலத்தி 
லும் அராலஹஸ்தம் உபயோகிக்கத் தகுந்தது . 


६. मुष्टिहस्तः । 
तलमध्यस्थितैलग्नैरङ्गल्य गैरगोपितैः । 
निष्पीड्य मध्यमां तिष्ठत्यङ्गुष्ठो मुष्टिरिष्यते ॥ १२४ ॥ 
कुन्तनिस्त्रिंशदण्डादिग्रहे विविधयोधने । 
धावने प्राङ्मुखाङ्गुष्ठो मल्लयुद्धे करद्वयम् ॥ १२५ ॥ 


6. MUSTI HASTA . 


(( 124-125 ) When the ends of fingers are well 
placed in the middle of the palm without being 
hidden , and the thumb presses the middle finger, 
then it is called Musti . 


Its uses : -- 1 . It is used to show the throwing of 
javelin or lance ; to show the holding of a stick or 
other object ; and to show fighting of various kinds . 

2. In showing the act of running, 
the thumb is stretched out . 


3. In boxing both the hands are used . 


६. मुष्टिहस्त 
अंगोट्याविना इतर च्यारि बोटें येकास येक चिकटऊन 
बोटें झांकिनासके शेंडे मात्र तळ्या हातामध्ये ठेऊन मधल्या 
बोटावर आंगोट्याचे बोट ठेविल्यां त्यास मुष्टिहस्त म्हणून 
नांव . 


102 


भाला, तरवार , टोणपे, इत्यादिक आयुधे धरण्याचे ठायीं , 
अंगोटा समोर केल्यां धांरण्याचे ठायी , दोन मुष्टिहस्त 
धरिल्यां जेठ्यांच्या ( मल्लयुद्धकरणार ) युद्धाचे ठायींहीं 
मुष्टिहस्ताचा विनियोग जाणावा . 


6. முஷ்டி ஹஸ்தம் 


கட்டைவிரலைத் தவிர மற்ற நான்கு விரல்களையும் 
ஒன்றோடொன்று நெருங்கியிருக்கச் செய்த ! - விரல்களை 
மறைக்காமல் விரல் நுனிமட்டும் உள்ளங்கையில் படும்படி 
செய்து , கடு விரலின்மீது கட்டை விரல் பொருத்தப்பட் 
டால் , அதற்கு முஷ்டி ஹஸ்தம் எனப் பெயர் . 


முஷ்டி ஹஸ்தத்தின் விநியோகம் 


ஈட்டி , வாள் , கம்பு முதலிய ஆயுதங்களைக் கையில் 
பிடிப்பதையும் , கட்டைவிரல் நேரே நீட்டப்பட்டால் ஓடு 
வதையும் , இரு முஷ்டி ஹள் தங்களைப் பிடித்தால் மல்லர் 
கள் யுத்தம் செய்வதையும் குறிக்கும் . 


9. SE : | 
मुष्टेरू कृतोऽङ्गुष्ठः शिखरः संप्रयुज्यते । 
शक्तितोमरयोोंक्षे धुनुर्भल्लाङ्कुशग्रहे ॥ 
अलकोत्पीडने मुष्टिः कार्यः सोऽप्यस्य लोकतः ॥ १२६ ॥ 


103 


7. SIKHARA HASTA . 


( 126 ) If in the Musti Hasta the thumb is 
held up it is called S ikhara ( a peak ) . 

Its uses : -1 . It is used for indicating the 
throwing of Sakti ( a rod with leaf - like point) , 
Tomara ( another throwing weapon in the form of 
a churning instrument ); for holding the bow or 
the bhalla ( a throwing instrument) or the Ankusa 
( the elephant - goad ). 


2. It is also used for showing the holding of 
the locks.. 

3. Following common practice , Slikhara Hasta 
is also used in cases where Musti is prescribed . 


७. शिखरहस्त 
मुष्टिहस्तासारिखें करून आंगोटा मात्र उंच केल्या त्यास 
शिखर हस्त म्हणून नांव . 

शक्ति तोमर हे दोनि आयुधे सोडण्याचे ठायी, धनुष्य 
भल्लायुध आणि अंकुश हे धरण्याचे ठायीं, केस धरण्याचे 
ठायीं, लोकाचारेंकडून मुष्टि हस्ताच्या विनियोगाचे ठायींहीं 
शिखर हस्ताचा विनियोग जाणावा . 


7. சிகர ஹஸ்தம் 


முஷ்டி ஹஸ்தத்தைப் போல் விரல்களைச் செய்து 


104 


கட்டை விரலை உயர்த்தினால் அதற்கு சிகர ஹஸ்தம் 
எனப்பெயர் .) 


சிகர ஹஸ்தத்தின் விநியோகம் 


சக்தி என்னும் அஸ்திரம் , மத்தைப்போன்ற தான 
தோமரம் எனும் அஸ்திரம் இவ்விரண்டையும் எய்வதை 
யும் ; வில் , அம்பு , அங்குசம் முதலியவற்றைப் பிடிப்பதை 
யும் , தலைமயிரைப் பிடிப்பதையும் குறிக்கும் . 
னுபவத்தையொட்டி முஷ்டிஹஸ்தத்தின் விநியோகத்தின் 
பொழுதும் சிகர ஹஸ்தம் விநியோகிக்கப்படும் . 


உலகா 


6. க : | 
अङ्गुष्ठाग्रेण लग्नाग्रा तर्जनी शिखरस्य चेत् । 
कपित्थः स्यात्तदा कार्यो धारणे कुन्तवज्रयोः ॥ १२७ ॥ 
चक्रचापगदादेश्च शराकर्षादिकर्मणि । 
अन्योन्यकार्यविषयौ कपित्थशिखरौ क्वचित् ।। १२८ ।। 


8. KAPITTHA HASTA . 


( 127-128 ) When in Sikhara the first finger 
is held by the end of the thumb , then it is called 
Kapittha . 

Its uses : -1 . It is used to show the holding 
of throwing instruments like Kunta ( Javelin ) or 
Vajra ( electrified rod which is the weapon of 
Indra . ) 


105 


2. It is also used to..show a cakra a capa 
( Bow ), a Gada ( Mace ) and also for showing the 
drawing of a bow- string . In the latter instance 
and in other similar cases, 

Kapittha and 
Sikhara in either hand are used together. 


. 


८. कपित्थहस्त 
अंगोठ्या जवळ बोट आणि आंगोटा.हे दोनि शेवटी 
मिळऊन वरकड शिखर हस्तापरी असल्या त्यास कपित्थ 
हस्त म्हणून नांव . 

भाला , वज्रायुध चक्र , धनुष्य , गदा, इत्यादिक आयुधे 
धरण्याचे ठायीं , बाण ओहडण्याचे ठायीं, कित्तेकस्थळी 
शिखरहस्ताचा विनियोगाचे ठायी, कपित्थ हस्ताचा विनियो 
गाचे ठायीं शिखरहस्ताचा विनियोगहीं, लोकाचारादि 
केंकडून जाणावा . 


8. கபித்த ஹஸ்தம் 
ஆள்காட்டி விரல் கட்டைவிரல் , இவ்விரண்டின் 
நுனி ஒன்றாகச் சேர்ந்து மற்ற விரல்கள் சிகர , இறஸ் 
தத்தைப்போல் இருக்குமாகில் அதற்கு கபித்த ஹஸ் 
தம் என்று பெயர். 


கபித்த ஹஸ்த விநியோகம் 


ஈட்டி ; வஜ்ராயுதம் , சக்கரம் , வில் , கதை , முதலிய 
14 


106 


ஆயுதங்களைக் காட்டுவதையும் , வில் காணையிழுப்பதையும் 
குறிக்கும் . சிற்சில ஸந்தர்ப்பங்களில் சிகரஹஸ்தமும் , 
கபித்த ஹஸ்தமும் சேர்ந்து விநியோகிக்கப்படும் . 


९ . कटकामुखहस्तः । 


अनामिकाकनीयस्यावुत्क्षिप्ते कुटिलीकृते । 
विरले चेत्कपित्थस्य तदा स्यात्कटकामुखः ॥ १२१ ॥ 
उत्तानस्तुरगादेः स्याद्वल्गाचामरधारणे । 
कुसुमावचये मुक्तासग्दामधरगे तथा ॥ १३० ॥ 
शरमन्थाकर्षणे च संमुखो दर्पणग्रहे । 
कस्तूरिकादिवस्तूनां पेषणेऽधस्तलौ करौ । 
ताम्बूलवीटिकावृन्तच्छेदनादौ च स स्मृतः ।। १३१ ।। 


9. KATAKAMUKHA HASTA. 


( 129-131 ) In the Kapittha Hasta , the ring. 
finger and the little finger are raised above , the 
rest retaining the bent form and slightly separated 
from the rest of the fingers . 


Its uses :-( 1 ) It is used with the palm looking 
upward for showing the drawing of the reins of a 
horse or the holding of a câmara or a fan . 


107 


( 2 ) It is used again in making 
garlands, in wearing pearl necklaces or flower 
garlands . 


( 3 ) It is used to show the churning 
or the drawing in of an arrow in a bow. 

( 4 ) It is used facing oneself for 
holding a mirror. 

( 5 ) For grinding of scents like musk , 
both hands are used pointing downward . 

(( 6) It is also used when making betel 
packets and clipping their stems . 


९ . कटकामुखहस्त 


कपित्थहस्तासारिखें . आंगोट्या जवळ्या बोटाच्या 
शेंड्याशी आंगोठ्याचा शेंडा मिळऊन मधल्या बोटास पली 
कडील बोट आणि करंगोलि हे दोन बोटें उंच विरळ करून 
लवविल्यां त्यास कटकामुख हस्त म्हणून नांव . 


हे हस्त उत्ताण केल्यां लगाम खेचण्याचे ठायीं, हलविल्यां 
चामर धारणचे ठायीं , फुले वेचण्याचे ठायीं, मोत्याचे हार 
माळा यांचे धारण्याचे ठायीं, बाण ओढण्याचे ठायीं, धुसळ 
ण्याचे ठायी, तोंडासमोर धरिल्यां आरसा ( आयना ) घेण्याचे 
ठांयी, दोनिहात पालथे. केल्यां कस्तूरि आदिकरून सुंगध 


10 


पदार्थ वर्टिण्याचे ठायीं, विड्याच्या घडीचे ठायीं, फुलांचा 
बंध तोडण्याचे ठायीं प्रकरणानुसार इतराचे ठायींही 
कटकामुख हस्ताचा विनियोग जाणावा . 


9. கடகாமுக ஹஸ்தம் 
கபித்த ஹஸ்தத்தைப்போல் ஆள்காட்டி விரல் , 
கட்டைவிரல் இவற்றின் துனிகளை மட்டில் சேர்த்தும் 
மோதிர விரல் , சுண்டு விரல் ஆகிய விரல்கள் தனித் 
தும் உயர்த்தியும் நிறுத்தப்படுமானால் அதற்கு 
முக ஹஸ்தம் ” என்று பெயர் . 


t 


கடகாமுக ஹஸ்த விநியோகம் 


கடகாமுக ஹஸ்தத்தை மல்லாத்துவதால் குதிரைக் 
கடிவாளத்தை இழுப்பதையும் , அசைத்தால் வெண் 
சாமரம் பிடிப்பதையும் குறிக்கும். புஷ்பங்களைப் பொறுக்கு 
வதையும் , முத்துஹாரம் புஷ்ப மாலை முதலியவற்றை 
அணிவதையும் , அம்பில் காணேற்றுவதையும் , தயிர்கடை 
வதையும் , குறிப்பிடுவதற்கும் உபயோகிக்கப்படும் . வாய்க்கு 
எதிரில் கடகாமுக ஹஸ்தத்தைப் பிடித்தால் கண்ணா 
டியைப் பிடிப்பதையும் , இருகரங்களையும் கவிழ்த்தால் 
கஸ்தூரிபோன்ற நறுமணப் பொருள்களை அரைப்பதை 
யும் குறிக்கும் . வெற்றிலைமடிப்பையும் , பூங்கொத்துகளைப் 
பறிப்பதையும் , ஸந்தர்ப்பத்தை அனுஸரித்து மற்றும் சில 
பற்றையும் இதனால் குறிப்பிடலாம் , 


109 


१०. शुकतुण्डहस्तः । 
अरालस्य यदाऽत्यन्तवके तर्जन्यनामिके । 
शुकतुण्डस्तदा स स्यात्प्रेमकोपेन वेर्ण्यया ॥ १३२ ।। 
न त्वं नाहं न मे कृत्यं त्वयेति वचने तथा । 
द्यूताक्षपातनादौ स्यात्सावशे तु विसर्जने ॥ 
आह्वाने च बहिश्चान्तः क्रमात्क्षिप्ताङ्गुलिर्भवेत् ॥ १३३ ॥ 


10. SUKATUNDA HASTA 


( 132-133 ) When , in Arāla gesture, the first 
finger and the ring finger are curved to their 
utmost, then it is called S ukatunda ( the parrot s 
beak ). 
Its uses :-( 1 ) It is used in an angry or jealous 

mood among lovers ; 
( 2 ) While saying 

Not you , 
Not I , and I have nothing 

to do with you ; 
( 3 ) To show. the playing of dice 


etc ; 


and ( 4 ) To express dismissal in contempt . 
( 5) For calling somebody , the fingers 

are thrown out and in , alter 
mately . 


110 


१०. शुकतुण्डहस्त 
अंगोट्या जवळ बोट आणि करंगोळि जवळे बोट हे दोनी 
अधिक लवऊन बाकी बोटें अराल हस्तासारिखें केल्यां 
TIT TET SET சர Tir . 

नूतन इये मुळे संभवल्या ऐशा प्रेमकोपाचे ठायीं, तूं 
नव्हें मी नव्हे माझें काम नव्हे तुज कडून म्हणून बोल 
ण्याचे ठायीं, जूजाचे ठायीं , फांशे धालण्याचे ठायी , 
परवा करीणासे टाकण्याचे टांयी , बोटें बाहेर नेऊन आंत 
आणिल्यां बलावण्याचे ठायींहीं शुकतुंड हस्ताचा विनियोग 
எ ET . 


10 . சுக துண்ட ஹஸ்தம் 
ஆள்காட்டி விரலையும் மோதிர விரலையும் நன்கு 
மற்ற விரல்கள் 

அரால ஹஸ்தத்தைப் 
போன்றிருக்குமாகில் அதற்கு சுகதுண்ட ஹஸ்தம் 
எனப் பெயர் . 


வளைத்து 


சுகதுண்ட ஹஸ்தத்தின் விநியோகம் 

ப்ரணயகலகத்தினால் ஏற்படும் கோபம் , பொறாமை 
இரண்டையும் காட்டுவதற்கும் , நீயல்ல , நானல்ல , உன் 
னுடையதல்ல , என்னுடையதல்ல 

பேசுகையி 
லும் , சொக்கட்டான் பூடுகையிலும் , வலையைப் போடு 
கையிலும் (விரிப்பதையும் ), பிறரைத் துச்சமாக நினைக் 
கையிலும் சுகதுண்ட ஹஸ்தம் விநியோகிக்கப்படும் , 


என்று 


११. काफूलहस्तः । 
काङ्गुलेऽनामिका वक्रा भवेळ कनीयसी । 
ऊस्त्रेिताग्निसंस्थानास्तर्जन्यङ्गुष्ठमध्यमाः ॥ १३४ ॥ 
फलेऽल्पे च मिते ग्रासे स्याद्विडालपदादिषु । 
चिबुकग्रहणेचैव बालकानां विधीयते ॥ १३५ ।। 


11. KANGULA HA STA 


( 134-135 ) When the ring - finger is bent , the 
little finger is raised up , and the ends of the 
thumb , first finger and the middle fingers 
are brought near each other so as to form the 
ends of a triangle, then it is called Kangula 
( plucking grains like maize from the stalk ). 


Its uses :-( 1 ) This is used to indicate small 
fruits and to indicate 

a small 
mouthful . 

. 
( 2 ) It is used for showing the cats 

paw and the like ; 
and ( 3 ) It is also prescribed for holding 

the chin of children . 


११. काशूलहस्त 
करंगोळी जवळ बोट मात्र लवऊन बाकी तीनि बोटें 
उंच करून अंगोट्या जवळ्या बोटास व मधल्या बोटासही 


112 


समोर आंगोटा उभा केल्या त्यास कांगूल हस्त म्हणून नांव . 

फलाचे ठायीं , थोड्याचे ठायीं , मिताचे ठायीं, घांसाचे 
ठायीं, मांजरादिकांच्या पावलाचे ठायीं, लेकरांच्या हनुवटी 
धरण्याचे ठायीं, कांगूल हस्त विनियोग जाणावा . 


11 . 


காங்கூல ஹஸ்தம் 


மோதிரவிரலை மட்டில் வளைத்தும் , சுண்டு விரல் 
உயர்த்தப்பட்டும் , ஆள்காட்டிவிரல் , நடுவிரல் , கட்டை 
விரல் - இம்மூன்றின் நுனிகளும் அடுப்புக்கட்டிபோல் 
அமைக்கப்பட்டால் இதற்கு காங்கூல ஹஸ்தம் என்று 
பெயர். 


காங்கூல ஹஸ்தத்தின் விநியோகம் 


மான 


சிறிய பழங்களையும் , குறைந்த அளவையும் , மித 

கவளத்தையும் , பூனை முதலியவற்றின் பாதங் 
களையும் , குழந்தைகளின் முகவாய்க்கட்டையைப் பிடிப் 
பதையும் காங்கூல ஹஸ்தம் குறிக்கும் . 


१२. पदकोशहस्तः । 
अङ्गुष्ठाङ्गुलयो यस्मिन्नलग्नाग्रा धनुर्नताः । 
विरलाः पनकोशोऽसौ कार्यों देवार्चने बलौ ॥ १३६ ॥ 
द्विस्त्रिर्वा विप्रकीर्णाग्रः पुष्पाणां प्रकरे करः । 
फले बिल्वकपित्थादौ स्त्रीणांच कुचकुम्भयोः ।। १३७ ॥ 


12. PADMAKOSA HASTA 


( 136-137 ) When the thumb and the other 
fingers are bent like a bow and held separate from 
one another without their ends touching each 
other, then it is called Padmakosa ( The 
form of a lotus flower ). 
Its uses :-( 1 ) In worshipping deities with flowers 

and in offering sacrificial food 
to deities etc. , it is repeated 
twice or thrice. 


( 2 ) It is also used to show a good 

quantity of flowers or good siz 
ed fruits like Bilva or Kapittha 
or for showing womens breast . 


१२. पद्मकोशहस्त 
अंगोटा आदिकरून समग्र बोटेंहीं विरळ विरळ करून 
धनुष्या सारिखे लपविल्यां त्यास पद्मकोश हस्त म्हणून नांव . 

देवांस पूजा करण्याचे ठायीं, बलीचे ठायीं, दोनि 
तीनिदां बोटें मोकळी करावें . फुलाच्या समूहाचे ठायीं, 
बेल कवीठ इत्यादिक फळांचे ठायीं, स्त्रियांच्या स्तनाचे 
ठायींही पनकोश हस्ताचा विनियोग जाणावा . 


12. பத்மகோச ஹஸ்தம் 
கட்டைவிரல் முதல் கொண்டு எல்லா விரல்களையும் 
15 


114 


தனித்து வில்லைப்போல் வளைத்தால் அதற்குப் பத்ம 
கோச ஹஸ்தம் எனப்பெயர் . 


பத்மகோச ஹஸ்தத்தின் விநியோகம் 
கடவுளுக்கு அர்ச்சனை செய்வதையும் , பலிபூஜை 
செய்வதையும் குறிப்பிடுவதற்கு இரண்டு மூன்று தடவை 
பத்மகோசஹஸ்தத்தை பிரயோகிக்கவேண்டும் . புஷ்ப 
ஸமூகத்தையும் , வில்வம் , விளாம்பழம் முதலிய பழங் 
களையும் , பெண்களின் ஸ்தனங்களையும் பத்மகோச ஹஸ் 
தம் குறிக்கும் . 


१३. अलपल्लवहस्तः । 
व्यावर्तिताख्यं करणं कृत्वैव समवस्थिताः । 
यस्याङ्गुल्यः करतले पार्श्वगाः सोऽलपल्लवः ॥ १३८ ॥ 
अलपद्मः स एव स्यादङ्गुलीनां च केचन । 
अस्य व्यावर्तितस्थाने परिवर्तितमूचिरे ॥ १३ ९ ।। 
कस्य त्वमिति नास्तीति वाक्ययोः प्रतिषेधने । 
तुच्छागुक्तानृतत्वोक्तिष्वेव स्त्रीभिः प्रयुज्यते ॥ १४० ॥ 


13. ALAPALLAVA HASTA 
(( 138-140 ) If the fingers are rotated outward 
towards the side , that is , away from one - self 
then it is called Alapallava . Some authorities 
give the distinctive name of ‘ Alapadma when 
the hand is rotated towards one - self instead 
of away from one -self. 


115 


Its uses :-( 1 ) It is used when saying To whom 

do you belong , It is not here , 
and in forbidding others . 


( 2 ) It is used by women when ex 

pressing littleness, impropriety or 
falsity . 


Note :-There are four kinds of winding motions 
of the hand in which the fingers are rotated. 
They are called Hastakaraņas , and their names 
are Vyavartita , Parivartita , Avestita and 
Udvestita . Here the term used is Vyavartita . 


१३. अलपल्लवहस्त 


व्यावर्तित करणातें करून राहिली बोटें ज्या हातांत बाजूस 
जाताहेत त्यास अलपल्लव हस्त म्हणून नांव . 

अलपल्लव हस्ताचे बोटें थोडी लवविल्यां त्यास अलपद्म 
म्हणूनहीं नांव . या अलपन हस्ताच्या बोटांस व्यावर्तिताचे 
ठांयीं परिवर्तित म्हणून सांगताहेत. 

तूं कोणाचा म्हणावयाच्या ठायीं , नाही म्हणावयाच्या 
ठांयीं , निषेधाचे ठायीं , अल्पाचे ठायीं , अयुक्ताचे ठायीं , 
लटिक्याचे ठायीं , अलपल्लव हस्त बायका विनियोग 
करिताहेत. 


116 


13. அலபல்லவ ஹஸ்தம் 


வியாவர்த்தித கரணம் : 1 செய்து விரல்களைத் திரு 
கிக்கொண்டு வெளிப்பக்கம் கையைத் திருப்பி கை ஒரு 
பக்கம் சென்றால் அதற்கு அலபல்லவ ஹஸ்தம் என்று 
பெயர் , 


அலபல்லவ ஹஸ்த விரல்கள் சிறிது வளைக்கப்பட் 
டால் அதற்கு அலபத்மம் என்று பெயர் , அலபத்ம 
ஹஸ்தத்திற்குக் கையை பரிவர்த்திதமாக ( அதாவது உட் 
புறமாக )க்கொண்டு செல்லவேண்டும் என்றும் சொல்லு 
கிறார்கள் . 


விநியோகம் 


( 


இல்லை ) 


நீ யார் என்பதையும் , 

என்பதையும் , 
ஒன்றை மறுப்பதையும் , அற்பத்தன்மையையும் , உசிதமற் 
றதையும் , பொய்யையும் குறிக்க பெண்கள் அலபல்லவ 
ஹஸ்தத்தை உபயோகிக்கின்றனர் . 


28. ASETE : | 
ऊवं प्रसारिता यत्र कटकामुखतर्जनी । 
हस्तः सूचीमुखः स स्यादभिनयमिहोच्यते ॥ १४१ ।। 


1 . கை விரல்களைத் திருகிக்கொண்டு செல்லும் கையின் 
சைவுகளுக்கு ஹஸ்தகரணங்கள் என்று பெயர் . 

அவை நான்குவகை :-( 1 ) வியாவர்த்திதம் ( 2 ) பரிவர்த்தி 
தம் ( 3 ) ஆவேஷ்டிதம் , ( 4 ) உத்வேஷ்டிதம் , 


117 


शस्त्रे चक्राभिधे कुम्भकारोपकरणे तथा । 
रथाङ्गे जनसंघाते भ्रमन्ती तर्जनी भवेत् ॥ १४२ ॥ 
ऊर्ध्ववक्त्राऽधोमुखी च निजपार्श्वगता तथा । 
पार्थान्तरान्निज पार्श्वमायान्ती च क्रमाद्भवेत् ॥ १४३ ॥ 
पताकायां भवेळ साधुवादे च दोलिता । 
एकत्वे तर्जनी बोर्वा नासास्था श्वासवीक्षणे ॥ १४४ ॥ 
अधस्तले पार्श्वयुक्ते संयुक्त विरहे पुनः । 
वियुक्ते च विधातव्ये शादेवेन कीर्तिते ॥ १४५ ॥ 


14. SŪCĪMUKHA HASTA 


( 141-145 ) If in Katakamukha hand , the first 
finger is extended, then it is called Sūcī Mukha 
( Needle- pointed ). 
Its uses :-( 1 ) It is used to show the weapon 

of Cakra , the potter s wheel , 
a chariot wheel , and a crowd ; for 
showing a cakra , the 1st finger 
is held up , and revolved in a circle; 
for a potter s wheel , the 1st finger 
points down and makes a like 
circle ; for showing a chariot 
wheel it is revolved at the side ; 
and for showing a crowd it is 
revolved towards oneself from a 
point away . 


118 


( 2 ) To show a flag , the hand is 

held up ; to express approbation , 

the hand is moved up and down . 
( 3 ) To show singleness of object, 

the first finger is held up ; to 
watch the strength of breath , it 

is held near the nose . 
(( 4 ) To shoir joining , the hands are 

brought close to each other so as 
to touch at the sides , with the palm 
down - irard; and for shorring sepa 
ration , the hands are separated 
from a like position . 

१४. सूचीमुखहस्त 
कटकामुख हस्तामाजि आंगोट्या जवळचे बोट उभे केल्यां 
त्यास सूचीमुख हस्त म्हणून नांव . 

आंगोट्या जवळचे बोट वर वांकऊन फिरविल्यां चक्रायुधाचे 
ठांयीं, ते बोट खाले करून फिरविल्यां कुंभाराच्या चक्राचे 
ठांयीं, ते वोट अपुल्या बगलेस फिरविल्यां रथाच्या गाड्याचे 
ठांयीं, दुसऱ्याचा बगले पासून आपुल्या बगलेस फिरवीत 
आणिल्या लोकांच्या दाटीचे ठायौं , ते बोट सरळ उभे 
केल्यां निशानाचे ठायीं , ते बोट उभेच हलविल्या शाबाश 
म्हणण्याचे ठायीं, ते बोट उभे केल्यां येकाने ठांवीं , 
नाकावरि ठेविल्यां श्वास पाहण्याचे ठायीं, दोनि हात 


படி 


पालथे करून आंगोट्या जवळ्या बोटास आंगोट्या जवळें 
बोट मिळविल्यां मिळाल्याचे ठायी , तैसे करून ते दोनि 
बोटें वेधळी केल्यां विघडल्यांचे ठायींही सूचीमुखहस्त 
विनियोग जाणावा . 

14. ஸூ Y முக ஹஸ்தம் 
கடகாமுக ஹஸ்தத்திலுள்ள ஆள்காட்டி விரலை 
நிறுத்தினால் அதற்கு ஸூசீமுக ஹஸ்தம் என்று 
பெயர் , 


. 


விநியோகம் 


ஸூசீமுக ஹஸ்தத்தில் ஆள்காட்டி விரலை மேல் 
நோக்கி வளைத்துச் சுற்றுவதால் சக்ராயுதத்தையும் , அதே 
விரலை கீழ்நோக்கச் செய்து - சுற்றுவதால் குயவனின் 
சக்கரத்தையும் , அதே விரலை தனது விலாப்புறத்தில் 
சுற்றுவதால் தேர்ச்சக்கரத்தையும் , மற்றவர்களுடைய 
விலாப்புறத்திலிருந்து சுற்றிக்கொண்டே தனது விலா 
வினருகே கொண்டுவந்தால் ஜனத்திரளையும் , அதே 
விரலை நேராக உயர்த்துவதால் கொடியையும் , அந்த 
விரலை உயர்த்தி நிறுத்தி அசைப்பதால் பி 
சபாஷ் என்று புகழுவதையும் , 

அதே 

விரலை 
உயர்த்தி நிறுத்துவதால் ஒருமையையும் , மூக்கின் மீது 
வைப்பதால் சுவாஸத்தை அறிவதையும் , 

அறிவதையும் , இரு கரங் 
களையும் கவிழ்த்து இரு கைகளிலுமுள்ள ஆள்காட்டி 
விரல்களை ஒன்றோடொன்று சேர்ப்பதால் பிறர் சேரு 
வதையும் , அப்படியே அந்த இரு விரல்களும் பிரிக்கப் 
படுமாயின் பிரிவதையும் ஸுசீமுக ஹஸ்தம் குறிக்கும் , 


றரை 


120 


१५. सर्पशिर हस्तः । 
पताको निम्नमध्यो यः स तु सर्पशिराः करः । 
देवेभ्यस्तोयदानेऽसावुत्तानोऽधोमुखः पुनः ॥ १४६ ॥ 
भुजंगमगतौ स स्यादास्फाले करिकुम्भयोः । 
भुजास्फोटे च मल्लानां नियुद्धादिषु कीर्तितः ॥ १४७ ।। 


15. SARPASIRA HASTA 


( 146-147 ) When in Pataka Hasta the middle 
of the palm is made hollow ( by bending the 
palm and the fingers ) , then the hand is called 
Sarpasiras ( the cobra s hood ) . 


a 


Its uses :-( 1) For making an offering of water 

to deities , the hand is held 
with the palm upward ( and the 

fingers lowered ). 
( 2 ) To show the movement of 

serpant , the palm looks downward 

( the fingers being held up ) . 
( 3 ) It is used again to show striking 

softly and to indicate the frontal 

globes on the elephant s head . 
( 4 ) It is used to show the striking 

on one s own shoulders of fighting 
champions while engaged in 
single combat etc. 


121 


१५. सर्पशिरहस्त 
पताक हस्तासारिखेंच बोटें अवधी मिळऊन तळाहात खोल 
दिसावयाजोगें लवविल्या त्यास सर्पशिरहस्त म्हणून नांव . 

तो हात उताण करून शेवटिला भाग खाले केल्यां देवांस 
पाणी सोडण्याचे ठायीं , पालथे केल्या सर्वांच्या गमनाचे 
ठांयीं , हत्तिच्या मस्तकावर थापटण्याचे ठायीं, भांडतानां 
जेठ्यांच्या ( मल्लयुद्ध करणार ) भुजा थापटण्याचे ठायोंहीं 
सर्पशिर हस्ताचा विनियोग जाणावा . 


15. ஸர்ப்பசிர ஹஸ்தம் 


பதாக ஹஸ்தத்தைப்போல் எல்லா விரல்களையும் 
சேர்த்து உள்ளங்கையில் குழி விழுமாறு சிறிது வளைத் 
தால் அதற்கு ஸர்ப்பசிர ஹஸ்தம் என்று பெயர் . 


விநியோகம் 


ஸர்ப்பசிர ஹஸ்தத்தை மல்லாத்தி நுனிபாகத்தை 
கீழ் கோக்கச் செய்தால் தீர்த்தாஞ்சலி விடுவதையும் , 
அதே ஹஸ்தத்தைக் கவிழ்த்து விரல்களை நிமிர்த்தினால் 
பாம்பின் போக்கையும் , யானையின் மத்தகத்தைத் தட்டு 
வதையும் , மல்யுத்தக்காரர்கள் புஜங்களைத் தட்டு வதை 
யும் இந்த ஹஸ்தம் குறிக்கும் . 


16 


122 


१६. चतुरहस्तः । 
अस्याङ्गुष्ठो मध्यमाया मध्यपर्वोदरं श्रितः । 
ऊर्ध्वा कनीयसी यत्र चतुरं तं करं विदुः ॥ १४८ ॥ 
अन्ये पताकाङ्गुष्ठस्य मध्यमामूलसंस्थितिम् । 
ईषच्च पृष्ठतो यातां कनिष्ठां चतुरे जगुः ॥ १४ ९ ॥ 
नये वदनदेशस्थो युतौ द्वौ मणिबन्धयोः । 
विनयेऽथ विचारे स्यात्पार्श्वगोऽथ हृदि स्थितः ।। १५० ॥ 
ऊहापोहे च लीलायामुद्वेष्टितयुतः करः । 
कैतवेऽक्षप्रेरणे च भवे तलः समे ॥ १५१ ।। 
अङ्गुष्ठमध्यमान्योन्य मर्दनेन तु मार्दवे । 
चातुर्यवचने त्वेतौ संयुतौ चतुरोदितौ ॥ १५२ ।। 


16. CATURA HASTA 


( 148-152 ) If in the Sarpasira Hasta the little 
finger is straightened up and the thumb is placed 
at the middle mark of the middle finger , then 
the hand is called Catura ( clever ) . Accor 
ding to some authorities the Patāka Hasta 
is mentioned to start with , instead of Sarpa 
Sira . 


Its uses :-( 1 ) It is placed near the mouth to 
show respect . 

When both the 


123 


held 118 


near 


hands are 

the 
mouth crossing each other at 
the wrist , then it shows excessive 

submission . 
( 2 ) For showing the consideration 

of a question the hand is held 

at the side . 
( 3 ) To show the weighing of pros 

and cons, it is held near the 

heart. 
( 4 ) To show sport, both the hands 

are moved upward in a winding 
manner the first finger going up 

first . 
( 5 ) To express craftiness, or similarity, 

and in playing with dice , the hand 
is held with the palm looking 

upward . 
( 6) To show softness , the thumb 

rubs against the middle finger . 
( 7 ) In indicating clever speech , both 

the hands are held up in the 
Catura posture. 


१६. चतुरहस्त 
सर्पशिर हस्तासारिखेच करून आंगोठा मधल्या बोटाच्या 
मधल्या रेघावर ठेऊन करंगोळी उंच केल्या त्यास चतुरहस्त 


124 


म्हणून नांव . आगी पताक हस्तासारिखें करून मधल्या 
बोटाच्या खाल्या रेघावर आंगोठा ठेऊन करंगोळी मा 
नेल्यां त्यासही कित्तेक चतुरहस्त म्हणताहेत . 

येकहात तोंडा जबकि धरिल्यां विनयाचे ठायीं , दोनि चतुर 
हस्त मणगटाचे ठायी मिळाल्या अतिशय विनयांचे ठायीं , 
एकहात बगलेस नेल्यां विचाराचे ठायीं, उराम जबळि धरिल्यां 
ऊहापोहाचेठायीं, वर फिरविल्या लीलेचे ठायीं, तळाहात उंच 
केल्यां कपटाचे ठायीं , तळाहात समान केल्यां फांशे 
घालण्याचे ठायीं , आंगोठा मधले बोट हे दोनि चोळिल्यां 
मऊपणाचे ठायीं, दोनिहात मिळविल्यां चातुर्याने बोलण्याचे 
ठायींहीं चतुरहस्ताचा विनियोग जाणावा . 


16. சதுர் ஹஸ்தம் 


ஸர்ப்பகிர ஹஸ்தத்தைப் போல் செய்து நடுவிர 
லிலுள்ள நடுரேகையின்மீது கட்டைவிரலின் நுனியை 
வைத்து சுண்டு விரல் 

உயர்த்தப்பட்டால் அதற்கு 
சதுர ஹஸ்தம் எனப் பெயர் . 


, 


மற்றும் சிலர் ஸர்ப்பகிரஹஸ்தத்தைவிட்டு பதாக 
ஹஸ்தத்தைச் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் . 

வாயின் அருகே கொண்டுபோனால் மரியாதையையும் , 
இரு சதுர ஹஸ்தங்களையும் மணிக்கட்டில் சேர்த்தால் 
மிகுந்த விநயத்தையும் , ஓர் கையை விலாப்புறம் கொண்டு 
போனால் தத்வவிசாரத்தையும் , மார்பின் அருகே 


125 


கொண்டு போனால் பல அபிப்பிராபங்களைச் சீர்தூக்கிப் 
பார்ப்பதையும் , மேலே ஸ்தனங்களின் அருகே கொண்டு 
போனால் லீலையையும் , உள்ளங்கையை உயர்த்துவதால் 
வஞ்சகத்தையும் , ஸமமாகப் பிடித்தால் சொக்கட்டான் 
ஆடுவதையும் , கட்டை விரல் நடுவிரல் இரண்டையும் 
தேய்ப்பதால் மிருதுத் தன்மையையும் , இருகைகளை 
யும் சேர்ப்பதால் சாதுரியமாகப் பேசுவதையும் சதுர 
ஹஸ்தம் குறிக்கும் . 


29. சானி : | 
सर्पशीर्षकरस्योः यदाऽङ्गुष्ठकनिष्ठिके । 
मृगशीर्षस्तदा हस्तः स त्वधोवदनो भवेत् ॥ १५३ ॥ 
अद्येहसांप्रतार्थेषूत्तानो द्यूताक्षपातने । 
गण्डादिक्षेत्रसंस्थस्तु गण्डादिखेदमार्जने ॥ १५४ ॥ 


17. MRGASTRSA HASTA 


( 153-154 ) If in the Sarpas ira Hasta the 
thumb and the little finger are raised up , then it 
is called Mrgasirsa ( the head of the deer ). 
Its uses : - ( 1 ) When it looks downward, it is used 

to express the idea of today , 

‘ here , now , etc. 
( 2 ) For showing the throwing of dice , 

the palm is held up . 


. 


126 


( 3 ) When placed at the chin or other 

part of the body, it shors rriping 
the sweat off the chin or other 


Silch pal t . 


१७. मृगशीर्षहस्त 
सर्पशीर्ष हस्तासारिखे करून आंगोटा करंगोळी हे दोनि 
बोटें उंच केल्यां त्यास मृगशीर्ष हस्त 

म्हणून 

. 
त्या हस्ताचा अग्रभाग खाले केल्यां " 

ச , எள் , 
आतां, या " या अर्थाचे ठायीं, तो हात उतान केल्यां फाशें 
घालण्याचे ठायीं, गाल आदिकरून शरीरावर ठेविल्यां , 
तेथील घाम पुसण्याचे ठायींही मृगशीर्षहस्ताचा विनियोग 
GIFI . 

17. மிருகசீர்ஷஹஸ்தம் 
ஸர்ப்பசீர்ஷ ஹஸ்தத்தைப்போல் செய்து கொண்டு 
சுண்டு விரல் 

இவ்விரு விரல்களையும் 
உயர்த்தினால் மிருகசீர்ஷ ஹஸ்தம் எனப்படும் . 


கட்டைவிரல் 


கையை 


விநியோகம் 
மிருகசீர்ஷ ஹஸ்தத்தின் நுனிப்பாகம் 
கோக்கச் செய்தால் " இன்று , இங்கே , இப்பொழுது 
என்ற அர்த்தத்தையும் , 

மல்லாத்துவதால் 
சொக்கட்டான் ஆட்டத்தில் பகடை உருட்டுவதையும், 
கன்னம் முதலிய சரீராவயவத்தின் மீது வைத்தால் 
ஆங்காங்குள்ள வியர்வையை துடைப்பதையும் மிருக 
சீர்ஷ ஹஸ்தம் குறிக்கும். 


127 


१८. हंसास्यहस्तः । 
लग्नास्त्रेताग्निसंस्थानास्तर्जन्यङ्गुष्ठमध्यमाः । 
शेषे यत्रोधविरले हसास्यः सोऽभिधीयते ॥ १५५ ।। 
अयं मृदुनि निःसारे श्लक्ष्णेऽल्पे शिथिले लघौ । 
मर्दितं मथितं क्षिप्तं दधदग्रं विधूनितम् । 
औचित्याच्च्युतसंयुक्तकुसुमावचयादिषु ॥ १५६ ।। 


18. HAMSASYA HASTA 


( 155-156 ) When the ends of the thumb, first 
finger , and the middle finger are brought in contact 
with one another so as to form a triangle, and the 
other two fingers are held separate , then it is 
called Hamsāsya ( the swan s mouth ) 
Its uses : ( 1) When the ends of the three fingers 

are rubbed against each other , it 
shows softness , or worthlessness. 


( 2 ) When the ends are rubbed with 

pressure , it indicates fineness or 
a trifle. 


( 3 ) When the ends are thrown out , then 

it indicates languor or lightness . 
( 4 ) It is also used to indicate , 

occasion requires , slipping off , 
close contact , and also the plucking 


as 


128 


of flowers. And when used for 
these purposes , the fingers are 
joined only at their tips and the 
hand is shaken to and fro . 


१८. हंसास्यहस्त 
अंगोट्या जवळचे बोट मधले बोट या दोनिशी आंगोट्याचे 
बोट मिळऊन बाकी दोनि बोटें मोकळी करून उंच केल्यां 
त्यास हंसास्य हस्त म्हणून नांव . 

मिळाल्या तीनि दोटाचे अग्रभाग दाबून धरिल्यां मृदु 
पदार्थाचे ठायीं , सत्वनाही त्याचे ठायीं , त्या बोटांचे 
अग्र गुसळिल्या चांगल्याचे ठायीं , बोटाचे अग्रभाग 
झाडिल्यां अल्पाचे ठायीं , त्या बोटाचे अग्रभाग कांपविल्यां 
पोकळाचे ठायीं, हलक्याचे ठायीं , आणि गळाल्याचे ठायीं, 
मिळाल्यांचे ठायीं , फुले तोडण्याचे ठायी, इतरांचे 
ठायींही यथायोग्य हंसास्य हस्ताचा विनियोग जाणावा . 


18. ஹம்ஸாஸ்ய ஹஸ்தம் 
ஆள்காட்டி விரல் , கடுவிரல் இவற்றின் நுனி 
யோடு கட்டைவிரலைச் சேர்த்து மற்ற இரு விரல்கள் 
தனித்து உயர்த்தப்படுவதற்கு ஹம்ஸாஸ்ய ஹஸ்தம் 
என்று பெயர் . 

விநியோகம் 


சேர்ந்த மூன்று விரல்களின் நுனி அழுத்தமாகப் 


129 


பிடித்தால் மிருதுவான பொருளைப் பிடிப்பதையும் , வலு 
வில்லாத பொருளையும் , அந்த மூன்று விரல்களின் நுனி 
கடைவதைப்போல் ஒன்றோடொன்று தேய்க்கப்பட்டால் 
நேர்த்தியான பொருள்களையும் , உதறப்படுமாகில் உப 
யோகமற்றதையும் , விரல்களின் நுனி நடுக்கமுறுவதைப் 
போல் செய்யப்படுமாகில் தளர்ந்த தன்மையையும் , 
பளுவில்லாத தன்மையையும் , நழுவிய தன்மையையும் , 
சேருவதையும் , புஷ்பங்களைப் பறிப்பதையும் மேலும் 
ஸந்தர்ப்பத்திற்கேற்ப வேறு சிலவற்றையும் ஹம் ஸரஸ்ய 
ஹஸ்தம் குறிக்கும் . 


33. TTGTE : | 
यदि किंचिन्नमन्मूलं तर्जन्याद्यगुलित्रयम् । 
पताकस्य तदा हस्तं हंसपक्षं प्रचक्षते ॥ १५७ ।। 
अयमाचमने कार्यश्चन्दनाद्यनुलेपने । 
हनुदेशगतस्तु स्यादुःखजे हनुधारगे ॥ १५८ ।। 
मण्डलीकृतबाहू तो महास्तम्भप्रदर्शने ! 
आलिङ्गने च प्रत्यक्ष परोक्षे स्वस्तिकीकृतौ ॥ १५ ९ ॥ 
रोमाञ्चायनुभावैस्तु रसेवेप यथारसम् । 
अनुभावा रसवशात्कार्या हस्तान्तरेष्वपि ।। १६० ।। 


19. HAMSAPAKSA HASTA 


( 157-160 ) When in Pataka Hasta the first 
17 


130 


finger, middle finger and the ring finger are 
slightly bent at their bottom . then the hand is 
called Hamsapaksa ( the swan s wing). 
Its uses :-( 1 ) It is used in shoving ( ācamana ) 

the ceremonial draught of water, 
and in smearing the body with 

sandal or other paste. 
( 2 ) When it is held near the chin , it is 

used to indicate the holding of 

the chin on account of sorrow . 
( 3 ) When both the hands are brought 

together to form a circle , it is used 
for indicating a good- sized pillar, 
and in the act of embracing some 
body in front . To indicate the 
embrace , in the imagination , of 
somebody who is not present, the 
hands are crossed one over the 
other. 


( 4 ) This hand is also used to show 

the attendant physical changes in 
rasas, like the hair standing on 
end . The use of gestures to 
indicate similar attendant physical 
changes holds good in the case 
of other Mudras also. 


131 


१ ९ . हंसपक्षहस्त 
पताक हस्तासारिखे करून आंगोट्या जवळ बोट मधले 
बोट त्या पलीकडील बोट हे तीनि बुडखी थोडे लपविल्यां 
त्यास हंसपक्ष हस्त म्हणून नांव . 

. 
आचमन करणेचे ठायीं , गंध लेप करून घेणेचे ठायीं, 
हनुवटी जवळि नेल्यां दुःखामुळे हनुवटी धरण्याचे 
ठांयीं, दोनि हात मंडलाकार केल्यां थोर खांब दाखवण्याचे 
ठायी, आणि प्रत्यक्ष भेटण्याचे ठायीं, उजव्या भुजावर 
डावाहात डाव्या भुजावर उजवा हात ठेविल्यां अप्रत्यक्ष 
भेटण्याचे ठायीं ( संतोषाने अंगावर उभे राहिल्या केसांस 
रोमांच म्हणून नांव ) त्या रोमांचादिक अनुभावें कडून 
प्रवृत्त रसास टळनासारिखें शृंगारादि रसाचे ठायीही हंसपक्ष 
हस्ताचा विनियोग जाणावा. असेच शृंगारादि रस प्रगट 
व्हावयास्तव इतर हस्ताचे ठायोंही अनुभाव करा . 


19. ஹம்ஸபக்ஷ ஹஸ்தம் 
பதாக ஹஸ்தத்தில் கட்டைவிரல் சுண்டுவிரல் நீங்க 
லாக மற்ற மூன்று விரல்களின் அடிப்பாகம் சற்று 
வளைக்கப்படுமாயின் அதற்கு ஹம்ஸபக்ஷ ஹஸ்தம் " 
எனப் பெயர். 


விநியோகம் 


ஆசமகம் 


செய்யும்பொழுதும் , சந்தனம் பூசிக் 


132 


கையை 


தூண்களைக் 


கொள்ளும் பொழுதும் இதை உபயோகிக்க வேண்டும் . 
முகவாய்க்கட்டையினருகே கொண்டு போவதால் வருத்த 
மேலீட்டினால் கன்னமத்தில் 

வைப்பதையும் , 
இருகரங்களை 

மண்டலாகாரமாகச் செய்வதால் பெரிய 

காண்பிப்பதையும் , அணைத்துக்கொள் 
வதையும் , வலதுதோளில் இடது கரத்தையும் , இ 
தோளில் வலது கரத்தையும் வைப்பதால் கண்ணெதிரி 
லில்லாத பொருளை அணைத்துக்கொள்வதையும் , சிருங் 
காரம் முதலிய ரஸ அபிநயத்தில் மயிர்க்கூச்சல் முதலிய 
அனுபாவங்களை யும் ஹம்ஸபக்ஷஹஸ்தம் குறிக்கும் . இப் 
படியே சிருங்கார ரஸத்தைத் தோற்றுவிக்கும் சமயத் 
தில் இதர ஹஸ்தங்களையும் யுக்தானுஸாரமாக உபயோ 
கிக்கலாம் . 


3 " . IEE 
SS ரா THISIT fat I 
यत्रो विरले शेषे स करो भ्रमरो भवेत् ॥ १६१ ॥ 
ग्रहणे दीर्घनालानां पुष्पाणामयमिष्यते । 
कर्णपूरे तालपत्रे कण्टकोद्धरणादिषु ॥ १६२ ॥ 


20. BHRAMARA HASTA .. 
(( 161-162 ) When the thumb and the middle 
finger touch each other at their tips , the first 
finger is bent , and the other two fingers are held 
up separate , then it is called Bhramara Hasta 
(the honey - bee ) . 


133 


Its uses :-( 1 ) It is employed in holding flowers 

with long stalks , in showing a 
flower worn as an ear ornament , 
in indicating a palm leaf and in 
pulling off a thorn , 


२०. भ्रमरहस्त 


अंगोटा, मधले बोट हे दोनी शेवटी मिळऊन, आंगोट्या 
जवळचे बोट लवऊन बाकी दोनि बोटें विरळ उंच केल्या त्यास 
भ्रमर हस्त म्हणून नांव . 

कमलाचा देंठाला नाळ म्हणून नांव . ते थोर नाळ 
घेण्याचे ठायी फुले घेण्याचे ठायीं, कानावरि ठेविल्यां 
झेंडूचे ठायीं , ताडीचा वाल्याचे ठायीं, कांटे उपडण्याचे 
ठांयींही भ्रमर हस्ताचा विनियोग जाणावा . 


20. ப்ரமர ஹஸ்தம் 


கட்டைவிரல் நடுவிரல் இவ்விரண்டின் நுனிகளை 
யும் சேர்த்து ஆள்காட்டிவிரலைச் சிறிது வளைத்து 
மற்ற இருவிரல்களைத் தனித்து உயர்த்து அதற்கு ப்ரமர 
ஹஸ்தம் எனப் பெயர் . 


விநியோகம் 


நீண்ட தண்டுகளுடன் கூடிய புஷ்பங்களைப் பிடிப்ப 
தையும் , கர்ணாபரணத்தையும் , பனை ஓலையையும் , முள்ளைப் 
பிடுங்குவதையும் ப்ரமர ஹஸ்தம் குறிக்கும் . 


134 


२१. मुकुलहस्तः । 
यत्राङ्गुष्ठाग्रलनाश्च संहताङ्गुलयोऽखिलाः । 
ऊर्ध्वाश्च मुकुलः स स्या -पद्मादिमुकुलाकृतौ ॥ १६३ ॥ 
बलिकर्मणि देवानां पूजने भोजनादिषु । 
मुहुर्विकास्य प्रकृति नीतो दाने त्वरान्विते ॥ १६४ ।। 
मुखचुम्बे तु कान्तानां संनिधौ विटचुम्बने । 
कुचकक्षादिदेशस्थः स्यादाच्छुरितके करः ॥ १६५ ।। 
यदाऽङ्गुलीपञ्चकेन सशब्दं नखलेखनम् । 
कुचादौ कामसूत्रज्ञास्तदाऽऽच्छुरितकं विदुः ॥ १६६ ।। 


21. MUKULA HASTA 


(( 163-166 ) When the ends of all the fingers 
including the thumb are brought close to one 
another and are held upright then it is called a 

Mukula ( a bud ) . 
Its uses : -- ( 1 ) It is used to indicate the form of 

a bud , in making an offering of 
sacrificial food , in 

offering 
flowers etc. , during the worship of 

deities , and in the act of eating . 
( 2 ) To show gifts made quickly with 

out tardiness , the hand is opened 
out a number of times and closed 
to the Mukula pose . 


135 


( 3 ) It is also used to indicate kissing 

of lovers when they are present, 
and also in showing kissing by 

paramours of public women . 
( 4 ) When placed near the chest or at 

the arm - pit it indicates Aççhuri 
taka or the noisy scratching with 
all the five nails at the breast etc. , 
which is described in detail by 
writers of sexual science. 


२१. मुकुलहस्त 
च्यारि बोटें दाट मिळऊन उभे करून त्या च्यारिच्या 
अग्रभागासी आंगोट्याचा अग्र लाविल्यां त्यास 
हस्त म्हणून नांव . 

कमलाच्या कळीचे ठायीं , बली घालण्याचे ठायी, 
वारंवार उगवत्या सारिखें केल्यां जलदीने देण्याचे ठायीं , 
स्त्रियांच्या मुखचुंबनाचे ठायीं, संनिधीचे ठायीं , विट 
पुरुषानी दाम घेण्याचे ठायीं, स्तन कांख इत्यादि प्रदेशाचे 
ठांयी ठेविल्यां, आच्छुरितकाचे ठायींही, मुकुल हस्ताचा 
विनियोग जाणावा . आतां आच्छुरितक म्हणावयाच्या 
पदास अर्थ सांगताहेत. येक्याच समयी स्तनाचे ठायीं पांच 
बोटाने नखक्षत करण्यास आच्छुरितक म्हणून मन्मथ 
शास्त्रज्ञ म्हणताहेत. 


136 


21 . 

முகுல ஹஸ்தம் 
நான்கு விரல்களையும் நெருக்கி நிமிர்த்தி அவற் 
றின் நுனியை கட்டைவிரலின் நுனி தொடுமாகில் 
அதற்கு முகுல ஹஸ்தம் எனப்பெயர் . 

விநியோகம் 


இது தாமரை மொட்டையும் , பலிதானத்தையும் , 
தேவபூஜையையும் , அன்னம் முதலியவற்றை அருந்துவ 
தையும் குறிக்கும் . விகசிப்பதைப்போல் அடிக்கடி 

செய்வ 
தால் சீக்கிரமாகக் கொடுப்பதையும் , பெண்களுக்கு முகத் 
தில் முத்தமிடுவதையும் , விட புருஷர்கள் முத்தமிடுவதை 
யும் , ஸ்தனம் கக்கம் முதலியவற்றில் வைப்பதால் ஆச் 
சுரிதகத்தையும் , முகுல ஹஸ்தம் குறிக்கும் . ஆச்சுரிதகம் 
என்றால் ஸ்த்ரீகளின் ள் தனம் முதலிய இடங்களில் கை 
விரல்களிலுள்ள ஐந்து நகங்களாலும் பிறாண்டுவதற்குப் 
பெயர். இதன் 

விவரம் காமசாஸ்திரத்தில் சொல்லப் 
பட்டிருக்கிறது . 


3. கனி TET : | 
पद्मकोशस्य यत्र स्युरगुल्यः पञ्च कुञ्चिताः ।। 
ऊर्णनाभः स चौर्येण ग्रहे केशग्रहादिषु ॥ १६७ ।। 
शिरःकण्डूयने कार्यश्चिबुकक्षेत्रगौ तु तो । 
कायौँ सस्वस्तिकौ सिंहव्याघ्रादिनखरायुधे ॥ १६८ ॥ 


22. URNANABHA HASTA 
( 167-168 ) If in Padmakos a Hasta all the 
five fingers are bent then it is called ūrņanābha 
( the spider ). 


137 


Its uses :-( 1 ) It is used to show clutching at 

anything in stealth , in getting hold 
of the locks of hair and to show 

the scratching of the head . 
(( 2 ) To show the claws of lion , tigers 

etc. , both the hands are shown 
in the swastika pose i . e . with 
the elbows bent and the hands 
about to cross each other . 


२२. ऊर्णनाभहस्त 
पनकोश हस्तासारिखें करून बोटें अंखडविल्यां त्यास 
ऊर्णनाभ हस्त म्हणून नांव . 

चोरीने घेण्याचे ठायीं , केस धरण्याचे ठायीं , डोयी 
खाजवण्याचे ठायी, स्वस्तिक हस्ताशी सहित दोनि ऊर्णनाभ 
हस्त हनुवटी जवळि नेल्यां , सिंह वाहग इत्यादिकांच्या 
नंखाचे ठायींहिं ऊर्णनाभ हस्ताचा विनियोग जाणावा . 


22. ஊர்ணநாப ஹஸ்தம் 


பத்மகோச ஹஸ்தத்தைப்போல் செய்து விரல்களை 
ஒடுக்குவதற்கு ஊர்ணநாப ஹஸ்தம் எனப்பெயர் . 


விநியோகம் 


திருட்டுத்தனமாய்ப் பிடிப்பதையும் , கேசத்தைப் 
பிடிப்பதையும் , தலையைச் சொறிவதையும் , ஸ்வஸ்திக 

18 


138 


ஹஸ்தத்துடன் இரு ஊர்ணநாப ஹஸ்தங்களைத் தாடை 
யின் சமீபம் கொண்டுபோவதால் சிங்கம் , புலி முதலி 
யவற்றின் நகங்களையும் , ஊர்ணநாப ஹஸ்தம் குறிக்கும் . 


२३. संदशहस्तः । 
अरालाङ्गुष्ठतर्जन्यौ लग्नाग्रे निम्नतां गतः । 
किंचिच्चेत्तलमध्यः स्यात्तदा संदंश उच्यते ॥ १६ ९ ।। 
स त्रेधा स्यादग्रजश्च मुखजः पार्श्वजः क्रमात् । 
प्राङ्मुखः संमुखः पार्श्वमुख इत्यस्य लक्षणम् ॥ १७० ॥ 
कण्टकोद्धरणे सूक्ष्मकुसुमावचयादिषु । 
प्रयोक्तव्योऽपसंदंशो धिगित्युक्तौ तु रोषतः ॥ १७१ ॥ 
वृन्तात्पुष्पोद्धृतौ वर्तिशलाकाञ्जनपूरणे । 
कर्तव्यो मुखसंदंशः संदंशः पार्श्वजः पुनः ॥ १७२ ।। 
गुणनिक्षेपणे मुक्ताफलानां वेधने तथा । 
निरूपणे च तत्त्वस्य सद्वितीयोऽथ भाषणे ॥ १७३ ॥ 
सरोवे वामहस्तेन किंचिदग्रविवर्तनात् । 
अलक्तकादिनिष्पेषेऽप्येष श्रीशाङ्गिणोदितः ॥ १७४ ॥ 


23. SANDAMSA HASTA 


( 169-174 ) If in the Arala Hasta the ends 
of the thumb and first finger touch each other 


139 


and the palm is made slightly hollow then it is 
called Sandams a (well bitten ) . 

Its uses :- Sandams a is of three kinds , 
Agraja , Mukhaja and Pārsvaja according 
as it is held so as to face outward, so as to face 
one - self, and so as to face the side respectively. 

The first ( that is Agraja ) is used in extricat 
ing a thorn and in gathering small flowers etc. 

The second is used in saying in angry out 
burst " fie upon you ." It is also used in clipping 
off flowers from their stalks , in applying anti 
mony etc. , to the eye with an eye- stick. 

The third namely Pārsvaja sandams a is 
used in threading the needle , making holes 
in pearls, and in explaining the ultimate truth . 
To indicate a conversation it is used with the help 
of the other hand also . To indicate anger, the 
left hand is turned off slightly at the end . It is 

sed in pressing off the juice of cosmetic 
drugs. 


२३. संदंशहस्त 
अराल हस्ता सारिखें आंगोटा आणि आंगोट्या जवळचे 
बोट दोनि शेंडेशी मिळऊन लवऊन तळाहात थोडा खोल 
केल्या त्यास संदंश हस्त म्हणून नांव . हा हस्त परतण्या मुळे 
प्राङ्मुख संदंश हस्त , समोर होण्यामुळे संमुख संदंश हस्त , 


140 


अडवा होण्यामुळे पार्श्वमुख संदंश हस्त असा तीनि प्रकारिचा 
संदंश हस्त होतात . 

हा हस्त परतविल्यां कांटा काहडण्याचे ठायीं, लहान 
फुलें तोडण्याचे ठायीं, वेचण्याचे ठायी, तोंडासमोर धरिल्यां 
धिक्कार करण्याचे ठायीं, फुलाच्या बांध्या पासून फूल 
काहडण्याचे ठायीं , वाते सलाख यांस अंजन लावण्याचे 
ठांयीं, तो हात अडवा केल्या दोरा वोवण्याचे ठायीं, 
मोत्यास चिद्र पाडण्याचे ठायीं, दोनि हात मिळविल्यां 
बोलण्याचे ठायीं , डावाहात मात्र अडवा धरून अग्रभाग 
परतविल्यां रागाने बोलण्याचे ठायीं, अळिता पिळण्याचे 
ठांयीही संदंश हस्तास विनियोग जाणावा . 


23. ஸந்தம்சஹஸ்தம் 
அராள ஹஸ்தத்தில் கட்டைவிரல் , ஆள்காட்டி 
விரல் இவ்விரண்டின் நுனிகளையும் வளைத்துச் சேர்த்து 
உள்ளங்கை சிறிது குழியுறச் செய்தால் அதற்கு 
ஸந்தம்ச ஹஸ்தம் எனப்பெயர் . இந்த ஹஸ்தத்தை 
பக்கத்திலும் , எதிரிலும் , குறுக்கிலும் உபயோகிக்கும் 
பொழுது முறையே ப்ராங்முக ஸந்தம்சம் , ஸம்முக 
ஸந்தம்.சம் , பார்ச்வமுக ஸந்தம்சம் என்று மூன்றுவகை 
யாகக் றப்படும் . 

விநியோகம் 
இந்த ஹஸ்தத்தைத் திருப்புவதால் முள் எடுப்ப 
தையும் , சிறிய புஷ்பங்களைப்பறிப்பதையும் , வாய்க்கு 


141 


எதிரே கொண்டுபோவதால் வெறுப்பதையும் , காம்பி 
லிருந்து பூவைக் கிள்ளி எடுப்பதையும் , கண்களில் 
வர்த்தி அல்லது கோலால் மையிடுவதையும் , இந்த 
ஹஸ்தத்தை குறுக்கே பிடித்தால் நூலைக்கோர்ப்ப 
தையும் , முத்திற்குத் துளையிடுவதையும் , இரு ஹஸ்தங் 
களையும் சேர்ப்பதால் பேசுவதையும் , இடது ஹஸ்தத்தை 
மட்டும் குறுக்காகப் பிடித்து நுனியைத் திருப்புவதால் 
கோபமாய்ப் பேசுவதையும் , சக்கை பிழிவதையும் , ஸக் 
தம்ச ஹஸ்தம் குறிக்கும் . 


38. TISTSER ! | 
भ्रमरस्य तलस्थे चेत्कनिष्ठोपकनिष्ठिके । 
ताम्रचूडस्तदा हस्तो बालाहानेऽथ भर्सने ॥ १७५ ।। 
गीतादितालमाने च शैयविश्वासनादिषु । 
सशब्दच्युतसंदंशः कार्योऽसौ छोटिकोच्यते ॥ १७६ ॥ 
प्रसारितकनिष्ठस्य मुष्टेयत्ताम्रचूडता । 
विनियोगं सहस्रादिसंख्यानिर्देशनेऽस्य च । 
केऽप्यूचुस्तं तु निःशङ्को नैच्छल्लक्ष्येष्वदर्शनात् ॥ १७७ ॥ 


24. TAMRACUDA HASTA 


( 175-177 ) If in the Bhramara Hasta the 
little finger and the ring finger are placed over 
the palm , then it is called Tamracuda ( the 
cock ) , 


142 


Its uses :-( 1 ) . It is used for children calling each 

other, and in threatening children . 
( 2 ) † In beating time in music to 

express quickness and to induce 
confidence , it is used with the 
sound of the thumb released after 

pressure by the middle finger. 
According to certain authors if the little 
finger is spread out and Tamracūda is shaped 
out of the Musti Hasta it is used to indicate 
numbers like thousand etc. , but that convention is 
said to have become obsolete even during the 
time of " Sārngadeva the author of Sangita 
Ratnākara ( about 1200 A. D. ) 


२४. ताम्रचूडहस्त 
करंगोली आणि करंगोळी जवळचे बोट हे दोनिं भ्रमर 
हस्ताच्या तळहातांत असल्यां त्यास ताम्रचूड हस्त 


6 


FETE ANT 


लेंकरास बोलावण्याचे ठायीं, दवावण्याचे ठायीं, 


† To measure time in music , there are 8 Kriyas 
or acts used , four with sound and four without 
sound . Of the four with sound three consist in the 
clapping of hands at the two sides and in front. 
The fourth is the one described here . This is called 
Dhruva ’. Vide Sangīta Ratnākara Tāla Adhyaya. 


143 


गीतादिकांच्या ताळ प्रमाणाचे ठायी , जलदीचे ठायीं , 
श्वासादिकांचे ठायीं , शब्दाशी सहीत सुटला ऐसा संदंशहस्त 


करावा . 


मुष्टिहस्तासारिखें करून करंगोळी मोकळी केल्या त्यासही 
ताम्रचूड हस्त म्हणून नांव. हजार आदिकरून जे 
संख्या ते सांगण्याचे ठायीं याचा विनियोग म्हणून 
कित्तेकानी सांगीतलें ; ते निःशङ्क म्हणणार ग्रन्थकार लोकांत 
वागे नाहीत्याकरितां मानीत नाही . 


24. தாம்ரசூட ஹஸ்தம் 
சுண்டுவிரல் , மோதிரவிரல் இவ்விரண்டும் ப்ரமர 
ஹஸ்தத்தின் உள்ளங்கையிலிருக்குமாகில் அதற்கு 
‘ தாம்ரசூட ஹஸ்தம் எனப்பெயர் . ( தாம்ரசூட = கோழி ) 


मतान्तररीत्या असंयुतहस्ताः । 

१. अर्धपताकहस्तः । 
त्रिपताके कनिष्ठा चेद्वक्रितार्धपताकिकः । 
पल्लवे फलके तीरे ह्युभयोरिति वाचके ॥ १७८ ॥ 
क्रकचे छुरिकायां च ध्वजे गोपुर , गयोः । 
युज्यतेऽर्धपताकोयं तत्तत्कर्मप्रयोगतः ॥ १७ ९ ॥ 


1441 


ASAMYUTA HASTAS ACCORDING TO 

OTHER AUTHORITIES : 


1. ARDHAPATAKA HASTA . 
( 178-179 ) If in Tripataka the little 
finger is also bent , it is called Ardhapataka 
( half a flag ) . 
Its uses : -It is used to indicate a tender leaf , 

the fore - head , the banks of a 
river , the idea of duality , a saw , a 
knife , a flag , a turret, or a pair 
of horns .. 

१. अर्धपताकहस्त 
त्रिपताक हस्ताचेठायीं कनिष्ठिका वांकविल्याने अर्ध 
TIT I . 

विनियोगः- कोवपान, पलका , नदीचा कडका, दोघे 
म्हणणे , करवत , सुरी , ध्वज, गोपुर श्रृंगें इतुकें ठायी अर्ध 
पताकहस्ताचा उपयोग करावा . 


1 . அர்த்தபதாக ஹஸ்தம் 
த்ரிபதாக ஹஸ்தத்தில் சுண்டுவிரல் வளைக்கப்பட் 
டால் அர்த்தபதாக ஹஸ்தமாகும் . 

இளந்துளிர்களையும் , நெற்றியையும் , ஆற்றின் இரு 
கரைகளையும் , இருவரென்கையிலும் , ரம்பம் , கத்தி , 
கொடி , கோபுரம் , கொம்புகளையும் குறிப்பிடுகையில் 
அர்த்தபதாக ஹஸ்தத்தை உபயோகிக்க வேண் டும் . 


145 


। 


२. मयूरहस्तः 
अस्मिन् (कर्तरीमुखे) अनामिकांगुष्ठे श्लिष्टे चान्याः प्रसारिताः । 
मयूरहस्तः कथितः करटीकाविचक्षेणैः ॥ १८० ।। 

मयूरास्ये लतायां च शकुने वमने तथा । 
अलकस्यापनयने ललाटे तिलकेषु च ।। १८१ ॥ 
नेत्रोदकसमुत्क्षपे शास्त्रवादे प्रसिद्धकः । 
एवमर्थेषु युज्येत मयूरकरभावना ॥ १८२ ।। 


2. MAYŪRA HASTA 


( 180-182 ) If in ‘ Kartarī Mukha Hasta the 
thumb and the little finger are joined together 
and the other fingers are straightened then it is 
called Mayūra ( peacock ) Hasta . 
Its uses :-( 1 ) It is used to indicate the beak of the 

pea -cock , a creeper, a bird and the 
act of vomitting ; it is used also in 
seperating knotted hair, in putting 
tilk on the fore - heads ( of others ), 
in wiping off the tear , and in 
scientific discourses . 


२. मयूरहस्त 
कर्तरी हस्ता मध्ये अंगोटा अनामिकेसी मिळाल्याने 
तो मयूरहस्त होतो . 


19 . 


146 


विनियोगः- मयूरमुख, लता, शकुन , वोकणे, केसाचा 
गुंता उकलणे , ललाटी टिळा, डोळ्यांचे पाणी झाडणे , 
शास्त्रप्रसंग इतुकें ठायीं मयूरहस्ताचा उपयोग. 

2 . 

மயூர ஹஸ்தம் 
கர்த்தரீ ஹஸ்தத்தில் மோதிரவிரலுடன் கட்டை 
விரலைச் சேர்த்தால் மயூர ஹஸ்தமாகும் . 

மயிலின் முகம் , கொடி , பக்ஷி வாந்தியெடுத்தல் , 
சிகையின் சிக்கெடுத்தல் , நெற்றித்திலகம் , 

கண்ணீர் 
உதிர்த்தல் , சாஸ்திர பிரஸங்கம் இவற்றைக் குறிப்பிடு 
கையில் மயூரஹஸ்தத்தை உபயோகிக்கவேண்டும் 


३. चन्द्रकलाहस्तः । 
सूच्यामङ्गुष्ठमोक्षे तु भवेच्चन्द्र कलाकरः । 
एष चन्द्रकलश्चन्द्रकलायामेव युज्यते ॥ १८३ ।। 


. 


3. CANDRAKALA HASTA 
( 183 ) If in Sūcīmukha Hasta the 
thumb is taken off , and extended then it is 
called Candrakala (the 

in its early 
phase ) and it is used , as its name indicates , 
to show the moon in its early phases . 


moon 


३. चन्द्रकलाहस्त 
प्रथमतः सूचीहस्त धरून त्यांतील अंगोटा मात्र मोकळा 
केलातर चन्द्रकलाहस्त होतो. 


147 


विनियोगः-- चंद्राचा सोळावा कला दाखविणेचे ठायीं 
किंवा त्या सोळाव्या कलासारखी आकृति करणेचे ठाई हा 
हस्त उपयोग करावा . 


3. சந்த்ர கலாஹஸ்தம் 


ஸுசீஹஸ்தத்தில் கட்டைவிரலைப்பிரித்துத் தனியே 
சிறுத்தப்படுமாகில் சந்த்ர கலா ஹஸ்தமாகும் . 

சந்திரனின் பதினாறாவது கலையைக் காண்பிக்கையி 
லும் அல்லது அந்த பதினாறாவது கலையின் வடிவத்தைக் 
காண்பிக்கையிலும் சந்த்ரகலா ஹஸ்தத்தை உபயோகிக்க 
வேண்டும் . 


४. त्रिशूलहस्तः । 
निकुञ्चयित्वाऽङ्गुष्ठं तु कनिष्ठां च त्रिशूलकः ॥ 
बिल्वपत्रे त्रित्वयुक्ते त्रिशूलः कर ईरितः ॥ १८४ ।। 


4. TRISULA HASTA . 


(( 184 ) If the thumb and the little finger are 
bent and the other fingers are spread out, then 
it is called Trisüla ( a trident ) . 
Its uses : -It is used to indicate the leaf of 

Bilva , or the idea of three 
in anything. 


४ , त्रिशूलहस्त 
ज्या हातांत थोडा वांकडा केलेला अंगोठा करंगुळीसी 


148 


मिल्न इतर तीनी बोट विरळ पसरले आहेत त्यास त्रिशूल 
हस्त म्हणावें . 

विनियोगः -- बेलाचे दळ घेणे व तीनीचा संखेत करणे 
अथवा सुचविणे या ठाई या हस्ताचा उपयोग करावा . 


4. த்ரிசூல ஹஸ்தம் 


கட்டைவிரல் சுண்டுவிரல் இவற்றின் நுனிகள் 
சேர்த்து மற்றமூன்று விரல்கள் ஒன்றோடொன்று சேராது 
நீட்டப் படுமேயாகில் த்ரிசூல ஹஸ்தமாகும் . 


இந்தஹஸ்தத்தை பில்வ தளத்கை வாங்குவதையும் 
மூன்றெனக் குறிக்கவும் உபயோகிக்க வேண்டும் . 


५. सिंह्ममुखहस्तः । 
मध्यमानामिकाग्राभ्यां अङ्गुष्ठो मिश्रितो यदि । 
शेषाः प्रसारिता यत्र स सिमाख्यमुखो भवेत् ।। १८५ ।। 
होमे शशे गजे दर्भचलने पद्महारयोः । 
सिमासने वैद्यपाकशोधने संप्रयुज्यते ॥ १८६ ।। 


5. SIMHAMUKHA HASTA 


( 186-186 ) If the middle finger and the ring 
finger are contacted with the thumb , and the other 
two fingers are extended , then it is called Simha 
mukha ( the lion s face ) . 


149 


Its uses : 

It is used in offering an oblation in sacrificial 
fire, and to indicate a rabbit, an elephant , the 
moving of reeds , a lotus - garland , a throne , and 
the testing of a medical preparation as to its 
proper consistency . 


५. सिंहमुखहस्त 
मध्यमानामिकांसी अंगुष्ठ मिळविल्यां तो सिंहमुख 
சா 

विनियोगः-- होम , ससा , हत्ती, दर्भहलवणे, कमळाचा 
हार, सिंहासन , वैद्ययाकपरीक्षा, इतुकें ठाई सिंहमुखहस्ताचा 
उपयोग. 

5. ஸிம்ஹமுக ஹஸ்தம் 
நடுவிரல் மோதிரவிரல் இவற்றோடு கட்டைவிரல் 
சேர்க்கப்படுமாயின் ஸிம் ஹமுக ஹஸ்தமாகும் . 


விநியோகம் 


ஹோமம் , முயல் , யானை , நாணல் அசைதல் , தாமரை 
மலர்மாலை , ஸிம்மாஸரும் , மருந்து வகைகளின் பரீக்ஷை , 
முதலியவற்றைக் குறிக்கையில் ஸிம்ஹமுகஹஸ்தம் உப 
யோகிக்கப்படும் . 


20 


150 


॥ संयुतहस्ताः ॥ 

१. अञ्जलिहस्तः । 
पताकहस्ततलयोः संश्लेषादञ्जलिर्मतः । 
देवतागुरुविप्राणां नमस्कारेष्वयं क्रमात् । 
कार्यः शिरोमुखोरस्थो नृभिः स्वीभिर्यथेष्टतः ॥ १८७ ॥ 


SAMYUTA HASTAS 

1. ANJALI HASTA 
( 187 ) If the palms held in Patāka are joined 
together , then it is called Añjali Hasta (mark 
of obeisanee ).. 
Its uses : -For doing obeisance before deities it is 

held over the head ; before preceptors, 
near the face , and before brahmins, 
at the level of the chest . This rule 
is strictly observed by males . But 
women may adopt the manner they 
choose. 

संयुतहस्तप्रकरणम् 
या प्रकारें चोवीस असंयुतहस्तास लक्षण विनियोगहीं 
सांगून आतां संयुतहस्तास लक्षण विनियोगही सांगताहेत ॥ 

१. अंजलीहस्त 
दोनि पताकहस्त धरून तळ्याहातास तळाहात जोडिल्यां 
त्यास अंजलिहस्त मणून नांव ॥ 


151 


विनियोग 


मस्तकावरि धरिल्यां देवास नमस्कार करण्याचेठांयीं 
तोंडासमोर धरिल्यां गूरूस नमस्कार करण्याचेठांयीं 
उराजवळि धरिल्या ब्राह्मणास नमस्कार करण्याचेठांयीही 
अंजलिहस्ताचा विनियोग जाणावा । हा नियम पुरुषांसमात्र 
बायकांस गरज नाहीं ॥ 


ஸம்யுத ஹஸ்தலக்ஷணங்களும் விநியோகமும் . 

1. அஞ்சலி ஹஸ்தம் . 


இரு பதாக ஹஸ் தங்களின் உள்ளங்கைகளையும் 
சேர்ப்பதற்கு அஞ்ஜலி ஹஸ்தம் எனப் பெயர் . 


விநியோகம் . 


தலைக்கு மேல் கரங்களைக்குவிப்பதால் கடவுளை 
வணங்குவதையும் , வாய்க்கு எதிரில் பிடிப்பதால் குருவை 
வணங்குவதையும் , மார்பின் பக்கம் பிடிப்பதால் பிரா 
மணர்களை வணங்குவதையும் அஞ்ஜலி ஹஸ்தம் குறிக்கும் . 
இந்த ஹஸ்த விநியோகம் ஆண்களுக்குரியது . பெண் 
களுக்கு இந்த நியமம் இல்லை . 


3. காரா : | 
कपोतोऽसौ करौ यत्र श्लिष्टमूलाग्रपार्श्वकौ । 
अस्य कूर्मक इत्यन्यां संज्ञां हस्तविदो विदुः ।। १८८ ॥ 


152 


प्रणामे गुरुसंभारे विनयाङ्गीकृतौ त्वयम् । 
प्राङ्मुखः सशिर कम्पः स्वीकापुरुषयोर्भवेत् ॥ १८ ९ ॥ 


2. KAPOTA HASTA . 


( 188-189 ) When the hands are joined to . 
gether at the base , sides and the top , then it is 
called Kapota . It is also called " Kūrmaka 
( tortoise - like ) by some other authorities. 
Its uses : -It is used as a mark of salutation and 

while talking to a preceptor. When it 
is held facing oneself and the head is 
shaken , it indicates a woman or an 
effimenate person respectfully agreeing 
to a statement . 


२. कपोतहस्त 
दोनि पताकहस्त धरून तळ्याहातास तळाहात लाविना 
सारिखें मणगटापासून बोटापावेतो चहूंकडे कांठो कांठ 
मिळविल्यां त्यास कपोतहस्त मणून नांव । यासच 
कित्तेकजन कूर्महस्त मणताहेत । तसेही व्यवहार करूये 


मणून तात्पर्य ॥ 


विनियोग 
नमस्काराचेठांयीं, गुरुशी बोलण्याचे ठायीं, होसकें 
हलवीत तो हात समोर केल्या बायकानी कुत्सित पुरुषानींहीं 


153 


विनयाने अंगीकार करण्याचे ठायींही कपोतहस्ताचा विनियोग 


எ E 


2. கபோத ஹஸ்தம் . 
ரு பதாக 

ஹஸ் தங்களைச்செய்து இரு உள்ளங் 
கைகளும் சேராது இரு கரங்களின் ஓரங்கள் மட்டில் 
சேர்த்திருக்குமாகில் அதற்கு கபோத ஹஸ்தம் எனப் 
பெயர் . இதனையே சிலர் கூர்ம ஹஸ்தம் என்று சொல்லு 
கிறார்கள் . அதுவும் பொருத்தமானதே . 


விநியோகம் . 


நமஸ்கரிப்பதையும் , குருவினிடம் சம்பாஷிப்பதையும் , 
இந்த ஹஸ்தத்தைத் தலையை அசைத்துக்கொண்டே எதி 
ரில் கொண்டுபோவதால் பெண்களும் பெண்களைப்போல் 
தைரியமற்ற புருஷர்களும் வணக்கத்துடன் சொல்வதை 
ஏற்றுக்கொள்வதையும் கபோத ஹஸ்தம் குறிக்கும் . 


3. க : | 
अन्योन्यस्यान्तरैर्यत्रामुल्यो निःसृत्य हेस्तयोः । 
अन्तर्बहिश्च दृश्यन्ते कर्कटः सोऽभिधीयते ॥ १९ ॥ 
अन्तःस्थिताङ्गुलिः कार्यश्चिन्तायामथ जृम्भणे । 
ऊर्ध्व पार्श्वेऽग्रतो वा स्यात्पराङ्मुखतलाङ्गुलिः ॥ १ ९ १ ॥ 
अङ्गानां मोटने चाथ बृह ( हे स्वसंमुखः । 
जटरक्षेत्रगः पृष्ठे त्वङ्गुलीनां हनुं दधत् ।। १ ९ २ ॥ 


154 


खेदे च संकुचत्किचिदन्योन्याभिमुखाङ्गुलिः । 
शङ्खस्य धारणे सोऽयं जृम्भादौ बहिरङ्गुलिः ॥ १ ९ ३ ॥ 


3. KARKATA HASTA . 
( 190-193 ) When the fingers of both the 
hands are passed through each other s inter - spaces 
and are seen thrusting outside or inside , then it 
is called Karkata (the crab ) Hasta . 
Its uses :-( 1 ) It is used with the fingers thrust 

ing inside to indicate deep thought. 
( 2 ) To indicate yawning , the hands 
may be held above 

or by the 
sides , or in front 
( 3 ) When the palms and fingers are 

turned outward , it indicates the 
bending and stretching of the 

limbs , in a lazy or easy mood . 
( 4 ) To indicate a huge body , the 

hands are held facing oneself . 
(5 ) When the hands are held about 

the abdomen or at the back , or 
when the chin is held by the 

fingers it indicates pain of mind . 
( 6) When the hands are bent and the 

fingers face each other, it indicates 

the holding of a conch . 
( 7 ) When the fingers are thrust out , 

it is used to indicate yawning etc. 


155 

३. कर्कटहस्त 
आंतूनहो बाहेरूनहो बोटांच्या सांदीत बोटें जुफविल्यां 
त्यास कर्कटहस्त मणून नांव ॥ 

विनियोग 
बोटें हताआंत असल्यां चिंतेचे ठायीं, तो हात वरहो 
बाजूसहो नेल्यां जांभायीचे ठायीं, तळहात बोटेंही परत 
विल्यां आंगमोड्या देण्याचे ठायीं , तो हात पोटाजवळ समोर 
धरिल्यां स्थूलशरीराचे ठायीं, त्या हाताच्या बोटांच्या 
पाटीवर हनुवटी टेविल्यां व्यसनाचे ठायीं, त्या हस्ताची 
बोटें थोडी लवऊन येकास येक समोर केल्यां शंखधरण्याचे 
ठांयीं, बोटें बाहेर केल्यां जांभायी इत्यादिकांचे ठायींहीं 
कर्कट हस्ताचा विनियोग जाणावा ॥ 


3. கர்கட ஹஸ்தம் . 


இரண்டு கைகளி 

லுமுள்ள விரல்கள் ஒன்றுக் 
கொன்று விரல்களின் இடுக்கின் வழியாகச்சென்று உட் 
புறமாகவோ வெளிப்புறமாகவோ காணப்படுமானால் 
அதற்கு கர்க்கட ஹஸ்தம் என்று பெயர் . 


விநியோகம் . 


விரல்கள் கரத்தின் உட்புறமிருக்குமாகில் கவலையை 
யும் , அத்தகைய கை உயரத்திலாவது பக்கத்திலாவது 
முன்னாலாவது இருக்குமாகில் கொட்டாவியையும் , அந்தக் 


156 


கையும் விரல்களும் திருப்பப்படுமாகில் சோம்பல் முறிப் 
பதையும் , அந்தக்கையால் வயிற்றிற்கெதிரில் பிடிக்கப்படு 
மாகில் பருத்த சரீரத்தையும் , விரல்களின் பின்புறத்தின் 
மீது முகவாய்க்கட்டை தங்குமாகில் வருத்தத்தையும் , 
கைவிரல்கள் சிறிது வளைக்கப்பட்டு இரு கைகளும் 
ஒன்றுக்கொன்று எதிரில் இருக்குமாகில் சங்க வாத்தியம் 
பிடிப்பதையும் , விரல்கள் வெளிப்புறம் இருக்குமாகில் 
கொட்டாவி முதலியவற்றையும் கர்க்கட ஹஸ்தம் குறிக் 
கும் . 


8. TETE : | 
एकस्य मणिबन्धेऽन्यमणिबन्धस्थितौ करो । 
देहस्य वामपार्श्वस्थावुत्तानौ स्वस्तिको मतः ॥ १ ९ ४ ।। 
अत्रारालौ पताको वाऽभिनये वशगौ करौ । 
विच्युतः स्वस्तिकः स्त्रीभिरेवमस्तीति भाषणे ॥ १ ९५ ॥ 
गगने सागरादौ च विस्तीर्णे संप्रयुज्यते । 


4 . 


SWASTIKA HASTA . 


( 194-195 ) When the wrists are placed one 
over the other and the hands extended towards 
the left side and are held in a raised position it is 
called Sirastika ( crossing each other) Hasta . 
The hands in Svastika Hasta assume the Mudra 
of Arala or Pataka according to the require 
ments of the particular abhinaya. 


157 


Its uses : - When the hands are separated it is 

used by ladies to mean it is so , to 
indicate the sky or the ocean or 
a vast space.. 

४. खस्तिकहस्त 
अपुल्या डाव्या बाजूस येकहात उताणाकरून त्याच्या 
मणगटावर दुसऱ्याहताचे मणगट तैसेंच ठेविल्यां त्यास 
स्वस्तिकहस्त मणून नांव ॥ 

अराळहस्ताने तरी पताकहस्ताने तरीहो अभिनय 
दाखवावा । मणिजे या दोनि हस्तापैकीं येक्या हस्ताने स्वस्तिक 
हस्त करवा मणून तात्पर्य ।। 

विनियोग 
स्वस्तिकहस्त सरकविल्या बायकांनी असे आहे मणून 
बोलण्याचे ठायीं, आकाशाचे ठायीं, समुद्रादिकांचे ठायीं 
विस्ताराचे ठायींही या स्वस्तिक हस्ताचा विनियोग 


जाणावा 


4. ஸ்வஸ்திக ஹஸ்தம் . 
தனது இடது புறத்தில் ஓர் கையை உள்ளங்க 
மேல் நோக்கிய வண்ணம் பிடித்து அக்கரத்தின் மணிக் 
கட்டின் மீது மற்றோர் கையின் மணிக்கட்டு பொருந்து 
மாறு வைத்தால் அதற்கு ஸ்வஸ்திக ஹஸ்தம் என்று 
பெயர் . ஸ்வஸ்திக ஹஸ்தாபிநயத்தில் அராள ஹஸ்தம் 
அல்லது பதாக ஹஸ்தத்தைப் பிரயோகிக்கலாம் . 

21 


158 


விநியோகம் . 





ஸ்வஸ்திக ஹஸ்தத்தைத் தளர்த்துவதால் பெண்கள் 
இப்படி இருக்கிறது என்று பேசுவதையும் , ஆகாயத் 
தையும் , சமுத்திரங்களையும் , அகலமான பரப்பையும் , 
இந்த ஸ்வஸ்திக ஹஸ்தம் குறிக்கும் . 


५. दोलहस्तः । 
लम्बमानौ पताको तु श्लथांसो शिथिलांगुली ॥ १ ९ ६ ॥ 
दोलो भवेदसौ व्याधौ विषादे मदमूर्छयोः । 
संभ्रमादौ यथायोग स्तब्धो वा पार्श्वदोलितः ॥ १ ९ ७ ॥ 


5. DOLA HASTA . 


( 196-197 ) When the hands holding the 
Pataka mudra hang loosely from the shoulder 
joints and the fingers also hang loose , it is 
called Dola (swing) Hasta. 
Its uses :-( 1 ) It is used to indicate illness or 

grief or tipsy state or half uncon 

scious condition . 
(( 2 ) To indicate excitement etc. , the 

hands are held stiff or at the sides . 


५. दोलहस्त 
पताक हस्ताची बोटें मोकळी करून खांदे लवऊन दोनि 
हात लोंबविल्या त्यास दोलहस्त मणून नांव ॥ 


159 


विनियोग 
उपद्रवाचे ठायीं व्यसनाचे ठायीं मस्तीचे ठायीं मूर्छचे 
ठांयी ( हे दोळ हस्त बाजूस असावें ) जलदीचे ठायीं बाजूस 
हलत असावें । या प्रकारे दोळहस्ताचा विनियोग जाणावा ॥ 


5. GETV Ambivli. 
பதாக ஹஸ்தத்தில் விரல்களை நெருக்காது தனித் 
தனியே விட்டு புஜங்களை சற்று வளைத்து இரு கைகளும் 
தொங்கவிடப்படுமாகில் அதற்கு தோல ஹஸ்தம் எனப் 
பெயர் , 


விநியோகம் . 


தோல ஹஸ் தமானது , தொந்திரவையும் , வருத்தத் 
தையும் , உன்மத்தமான தன்மையையும் , மயக்கத்தையும் 
( தோல ஹஸ்தம் பக்கத்தில் தொங்க வேண்டும் ) துரிதத் 
தையும் குறிக்க பக்கத்தில் அசைந்து கொண்டிருக்க 
வேண்டும் . 


६. पुष्पपुटहस्तः । 
सर्पशीर्षो मिलद्वाह्यपार्श्वः पुष्पपुटो भवेत् । 
धान्यपुष्पफलादीनामपां च ग्रहणेऽर्पणे । 
कार्यः पुष्पाञ्जलौ चैव प्रोक्तः सोढलसूनुना ॥ १ ९ ८ ॥ 


6. PUSPA PUTA HASTA 
( 198 ) When the hands assume the mudra of 
Sarpasirsas, and are held close to each other so as 


160 


to touch at the outer edge of each other then it is 
called Puspaputa ( a cup of flowers ) . 
Its uses :-( 1 ) It is used to indicate the holding or 

offering of grains , flowers fruits or 
water . It is generally employed 
in the initial part of the Dance 
known as Pusparijali OF the 
offering of flowers . 


मणून नांव ॥ 


६. पुष्पपुटहस्त 
दोनि सर्पशीर्षहस्त करंगोळी पावून मणगटापावेतो जोडून 
धरिल्यां त्यास पुष्पपुटहस्त 

विनियोग 
नवधान्य फुलें फ . पाणी इत्यादिक घेण्याचे ठायीही 
पुष्पांजलीचे ठायींही पुष्पपुटहस्ताचा विनियोग जाणावा ।। 

6. புஷ்பபுட ஹஸ்தம் . 
ஸர்ப்ப சீர்ஷ ஹஸ் தங்கள் இரண்டையும் வெளிப் 
புறமாக ஒன்றுக்கொன்று சேர்க்கப்படுமாயின் அதற்கு 
புஷ்பபுட ஹஸ்தம் எனப் பெயர். 


விநியோகம் . 


நவதானியங்கள் , புஷ்பங்கள் , பழங்கள் , ஜலம் முத 
லியவற்றை க்ரஹிக்கும் பொழுதும் பிறரிடம் அர்பணம் 
செய்யும் பொழுதும் புஷ்பாஞ்சலி செய்யும்பொழுதும் 
புஷ்பபுட ஹஸ்தம் விதியோகிக்கப்படவேண்டும் , 


161 


७. उत्सङ्गाहस्तः । 
अन्योन्यस्कन्धदेशस्थावरालौ स्वस्तिकीकृतौ । 
वसंमुखौ च विततावुत्सङ्गो गीयते करः ॥ १ ९९ ॥ 
देहदक्षिणभागस्थं स्वस्तिकं केचिदूचिरे । 
अधस्तलत्वमप्यन्येऽन्योन्यकक्षानुवेशिनीः ॥ २० ॥ 
अगुलीः करयोः पृष्ठद्वयं पार्श्वमुखं विदुः । 
करावरालयोः स्थाने सर्पशीर्षावितीतरे ॥ २०१ ॥ 


अतिप्रयत्नसाध्येऽर्थे वंशालिङ्गनयोरपि । 
प्रसाधनानङ्गीकारे लज्जादौ चैव योषिताम् ।। २०२॥ . 


7. UTSANGA HASTA.. 


( 199-202 ) When the hands holding the 
Arala mudra are held each over the other 
shoulder , the hands crossing each other , then it is 
called Utsanga Hasta . According to certain 
authorities the hands are crossed at the right side . 
Others again hold that the hands should be held 
with the palms looking down , each hand thrust 
into the other arm - pit . There is another school 
which holds that the backs of the palms should 
be turned towards the sides . There is yet another 
view which substitutes Sarpasiras for Arāļa 
as the mudra to be adopted. 
Its uses : -It is used when referring to something 


162 


which is accomplished with great effort 
or to indicate chilness or to show an 
embrace . It is also used to indicate 
the application of scent or sandal , or 
to denote declining something. Lastly 
it is used by ladies to indicate shyness 
etc. 


७. उत्संगहस्त 
दोनि अराळहस्त स्वस्तिक करून उजव्या खांद्यावर 
डावाहात डाव्या खांद्यावर उजवाहात ठेऊन अपुल्यास समोर 
विस्तार केल्या त्यास उत्संगहस्त मणून नांव । कितेक 
स्वस्तिकहस्त उजवीकडे असावा मणताहेत ।। 

आणीक कित्तेक तळहात खाले करून दोनि काखांत धरून 
बोटें आणि हताचे पृष्ठभाग हे दोनी बगलेस समोर असावें 
मणताहेत ॥ 

कित्तेक अराकहस्त मणाल्याठायीं सर्पशीर्षहस्त 
मणताहेत ।। 

इतुक्या जिनसाने उत्संगहस्त करूये मणून तात्पर्य ।। 


॥ 


विनियोग 
फार प्रयत्नेकडून साधावयाच्या अर्थाचे ठायाहि वंशाचे 
ठायीं आलिंगन करण्याचे ठायीं साधण्याचे ठायीं अनंगी 


163 


काराचे ठायीं, बायकांच्या लज्जेचे ठायींही उत्संगहस्ताचा 
विनियोग जाणावा ॥ 


7. உத்ஸங்க ஹஸ்தம் . 


இரண்டு அராள ஹஸ்தங்களையும் ஸ்வஸ்திகமாகச் 
செய்து வலது தோளின்மீது இடது கரத்தையும் இடது 
தோளின் மீது வலது கரத்தையும் வைத்துப் பிறகு 
அவற்றை தனக்கெதிரில் விரிப்பதற்கு உத்ஸங்கஹஸ் 
தம் எனப்பெயர் . சிலர் ஸ்வஸ்திக ஹஸ்தம் வலது 
புறம் இருக்க வேண்டுமென்கின்றனர் . சிலர் உள்ளங் 
கையை கீழ் நோக்கச் செய்து இரு கக்கங்களில் வைத்து 
ரல்களும் கையின் பின்புறமும் விலாக்களுக்கெதிரில் 
வைக்க வேண்டுமென்கின் றனர் . சிலர் 

அராள ஹஸ் 
தத்திற்கு பதில் ஸர்ப்பசீர்ஷ ஹஸ்தம் என்கிறார்கள் ,. 
எனவே உத்ஸங்க ஹஸ்தம் மேற்கூறிய 
களிலும் அமையத் தகுந்தது என்பது விளங்குகிறது . 


யவாறு 


มอญ 


வகை 


விநியோகம் 


மிகுந்த முயற்சியால் ஓர் காரியத்தை சாதிக்க வேண் 
டும் என்னும் கருத்தையும் , தனது குலத்தையும் , ஆலிங் 
கனம் செய்வதையும் , சாதிப்பதையும் , ஒன்றை ஏற்க 
மறுப்பதையும் , பெண்களின் நாணத்தையும் உத்ஸங்க 
ஹஸ்தம் குறிக்கும். 


4. ககாபோ TTER : | 
कटकामुखयोः पाण्योः स्वस्तिके मणिबन्धने । 
अन्योन्याभिमुखत्वे वा कटकावर्धमानकः ॥ २०३ ।। 


164 


ताम्बूलग्रहणादा स्यात्कामिनां प्रथमे मते । 
पुष्पाणां ग्रथने सत्यभाषणादौ मतान्तरे । २०४ ॥ 


8. KATAKAVARDHAMANAKA HASTA . 


(( 203-204 ) When the hands assuming Kata 
kāmukha ( Asamyuta Hasta No. 9 ) are crossed 
one over the other, or the hands with the same 
mudra face one another , then it is called Kațakā . 
vardhamanakar . 
Its uses : -Of the two forms of Katakāvardha 

mānaka Hasta mentioned above , the 
first is used in holding betels by lovers , 
and the second in making garlands or 
in indicating that something is a fact . 

८. कटकावर्धमानहस्त्र 
दोनि कट कामुखहस्तांस मणगटाचे ठायीं स्वस्तिक 
केल्यांहो दोनि कटकामुखहस्तास समोर समोर धरिल्यांहो 
दोनीसही कटकावर्धमानहस्त मणून नांव ।। 


विनियोग 
मणगटाचेठांयीं स्वस्तिक 

खस्तिक केल्या कामुकपुरुषांच्या 
विडा घेण्याचे ठायीं, समोर समोर केल्या फुले बांधण्याचे 
ठांयीं, यथार्थ बोलण्याचे ठायींही कटकावर्धमान हस्ताचा 
विनियोग जाणावा ।। 


165 


8. கடகாவர்த்தமான ஹஸ்தம் . 
இரண்டு கடகாமுக ஹஸ் தங்களைப் பிடித்து மணிக் 
கட்டுகளில் ஸ்வஸ்திகமாகச் செய்தாலும், இரு கடகாமுக 
உதஸ்தங்களை எதிரெதிரே பிடித்தாலும் அவ்விரண்டிற் 
கும் கடகாவர்த்தமான ஹஸ்தம் எனப்பெயர் . 


விநியோகம் . 


மணிக்கட்டுகளில் ஸ்வஸ்திகமாகச் செய்தால் காத 
லர்கள் தாம்பூலம் தரிப்பதையும் , எதிரெதிரே பிடிப் 
பதால் புஷ்பங்களைக் கட்டுவதையும் , உண்மை பேசு 
வதையும் கடகாவர்த்தமான ஹஸ்தம் குறிக்கும் . 


3. THE 
स्कन्धकूपरयोर्मध्यमन्योन्यस्य यदा करौ । 
दधाते सर्पशिरसौ गजदन्तस्तदोदितः ॥ २०५ ॥ 
आकुञ्चत्कूपरौ स्कन्धदेशस्थौ सर्पशीर्षकौ । 
अन्योन्याभिमुखौ लक्ष्म गजइन्ते जगुः परे ॥ २०६ ॥ 
एष शैलशिलोत्पाटे गतागतयुतः करः ॥ २०७ ॥ 
विवाहस्थाननयने स्याद्वधूवरयोरयम् । 
स्तम्भग्रहेऽतिभारे च श्रीसोढलसुतोदितः ॥ २०८ ॥ 


9. GAJADANTA HASTA . 
( 205-208 ) When the hands assuming Sarpa . 
sira mudra ( Asamyuta Hasta No. 15 ) are held 

22 


166 


each mid -way between the other shoulder and 
elbow.joint, then it is called Gajadanta ( the 
olephants’ tusks ). According to other authorities , 
the hands assuming Sarpasiras are bent double 
at the elbow and are held each about its own 
shoulders, the Sarpas iras facing each other . 
Its uses : - ( 1 ) In heaving up masses of stone 

from hills , the hands are brought 

together and separated . 
( 2 ) It is also used to show a bride and 

bridegroom being led to the altar 
of marriage , to indicate the clasp 
ing to a pillar, or the bearing of 
a heavy burden . 

९ . गजदन्तहस्त 
खांद्यास खाले कोपरासवर दोनि सर्पशीर्ष हातांकडून 
दोनि हात धरिल्यां त्यास गजदंतहस्त मणून नांव ॥ 

आणि कोंपरें अखडऊन येकास येक मिळऊन दोनि 
खांद्यावर सर्पशीर्षहस्त येकास येक समोर धरिल्याही 

गजदंतहस्त मणून कित्तेक सांगताहेत । दोनिविधहीं 
करूंये मणून तात्पर्य ॥ 

विनियोग 
डोंगर उपडण्याचे ठायी , दगड उपडण्याचे ठायीही 
समोर नेऊन जवळि आणिजे ; नवरानवरीस मुहूर्ताचे समयीं 


167 


बोहल्याजवळि नेण्याचे ठायीं , खांबास भेटण्याचे ठायी, 
अधीक भाराचे ठायींही गजदंतहस्ताचा विनियोग जाणावा ।। 


9. கஜதந்த ஹஸ்தம் . 


தோள்களுக்கும் முழங்கைகளுக்கும் இடையே 
ஸர்ப்பசீர்ஷமாக 

இரு ஹஸ்தங்கள் இருக்குமாகில் 
அதற்கு கஜதந்த ஹஸ்தம் எனப்பெயர் . சிலர் 
முழங்கைகளை ஒடுக்கி ஒன்றோடொன்று சேர்த்து இரு 
தோள்களின் மேல் ஸர்ப்பசீர்ஷமாக எதிரெதிரே இருக்கு 
மாகில் அதற்கு கஜதந்த ஹஸ்தம் என்று பெயர் என் 
கின்றனர் . ஆகையால் இருவிதங்களிலும் கஜதந்த 
ஹஸ்தம் காட்டப்படலாம் என்பது புலனாகிறது . 


விநியோகம் . 


குன்றுகளிலிருந்து பெரும் பாறைகளைப் பெயர்த்து 
எடுப்பதைக்காட்ட கஜதந்த ஹஸ்தத்தை முன்னும் 
பின்னுமாய்க் கொண்டு போகவேண்டும் . மணமக்களை 
மணவரையினருகே அழைத்துச் 

செல்லுங்தையும் , 
தூணைக் கட்டிக்கொள்வதையும் , கனமான சுமையையும் 
கஜதந்த ஹஸ்தம் குறிக்கும் . 


{ 0 , அரிவா : | 
वक्षसोऽभिमुखौ सन्तौ शुकतुण्डावधोमुखौ । 
कृत्वा नीतावधो यत्र सोऽवाहित्थोऽभिधीयते । 
दौर्बल्यौत्सुक्यनिःश्वासगावकार्येष्वसौ भवेत् ॥ २० ९ ॥ 


168 


10. AVAHITTHA HASTA . 


. 


( 209 ) When the hands assume the mudra of 
Sukatunda ( Asamyuta Hasta No. 10) facing the 
chest, and then turned to face downward and 
brought down , then it is called Ayahittha 
Hasta ( hiding one s feelings. ) 
Its uses : -It is used to indicate physical weakness , 

longing, sighing and thinning of the 
body. 

१०. अवहित्थहस्त 
दोनि शुकतुंडहस्त आधी उरासमोर धरून अनंतर पालथे 
करून खाले नेल्यां त्यास अवहित्थ हस्त मणून नांव ॥ 

विनियोग 
अशक्तपणाचे ठायीं , संतोषाचे ठायीं, श्वासाचे ठायीं , 
शरीराचे बारीकपणाचे ठायींही अवहित्थ इस्ताचा 
विनियोग जाणावा ॥ 

10. AIDी msvgii. 
இரண்டு சுகதுண்ட ஹஸ்தங்களையும் முதலில் மார்பிற் 
கெதிர்முகமாகப்பிடித்து , பிறகு ஹஸ்தங்களைக் கவிழ்த்துக் 
கீழ் நோக்கிக் கொண்டுபோவோமாகில் அதற்கு அவ 
ஹித்த ஹஸ்தம் எனப்பெயர் . 


விநியோகம் . 


பலஹீனத்தையும் , சந்தோஷத்தையும் (ஆவலையும் ? ) 


169 


பெருமூச்சையும் சரீரத்தின் மெலிவையும் அவஹித்த 
ஹஸ்தம் குறிக்கும். 


११. निषधहस्तः । 
मुकुलस्य कपित्थेन वेष्टनानिषधो भवेत् ।। २१० ॥ 
शास्त्रार्थसम्यग्ग्रहणे स स्थानिष्पेषणे तथा । 
सम्यक्च स्थापिते तथ्यमिदमित्यपि भाषणे ॥ २१ ॥ 
प्रथमं गजदन्तं तु निषधं केचिदूचिरे । 
स शौर्यधैर्यगाम्भीर्यगर्वादिषु मतस्तथा ॥ २१२ ॥ 


11. NISADHA HASTA . 

. 


(( 210-212 ) When one hand holds the mudra 
of Mukula ( Asamyuta Hasta No. 21 ) and the 
other revolves round it holding the mudra of 
Kapittha , then it is called Nişadha Hasta . 


Its uses :-( 1 ) It is used to indicate the proper 

grasping of scientific truths , and 
to show the grinding of corn etc. 
It is also used to mean that some 
thing has been well placed or when 

saying, this is true . 
( 2 ) According to 

authorities 
Nishadha is the name given to the 
Gajadanta of the first type des 


some 


170 


cribed in ( 9 ) above ; and it is re 
commended for indicating heroista , 
courage , majesty or pride.. 


११. निषधहस्त 
कपित्थहस्तेकडून मुकुलहस्ताम गवशिल्यांत्यास निषधहस्त 


मणून नांव ॥ 


विनियोग 
शाखार्थ नीट समजण्याचे ठायीं, धान्यदळणेचे ठायीं 
नीट स्थापिले त्याचे ठायीं, हे खरे मणून बोलण्याचे ठायीही 
निषधहस्ताचा विनियोग बाणावा ।। 

कित्येकजन पहिल्या गजदंत हस्तामच निषधहम्त 
मगताहेत । याचा विनियोग - शौर्याचे ठायीं, धैर्याचे ठायीं , 
गांभीर्याचे ठायीं , गर्वाचे ठायीही जाणावा ॥ 


11. நிஷத ஹஸ்தம் . 


கபித்த ஹஸ்தத்தால் முகுன ஹஸ்தம் சுத்தப்பட்டால் 
அதற்கு ஷேத ஹஸ்தம் எனப்பெயர் . 


விநியோகம் .. 


சாஸ்திரங்களின் பொருளை சன்மூய்ப் புரிந்துகொள் 
வதையும் , தானியம் அரைப்பதையும் , கன்றாக ஒன்றை 
ஸ்தாபிப்பதையும் , இதுவே மெய் என்று சொல்லு 
வதையும் நிஷத ஹஸ்தம் குறிக்கும் . 


1 


சிலர் இருவகை கஜதந்த முத்திரைகளில் முதலில் 
சொல்லப்பட்ட கஜதந்த ஹஸ்தத்தையே நிஷத ஹஸ்தம் 
எனக்கூறி விநியோகத்தையும் கூறுகின்றனர் . 

கூறுகின்றனர் . அந்த 
விநியோகம் யாதெனில் : பராக்ரமத்தையும் , தைரியத் 
தையும் , தீரத்தையும் , மமதையையும் குறிக்கும் . 


{ . Hệ : | 
उपर्युपरि विन्यस्तो यत्रान्योन्यमधोमुखौ । 
ऊर्धाङ्गुष्ठौ पताकाख्यौ करौ स मकरः करः ॥ २१३ ॥ 
स नक्रमकरादीनां क्रव्यादद्वापिनामपि । 
सिंहादीनामभिनये नदीपूरस्य चेप्यते ॥ २१४ ॥ 


12. MAKARA - HASTA, 


over 


( 213-214 ) When the hands holding Pataka 
mudra ( Asamyuta Hasta No. 1 ) are held one 
the back of the other, the palms looking down 
ward , and the thumbs are held up , then it is called 
Makara Hasta . 


Its uses : -This is used to show a crocodile , and 

huge varieties of fish like Makara 
It is also used to denote monsters or 
carnivorous beasts, and also a river in 
full flow . 


१२. मकरहस्त 
दोनि पताकहस्ताचे आंगोठे उंचकरून एक पताकहस्त खाले 


172 


पालथा करून दुसरा हस्त त्यावर पालथा ठेविल्यां त्यास 
मकरहस्त मणून नांव ॥ 


विनियोग 
सुसरीच्या अभिनयाचे ठायी, मासोळीच्या अभिनयाचे 
ठांयीं, राक्षसांच्या अभिनयाचे ठायीं, वाधाच्या अभिनयाचे 
ठांयीं, सिंहादिकांच्या अभिनयाचे ठायीं, नदीप्रवाहाच्या 
अभिनयाचे ठायींही मकरहस्ताचा विनियोग जाणावा ॥ 


12 . 


மகர ஹஸ்தம் . 


AR 


பதாக ஹஸ்தங்களின் கட்டை விரல்களை 
உயர்த்தி ஒரு ஹஸ்தத்தைக் கீழே கவிழ்த்து மற்றோர் 
ஹஸ்தம் முதல் ஹஸ்தத்தின் மீது கவிழ்த்து வைக்கப் 
படுமானால் மகர ஹஸ்தம் எனப்பெயர் . 





விநியோகம் . 


மீன் , முதலை , ராக்ஷஸர்கள் , சிங்கம் , புலி இவை 
களின் அபிநயத்தையும் , ஓர் ஆற்றின் பிரவாஹத்தையும் 
மகர ஹஸ்தம் நன்கு விளக்கும் , 


१३. वर्धमानहस्तः । 
हंसपक्षौ स्वस्तिकत्वं प्राप्ता यदि पराङ्मुखौ ॥ २१५ । 
वर्धमानस्तदा हस्तः कवाटोद्घाटने भवेत् । 
विच्युतस्वस्तिकस्तद्वद्वक्षःस्थलविदारणे ॥ २१६ ॥ 


173 





सर्पशीर्षों हंसपक्षस्थानेऽस्मिन्नपर जगुः । 
अपरेऽभ्युपजग्मुस्तं खस्तिकेन विना कृतम् ॥ २१७ ।। 

13. VARDHAMANA HASTA . 
( 215-217 ) When both the hands holding the 
Hamsapaksa mudra ( Asamyuta Hasta No. 19 ) 
facing outward are held in Swastika posture, that 
is , about to cross each other, then it is called 
— Vardhamāna . 
Its uses : - ( 1 ) It is used when knocking at the 

door . 
(( 2 ) When the hands are separated 

from each other , then it is called 
‘ Vicyuta Swastika . It is used to 
show the tearing of the chest . 
According to 

authorities 
Sarpasiras ( Asamyuta Hasta No. 
15 ) is substituted for Hamsapaksa. 
for this purpose . Others again dis 
pense with the Swastika posture . 

१३. वर्धमानहस्त 
दोनि हंसपक्षहस्त परतऊन स्वस्तिक केलियां त्यास 
वर्धमानहस्त 

मणून 

विनियोग 
कवाड उघडण्याचे ठायी, स्वस्तिक मोकळे केल्यां ऊर 
भेदण्याचे ठायीही वर्धमानहस्ताचा विनियोग जाणावा ।। 

23 


some 


नांव ॥ 


174 


कित्तेक सर्पशीर्षहस्तेकडून स्वस्तिक करावें मणताहेत । 
कित्तेक स्वस्तिकाविना हंसपक्षास अंगीकार करिताहेत । 
ऐशे हे अभिनयाचे तेरा संयुतहस्त । 


13. வர்த்தமான ஹஸ்தம் . 
ஹம்ஸபக்ஷ ஹஸ்தங்கள் இரண்டையும் வெளிப்புறம் 
பார்க்கும்படி வைத்துக்கொண்டு ஸ்வஸ்திகமாகச் செய் 
தால் அதற்கு வர்த்தமான ஹஸ்தம் என்று பெயர் . 


விநியோகம் . 


கதவைத் திறப்பதையும் , ஸ்வஸ்திகம் பிரிக்கப் 
பட்டால் மார்பைப்பிளப்பதையும் வர்த்தமான ஹஸ்தம் 
விளக்குகின் றது . 

சிலர் ஸர்ப்ப சீர்ஷ ஹஸ்தத்தைக் கொண்டு ஸ்வஸ் 
திகம் செய்யப்பட வேண்டுமென்கிறார்கள் . சிலர் ஸ்வஸ் 
திகமில்லாத ஹம்ஸபக்ஷ ஹஸ்தத்தை ஒப்புக்கொள்ளு 
கின்றனர் . 


175 


मतान्तररीत्या संयुतहस्ताः 

१. कर्तरीस्वस्तिकहस्तः । 
कर्तरीखस्तिकाकारः कतरीस्वस्तिको भवेत् । 
शाखासु चादिशिखरे वृक्षेषु च नियुज्यते ॥ २१८ ॥ 


SAMYUTA HASTAS ACCORDING TO 

OTHER AUTHORITIES . 


1. KARTARI SWASTIKA HASTA . 


( 218 ) When a Swastika is made by placing 
two Kartarī-mukha hands (Asamyuta Hasta No. 4 ) 
one over the other , at the wrist , then it is called 
Kartari Swastika . 


It is used to denote trees , their branches and 
hill tops . 

मतान्तररीत्या संयुतहस्त 

१. कर्तरीखस्तिकहस्त 
दोन्हीं कतरीहस्त मणगटाचे ठाई स्वस्तिकाकार केल्यां 
कर्तरीखस्तिकहस्त म्हणावा . वृक्ष, डोंगरांचे शिखर, वृक्षांचे 
फांटे विषई याचा उपयोग जाणावा . 

வேறு ஸம்யுத ஹஸ்தங்கள் . 
1. கர்த்தரீ ஸ்வஸ்திக ஹஸ்தம் . 
கர்த்தரீமுகமாகவுள்ள இரு ஹஸ்தங்கள் மணிக் 


176 


கட்டில் ஸ்வஸ் திகாகாரமாகச் செய்யபப்டுமாயின் கர்த்தர் 
ஸ்வஸ்திக ஹஸ்தமாகும் . 

விநியோகம் . 


மரங்களையும் , மரக்கிளைகளையும் , குன்றின் சிகரத் 
தையும் குறிக்க இந்த ஹஸ்தத்தை உபயோகிக்கவேண்டும் . 


२. स्वस्तिकहस्तः । 
त्रिपताको प्रकोष्ठस्थौ यदेतौ स्वस्तिको मतः । 
भयहारे विनीतस्य नर्तने स्वस्तिको भवेत् ॥ २१ ९ ॥ 


2. SWASTIKA HASTA. 

. 


( 219 ) When the hands holding Tripatāka 
(Asamyuta Hasta No. 2 ) are crossed at the wrist, 
then it is called Swastika Hasta . 
Its uses :-( 1 ) It is used to indicate reverential 

awe of a submissive person . 

२. स्वस्तिकहस्त 
दोन्ही त्रिपताकहस्त मणगटाचे ठाई स्वस्तिकाकार 
धरिल्यां त्यास स्वस्तिकहस्त म्हणावा . 

विनियोग 


विनय ऐश्या मनुष्यास भक्तीच्या योगाने संभवणारे 
भयाचे ठाई याचा उपयोग करावा . 


177 


2. ஸ்வஸ்திக ஹஸ்தம் . 


த்ரிபதாகமாயுள்ள இரு கைகளையும் மணிக்கட்டில் 
ஸ்வஸ் நிகமாகச் செய்யப்பட்டால் ஸ்வஸ்திக ஹஸ்தம் 
எனப்படும் . 


விநியோகம் . 


விகயம் மிகுந்த ஒருவருக்கு பக்தியினால் ஏற்படும் 
பயத்தைக் குறிக்க இந்த ஹஸ்தத்தை உபயோகிக்க 
வேண்டும் . 


३. पताकस्वस्तिकम् । 
पताको मणिबंधस्थौ तिरश्चीनतलौ यदि । 
ऊर्ध्वाधोमुखविन्यासात्पताकस्वस्तिको मतः ॥ २२० ॥ 
अर्गलायां हस्तचारे नकार्थे तरुघर्षणे । 
पताकस्वस्तिकस्सोऽयमशोके च प्रकीर्तितः ॥ २२१ ।। 


3. PATAKA SWASTIKA HASTA . 


( 220-221 ) When the hands holding Pataka 
mudra (Asamyuta Hasta No. 1 ) with the palms 
looking up and down respectively , cross each other 
or are about to cross each other at the wrist, then 
it is called Pataka Swastika . 


Its uses : - It is used in indicating a latch - bar , in 

the graceful waving of hands, in indi 


178 


cating à crocodile , and to show the 
rubbing of trees against one another. 


३. पताकस्वस्तिकहस्त 
दोन्ही पताकहस्तांपैकी एक उताणा दुसरें अधोमुख 
असून मणगटाचे ठाई आडवे धरिल्यां पताकस्वस्तिक 
हस्त म्हणावा . 

विनियोग 


दाराचेकडी, ललितपणाने हात हलविणे, सुसरीचे ठाई , 
वृक्षास वृक्ष घांसणे या ठाई या हस्ताचा उपयोग करावा . 


3. பதாக ஸ்வஸ்திக ஹஸ்தம் 


பதாக முத்திரையிலுள்ள இரு கைகள் ஒன்று மேல் 
கோக்கியும் மற்றொன்று கீழ்நோக்கியுமிருக்க மணிக்கட்டு 
களில் குறுக்காக இருக்குமாகில் பதாக ஸ்வஸ்திக ஹஸ்த 
மெனப்படும் . 


விநியோகம் . 


தாழ்ப்பாளையும் , கைகளை அழகாக வீசுவதையும் 
முதலையையும் , மரத்தோடு மரம் உராய்வதையும் குறிக்க 
இந்த ஹஸ்தத்தை உபயோகிக்க வேண்டும் . 


179 


४. कलशहस्तः । 
अन्योन्याभिमुखौ चार्धचन्द्रौ कलशसंज्ञकः । 
पूजारीनटने पूर्णवस्तुनिर्देशभावने । 
जलावगाहे मग्ने च युज्यते कलशः करः ॥ २२२ ॥ 


4. KALASA HASTA . 


( 222 ) When the hands in Ardhacandra 
( Asamyuta Hasta No. 3 ) are brought together 
facing each other , then it is called Kalas a 
Hasta ( a pot ). 
Its uses : 

It is used in Karaka dance ( that is 
dance with a pot on the head ), in shor 
ing fullness of anything , to show the 
immersing in water for a bath , and to 
indicate any sunken object . 


४. कलशहस्त 
अर्धचन्द्रहस्त दोन्ही एकासमोर एक जवळ नेल्यां त्वास 


कलशहस्त म्हणावा 


विनियोग 
माथेवर एक कलश घेवून नाचगेचे ठाई , भरपूराचे ठाई , 
पाण्यात बुडण्याचे ठाई , बुडलेल्या पदार्थाचे ठाई या 
हस्ताचा उपयोग जाणावा . 


180 


4 . கலச ஹஸ்தம் . 
அர்த்த சந்த்ர முத்திரையிலுள்ள இரு கைகளை 
ஒன்றிற்கெதிரில் மற்றொன்றாக அருகே கொண்டுவந்தால் 
அதற்குக் கலச ஹஸ்தமென்று பெயர் . 


விநியோகம் . 


தலையில் வைத்த பானையுடன் ஆடும் கரகம் எனும் 
பூசாரி கடனத்திலும் , நிறைந்துள்ளதைக் குறிப்பிடுகை 
யிலும் , ஸ்நானம் செய்கையில் நீரில் மூழ்குவதையும் , நீரில் 
மூழ்கிய பொருள்களைக் குறிப்பிடுகையிலும் இந்த ஹஸ் 
தத்தை உபயோகிக்கவேண்டும் . 


4. FERRE : | 
विपताकौ तु यौ हस्तौ ललाट हृदयस्थितौ । 
अन्योन्याभिमुखौ प्राज्ञैस्तिलकाख्यस्समीरितः ॥ २२३ ।। 
देवपुष्पांजलौ गन्धकासारितिलकेऽपि च । 
तिलकाभिधहस्तोऽयं युज्यते योगवेदिभिः ॥ २२४ ॥ 

5. TILAKA HASTA . 

TILA 
(( 223-224 ) When the hands holding Tripa 
taka mudra ( Asamyuta Hasta No. 2 ) are placed 
so as to touch the forehead and the heart res 
pectively , then it is called Tilaka Hasta. 
Its uses : --It is employed in the act of making a 

flower -offering to deities , in putting on 


181 


sandalpaste-marks on the forehead 
and the chest . 

५. तिलकहस्त 
त्रिपताक ऐशे दोन्ही हातांमाजी एक कपाळासी आणि 
दुसरें उरासी जवळ धरिल्यां तिलकहस्त म्हणावा . 

विनियोग 
पुष्प वाहणेचे ठाई , कपाळी तसेंच उरावरी गंधादिकांचा 
तिलक लावण्याचे ठाई या हस्ताचा उपयोग जाणावा. 


5. திலக ஹஸ்தம் . 
த்ரிபதாகமான இரு ஹஸ்தங்களில் ஒன்றை நெற்றி 
யினருகிலும் மற்றொன்றை மார்பினருகிலும் பிடித்தால் 
திலக ஹஸ்தம் எனப்படும் . 


விநியோகம் . 


கடவுளுக்கு புஷ்பங்களை அர்ச்சிக்கையிலும் , நெற்றி 
யிலும் மார்பிலும் சந்தனம் முதலியவற்றால் திலகமிடுகை 
விலும் இந்த ஹஸ்தத்தை உபயோகிக்க வேண்டும் . 


६. वैष्णवहस्तः । 
श्लिष्टांगुष्ठौ पताको चेत्करौ वैष्णवनामकः । 
समूहे दम्पतीभावे चक्रवाकाख्ययोरपि । 
संघर्षे युज्यते सोऽयं वैष्णवाभिधहस्तकः ॥ २२५ ।। 


24 


182 


6. VAISNAVA HASTA . 
(( 225 ) When the hands holding Patāka 
( Asamyuta Hasta No. 1 ) are locked together at 
the thumb , then it is called Vaisnava Hasta . 
Its uses : - It is used to indicate a crowd , a pair in 

wedlock , a pair of birds called cakra 
vāka ( noted for their inseparable love ) 
and rubbing of anything ( like sandal 
wood) . 

). 

६. वैष्णवहस्त 
पताक हस्त दोन्ही अंगोठ्याने अडकवून राहिल्यां वैष्णव 
हस्त म्हणावा . 

विनियोग 
जनसमूहाचेठाई, विवाहित वधूवरांचे ठाई, चक्रवाक पक्षीचे 
ठाई, धांसणे अथवा वाटणेचे ठाई या हस्ताचा उपयोग करावा . 

6. வைஷ்ணவ ஹஸ்தம் : 
பதாக முத்திரையிலுள்ள இரு ஹஸ்தங்களும் 

டை விரல்களில் பிணைக்கப்படுமாகில் வைஷ்ணவ 
ஹஸ்தம் எனப்படும் . 


கட்டை 


விநியோகம் . 
ஜன சமூகத்தையும் , விவாகமாகும் வதூவரர்களையும் , 
சக்ரவாகமெனும் பக்ஷிகளையும் , உரைத்தல் அல்லது 
அரைத்தல் ஆகியவற்றையும் குறிக்க இந்த ஹஸ்தத்தை 
உபயோகிக்கவேண்டும் . 


183 


॥ नृत्तहस्ताः ॥ 


१. चतुरस्त्रहस्तः । 
पुरोमुखौ समस्कन्धकूपरौ खटकामुखौ ॥ २२६ ॥ 
स्थितौ वक्षःपुरोदेशे वक्षसोऽष्टाछुलान्तरे ॥ 
चतुरस्राविति प्रोक्तौ स्रगाद्याकर्षणे करौ ॥ २२७ ॥ 


NRTTA HASTAS . 


1 . 


CATURASRA HASTA . 


( 226-227 ) When both the hands in Kataka 
mukha ( Asamyuta Hasta No. 9 ) posture face each 
other , and are held about the level of the chest and 
eight angulas ( 6 inches) from it , and in such a way 
that the elbow is in a level with the shoulders, then 
it is called Caturasra Hasta . It may be used 
for indicating garlands being drawn out . 


नृत्तहस्त 
आतां नाट्याच्या तीस अभिनयहस्तांस लक्षण विनियोग 
ही सांगताहेत ॥ 

१.चतुरस्त्रहस्त 
उरासमोर आठा बोटाच्या वित्यासाने दोनि 

1. The Nịtta Hastas ( poses in pure dance) are 
primarily intended not for abhinaya but only for 
grace in Nartana ( pure dance ) . But their use is 
also extended for abhinaya by masters of the art . 


184 


कटकामुख हस्त खांद्याच्या सुमारीने कोपरे उंच करून 
समोरसमोर धरिल्यां त्यास चतुरस्रहस्त मणून नांव ।। 

विनियोग 
फुलाचे हारादिक ओहडण्याचे ठायीं चतुरस्रहस्ताचा 
विनियोग जाणावा ॥ 


நர்த்தன ஹஸ்தங்கள் 


1. சதுரஸ்ர ஹஸ்தம் . 
மார்பிற்கெதிரில் ஒன்றுக்கொன்று எட்டு விரல் 
களின் தூரத்தில் இருக்குமாறு கடகாமுக ஹஸ்தங்கள் 
இரண்டும் , முழங்கைகளை உயர்த்தியும் , தோள்களுக்குச் 
சமமாகவும் ஒன்றுக்கொன்று எதிராகவும் இருக்குமாகில் 
சதுரஸ்ர ஹஸ்தம் என்று பெயர் . 


விநியோகம் . 


மலர்மாலைகளை இழுக்கையில் சதுரஸ்ர ஹஸ்தத்தை 
விநியோகிக்கவேண்டும் . 


२. उवृत्तहस्तः । 
चतुरस्रीकृत्य पाण्योः कृतयोहंसपक्षयोः । 
उत्तानोऽधो बजत्येको वक्षोऽन्यो यात्यधोमुखः ॥ २२८ ।। 
यदा स्यातां तदोवृत्तौ तालवृन्तनिरूपणे । 
तावेव तालवृन्ताख्याववदन्नृत्तकोविदाः ॥ २२ ९ ॥ 


185 


प्राङ्मुखौ इंसपक्षाख्यौ व्यावृत्तपरिवर्तितौ । 
जयशब्दे प्रयोक्तव्यावुद्वृत्तौ मेनिरे परे ॥ २३० ॥ 


2 


2. UDVRTTA HASTA . 
( 228-230) When both the hands assume 
the chaturasra posture with Hamsapakşa (Asam 
yuta Hasta No. 19 ) in both the hands , and then 
one of them is lowered with palm upward , and 
the other is placed facing downward near the 
chest , then it is called Udvịtta . It is also called 
Talavrnta Hasta . 


Its uses : -It is used for indicating a fan of palm 

leaf . According to some authorities , 
Hamsapaksa hands facing one - self 
are waved in a winding manner by 

Vyavrtta and Parivatta for greeting 
a person with acclamation . Udvrtta 
Hasta. is also used , according to some 
others, for such acclamation . 


२. उद्वृत्तहस्त 
आधी चतुरस्रहस्त करून सर्वच केल्या हंसपक्षहस्ता 
पैकी येक उताणा खाले नेऊन दुसराहस्त पालथाकरून 
उराजवळि नेल्यां त्यास उद्वृत्तहस्त मणून नांव . 

विनियोग 
यास विजण्याच्या अभिनयाचे ठायी विनियोग ।। 


186 


त्या उद्धृत्तहस्तासच ताळबंतहस्त मणून कित्तके 
सांगताहेत . त्यापक्षी समोर धरिले हंसपक्ष हस्त परतवून 
कानड केल्यां जय शब्दाचे ठायीं बिनियोग ॥ 

कित्तेक उत्तहस्तास जय शब्दाचे ठायीं विनियोग 
என 

உத்வ்ருத்த ஹஸ்தம் . 


2 . 


முதலில் ஹம்ஸபக்ஷ முத்திரைகளுடன் சதுரஸ்ர 
ஹஸ்தத்தைச் செய்யவும் . பிறகு ஓர் ஹஸ்தத்தை மல் 
லாத்திக் கீழே கொண்டுசென்று மற்றொன்றைக் கவிழ்த்து 
மார்பினருகே கொண்டுபோனால் அதற்கு உத்வ்ருத்த 
ஹஸ்தம் என்று பெயர் . 


விநியோகம் . 


விசிறியை அபிநயிக்க உக்வருத்த ஹஸ்தம் உபயோ 
கிக்கப்படும் . 

உத்வருத்த ஹஸ்தத்தைச் சிலர் தாளவ்ருந்த ஹஸ் 
தம் என்கின்றனர் . எதிரில் இருக்கும் ஹம்ஸபக்ஷ ஹஸ் 
தத்தைத் திருப்பிப் பக்கமுறச் செய்தால் தாளவ்ருந்த ஹஸ் 
தம் வெற்றியைக் குறிக்கும் . சிலர் வெற்றியை அபிநயிக்க 
உத்வருத்த ஹஸ்தம் இருக்க வேண்டுமென்கிறார்கள் . 


3. TREETRI 
भूत्वोवृत्तौ स्थितौ व्यस्रो हंसपक्षौ स्वपार्श्वयोः । 
जातो मिथः संमुखस्थतलौ तलमुखी मतौ । 
बुधैरभिदधाते ती मधुरे मर्दलध्वनौ ॥ २३१ ।। 


187 


3. TALAMUKHA HA.STA . 


( 231 ) When the hands first assume the pose 
of Udvrtta ( Nrtta Hasta No. 2 ) and are then 
lovered to the level of the sides so as to face each 
other at an angle, then it is called Talamukha , 
Its uses : -It is used in abhinaya to indicate the 

Sweet sound of Mrdanga .. 


. 


३. तलमुखहस्त 
आधी उबृत्त हस्त करून कोनी धरिले ऐशे हंसपक्षहस्त 
बाजूस येकास येक तळहात समोर केल्या त्यास 

तलमुख 
हस्त मणून नांव ।। 


विनियोग 
मृदंग वाजवण्याचे ठायीं याचा विनियोग जाणावा ॥ 


3. தலமுக ஹஸ்தம் . 
முதலில் உத்வ்ருத்த ஹஸ்தம் செய்து ஓர் மூலையை 
நோக்கிப் பிடிக்கப்பட்ட ஹம்ஸபக்ஷ ஹஸ்தத்தை உள்ளங் 
கைகள் உள் நோக்கி இருக்குமாறு பக்கத்தில் வைக்கப் 
பட்டால் அதற்கு 

தலமுக ஹஸ்தம் என்று பெயர் . 


. 


விநியோகம் 


ம்ருதங்கம் வாசிப்பதை அபிநயிக்கத்தலமுக ஹஸ்தம் 
விநியோகிக்கப்படவேண்டும் . 


188 


8. சக்க : | 
अश्लिष्टहंसपक्षाभ्यां स्वस्तिकः स्वस्तिको करौ ॥ २३२ ॥ 


4. SWASTIKA HASTA .. 


( 232 ) When the hands holding the Hamsa 
paksa ( Asanyuta Hasta No. 19 ) pose are placed 
so as to form a Swastika ( a square ) but without 
the hands touching each other, then it is called 
Swastika Hasta . 


४. स्वस्तिकहस्त 
दोनि हंसपक्षहस्त मिळऊन स्वस्तिकहस्त केल्या स्वस्तिक 
ரா 

विनियोग 


स्वस्तिकाचे ठायीं विनियोग ।। 

4. ஸ்வஸ்திக ஹஸ்தம் . 


ஹம்ஸபக்ஷ ஹஸ்தங்கள் இரண்டையும் சேர்த்து 
ஸ்வஸ்திகமாகச் செய்தால் அதற்கு ஸ்வஸ்திக ஹஸ்தம் 
என்று பெயர் . 


விநியோகம். 


ஸ்வஸ் திகாகாரத்தை அபிநயிக்க ஹஸ்தம் ஸ்வஸ்திக 
மாயிருக்கவேண்டும் . 


189 


५. विप्रकीर्णहस्तः । 
विप्रकीर्णौ तु तावेव सहसा स्वस्तिके च्युते । 
नीचाग्रावुन्नतायौ वा कुचाभ्यां पुरतः स्थितौ । 
पराङ्मुखौ हंसपक्षौ विप्रकीर्णो जगुः परे ॥ २३३ ॥ 


5. VIPRAKĪRŅA HASTA . 
(( 233 ) When the hands in Swastika posture 
( Samyuta Hasta No. 4 ) are quickly separated and 
held with the tips of fingers pointing upward or 
downward in front of the breast , then it is 
called Viprakīrṇa Hasta . Others hold that 
Hamsapaksa mudras ( Asamyuta Hasta No. 19 ) 
when they face outward are called Viprakīrṇa . 

५. विप्रकीर्णहस्त 
तेच हस्त ( तेच स्वस्तिकहस्त ) येकायेकी मोकळे करून 
हताचे अग्रभाग वर करूनहो, खाले करूनहो स्तनापुढे 
धरिल्या त्यास विप्रकीर्णहस्त मणून नांव ।। 

दोनि हंसपक्ष हस्त समोर धरिल्यां विप्रकीर्णहस्त मणून 
कित्तेकांचे मत ॥ 


5. விப்ரகீர்ண ஹஸ்தம் . 
ஸ்வஸ்திக ஹஸ்தத்தைச் சரேலென்று பிரித்து 
கையின் நுனிபாகம் மேல்நோக்கவாவது கீழ்நோக்கவாவது 
செய்து , ஸ்தனங்களுக்கு முன் பிடிக்கப்படுமானால் அதற்கு 


25 


190 


விப்ரகீர்ண ஹஸ்தம் என்று பெயர் . ஹம்ஸபவு 
ஹஸ் தல்கள் இரண்டும் முன்னால் பிடிக்கப்பட்டால் விப்பு 
சீர்ணஹஸ்தம் என்று சிலர் அபிப்பிராயப்படுகின் றனர் . 


६. अरालखटकामुखहस्तः । 
पताकखस्तिकं कृत्वा व्यावृत्तपरिवर्तने । 
ऊर्धास्या पद्मकोशौ च व्यावृत्तपरिवर्तने ! २३४ ।। 
क्रमात्कृत्वा यत्र वाममुत्तानारालमाचरेत् । 
खटकामुखमन्यं वाऽधोमुखं चतुरस्रतः ॥ २३५ ।। 
स्वस्तिकेनाथवा यद्वा कृत्वाऽरालौ करौ कृतौ । 
खटकामुखसंज्ञौ तावरालखटकामुखौ ॥ २३६ ॥ 
वणिजां सचिवादीनां वितऽसौ प्रयुज्यते । 
अन्ये त्वाहुरुरोग्रस्थः प्राङ्मुखः खटकामुखः ॥ २३७ ॥ 
अरालः प्रोन्नतापोऽन्यस्तिर्यगीपत्प्रसारितः । 
पार्श्वव्यत्ययतो यद्वा स्वपाधै चेत्करौ स्थितौ । 
तलान्तरौ तदा स्यातामरालखटकामुखौ ॥ २३८ ॥ 


6. A.RALAKHATAKAMUKHA HASTA . 

( 234-238 ) First assume the Swastika ( Sam 
yuta Hasta No. 4 ) ( square pose ) with Patāka 
mudras , ( Asamyuta Hasta No. I) and spin the 
hands outward and inward, the little finger going 
out first ; then hold the Padmakosa ? mudra 


191 


( Asamyuta Hasta No. 12 ) in both the hands well 
raised and spin the hands outward and inward . 
Then assume ‘ Arāla ( Asamyuta Hasta No. 5 ) 
with the palm looking upward in the left hand , 
and in the other Khatakāmukha (Asamyuta 
Hasta No. 9 ) with the palm looking downward , 
so as to form a square ; or have Arāla , in both 
hands or 

Khatakāmukha in both the hands . 
Then this combination of poses is called Arāla 
khatakāmukha . Its use in abhinaya is in dis 
cussions among merchants or courtiers . 


According to other authorities , Aralakhataka 
mukha is formed when one of the hands assumes 
the Arala posture with the tips raised and ex . 
tended a little obliquely , and the other assumes 

Khatakāmukha with the palm facing one- self at 
the level of the chest . An alternative pose is also 
prescribed in which the two hands are placed each 
at the other side or both in one of the sides , with 
the palms separated from one another by one span . 


६. अरालकटकामुख हस्त 


पताकहस्तेकडून स्वस्तिक करून आंत बाहेर नेऊन, 
अनंतर दोन पद्मकोश हस्त उभे करून आत बाहेर नेऊन, 
अनंतर डावा अराळहस्त उताणा धरून , उजवा कटकामुखहस्त 
चौकशुद्ध पालथा धरून , अनंतर स्वस्तिकेंकडूनही अथवा 
अणीक काही जिनसानेहो दोनि अराळहस्त करून सर्वच 


192 


दोनि कटकामुखहस्त केल्या त्यास अराळकटकामुखहस्त 


मणून नांव ॥ 


विनियोग 
व्याज्यवाले, दुकानदारांच्या तजवीजेचे ठायीं याचा 

ரா 
अणीक उरापुढे कटकामुखहस्त समोर धरून , दुसरा 
अराळहस्त धरून त्याचा अग्रभाग उंच करून, थोडें वांकडा 
परतऊन, हे दोनि हस्तही बगलेस थोडे सरकूनहो बगल्याच्या 
सुमारीनेंहों धरून , वेघळ्या ताळास अनुसरल्यां, तेहीं 
अराळकटकामुखहस्त मणून कित्तेकांचे मत ॥ 


6. அராளகடகாமுக ஹஸ்தம் . 
பதாகஹஸ்தத்தை ஸ்வஸ்திகமாகச்செய்து உள்ளும் 
வெளியுமாகக் கொண்டுபோய்ப் பிறகு இரு பத்மகோச 
ஹஸ்தங்களை நிறுத்தி அவற்றையும் உள்ளும் வெளி.பு 
மாகக்கொண்டு போய் பிறகு இடது அராள ஹஸ்தத்தை 
மல்லாத்தி வலது கடகாமுக ஹஸ்தத்தைச் சதுரமாகச் 
கவிழ்த்துப் பிறகு அதை ஸ்வஸ்திகமாகவாவது வேறு 
விதமாகவாவது செய்து இரு அராள ஹஸ்தங்களாகச் 
செய்து திடீரென அவற்றை கடகான 

முக ஹஸ்தங்களாக 
மாற்றினால் அதற்கு அராள கடகாமுக ஹஸ்தம் 
என்று பெயர் . 


விநியோகம் . 


வட்டி வாங்கும் லேவாதேவிக்காரர்கள் விஷயத்தில் 


193 


அபிநயிக்க அராள கடகாமுக ஹஸ்தத்தை விநியோகிக்க 
வேண்டும் . 

சிலர் , மார்பின் முன் ஓர் ஹஸ்தத்தைக் கடகாமுக 
மாகவும் , மற்றொன்றை அராளமாகவும் பிடித்து அராள 
ஹஸ்தத்தின் நுனியை உயர்த்தி சிறிது வளைத்துத் 
திருப்பி இரு ஹஸ்தங்களையும் ஒருசாண் இடைவெளி 
யிருக்கும்படி விலாவிலிருந்து சிறிது தூரத்திலோ அல் 
லது விலாவிற்குச் சமமாகவோ பிடித்தால் அராளகடகர 
முக ஹஸ்தம் என்று கூறுகின்றனர் . 


9. அ RTTTET : | 
भुजाप्रयोः कूर्परयोरंसयोः सविलासयोः । 
सतोः पताको व्यावृत्ति विधाय भवतो द्रुतम् ॥ २३ ९ ॥ 
अधस्तलौ चेदाविद्धवक्त्रौ हस्तौ तदोदितौ । 
विक्षेपवलने प्राहुः प्रयोगं कृतिनस्तयोः ॥ २४० ॥ 


7. AVIDDHAVAKTRA HASTA . 


(( 239-240) When the shoulders , elbows and 
the fore - arms are moved gracefully with Pataka 
( Asamyuta Hasta No. 1 ) mudra and then quickly 
brought to a fixed pose with the palm facing 
downward after & Vyavrtta ( spinning motion out 
Ward , the little finger going out -first ), then it is 
called Aviddhavaktra Hasta. 
Its uses : - Its use in abhinaya is in shaky or zig 
zag movements . 

. 


1941 


७. आविद्धवक्त्रहस्त 
दोनि भुजाचे ठायीं , दोनि कोंपरांचे ठायीं , विलासाशी 
सहित ऐश्या दोनि खांद्यांचे ठायी ठेविले ऐशे दोनि 
पताकहस्त आंत नेऊन जलदीने तळहात खाले केल्या, त्यास 
आविद्धवक्त्रहस्त मणून नांव ॥ 

विनियोग 
भयाने कांपत वांकडे चालण्याचे ठायीं आविद्धवक्त्रहस्ता 
चा विनियोग जाणावा ॥ 


7. ஆவித்தவக்த்ர ஹஸ்தம் . 
இரு புஜங்களின்மீதும் , 

இரு முழங்கைகளின் 
மீதும் , விலாஸயுக்தமான இரு 

தோள்களின்மீதும் 
வைக்கப்பட்ட இரு பதாக ஹஸ்தங்களை உள்ளிழுத்து 
சரேலென்று உள்ளங்கையைக் கீழ் நோக்கச்செய்தால் 
அதற்கு ஆவித்த வக்த்ர ஹஸ்தம் என்று பெயர் . 


விநியோகம் . 


பயத்தால் நடுங்கித் தடுமாறிச்செல்லுகையில் ஆவித்த 
வக்த்ர ஹஸ்தம் விதியோகிக்கப்படவேண்டும் . 


1. TUEST : | 
मध्यमासंगताङ्गुष्ठौ चतुरस्रप्रदेशगौ । 
सर्पशीर्षों क्रमात्तिर्यप्रसरन्तौ प्रदेशिनीम् ॥ २४१ ॥ 


195 


बहिः प्रसारितां धत्तो यदा सूचीमुखौ तदा ॥ २४२ ॥ 
पताको प्रथम कार्यों व्यावृत्तपरिवर्तितौ । 
भ्रान्त्वा प्रसारणं चात्र विशेष केचिचिरे ॥ २४३ ॥ 
मध्यप्रसारिताङ्गुष्ठौ सर्पशीर्षाकृती करौ । 
रेचितस्वस्तिको केचिदचुः सूच्यासलक्षणम् ॥ २४४ ॥ 


8. SŪCĪMUKHA HASTA . 


( 241-244 ) If both the hands assume Sarpa 
s iras ( Asamyuta Hasta No. 15 ) with the thumb 
and the middle finger joined together and the first 
finger stretched out at the level of Caturasra 
( that is of the shoulders ) , and then each hand 
spreads out and travels towards the side by 
spinning movements , then it is called Sūcīmukha 
Hasta . 


Some authorities hold that the Hasta is formed 
when both the hands first assume Pataka 
mudra , and then , after a winding motion by way 
of " Vyāvịtta Parivịtta ( outward and inward 
spinning movements ) travel out to the side. 


Others again hold that in the Sarpasiras , 
the thumb should be stretched out and then the 
hand travel out and assume the Recita Swastika 
i . e . the square pose with the hands in a cutting 
posture . 


196 


८. सूचीमुखहस्त 
दोनि सर्पशीर्षहस्तांच्या मधल्या बोटांशी आंगोठे मिळवून 
चौकशुद्धीने धरून, अनंतर अडवें नेते वेळेस दोनि आंगोट्या 
जवळचे बोटें बाहेर दूर केल्यां त्यास सूचीमुखहस्त मणून 


II 


आणिक आधी दोनि पताकहस्त करून आंत बाहेर नेऊन 
फिरून पसरिल्यां सूचीहस्त मणून कित्तेकानी सांगीतिलें ॥ 

आणि सर्पशीर्षहस्तांचे आंगोठे मध्ये पसरून स्वस्तिक 
केल्यां , सूचीमुखहस्त मणून कित्तेकांचे मत ॥ . 


8 


ஸுசீமுக ஹஸ்தம் . 


இரு ஸர்ப்பசீர்ஷ ஹஸ் தங்களின் கட்டைவிரல் , நடு 
விரல் இவை இரண்டின் நுனிகளைச் சேர்த்து சதுரமாகப் 
பிடித்துப் பிறகு அதனைக் குறுக்காகக்கொண்டு செல்லு 
கையில் ஆள்காட்டி விரலை வெளியே விலக்குவதற்கு 
ஸுசீமுக ஹஸ்தம் என்று பெயர் . சிலர் முதலில் 
இரு பதாக ஹஸ்தங்களைச் செய்து அவற்றை உள்ளும் 
வெளியுமாகக் கொண்டு சென்று பிறகு மறுபடியும் 
விரித்தால் அதுவே ஸுசீமுக ஹஸ்தம் என்று சொல்லு 
கிறார்கள் . சிலர் ஸர்ப்பசீர்ஷ ஹஸ்தங்களின் கட்டை 
விரல்களை நடுவே பரப்பி ஸ்வஸ்திகமாகச் செய்தால் 
அதுவே ஸுசீமுக ஹஸ்தம் என்று சொல்லுகிறார்கள் . 


197 


९ . रेचितहस्तः । 
प्रसारितोचानतलावुच्येते रेचितौ करौ । 
अथवा रेचितौ प्रोक्तौ हंसपक्षौ द्रुतभ्रमौ ॥ २४५ ॥ 
यद्वा रेचितयोर्लक्ष्यलक्षणे मिलिते इमे । 
प्रयोज्यौ तौ नृसिंहस्य दैत्यवक्षोविदारणे ।। २४६ ॥ 

9. RĒCITA HASTA . 
( 245-246 ) When the hands are spread out 
with the palm looking upward, then it is called 

Rēcita Hasta . There is another form of Rēcita 
in which the hands assume — Hamsapaksa 
( Asamyuta Hasta No. 19 ) and turn from side 
to side very quickly. Sometimes a combination 
of these two features is called a Rēcita Hasta . 
This is employed when showing the tearing by 
Nrsimha of the Raksasa s chest . 

९ . रेचितहस्त 
दोनि हात उताणे पसरिल्यां त्यास रेचितहस्त 


, 


मणून नांव . 


आणि दोनि हंसपक्षहस्त जलदीने फिरविल्यां त्यासही 
रेचितहस्त मणून नांव. 

आणि दोनि हस्त आधी उताणे पसरून अनंतर दोनि 
हंसपक्षहस्त करून जलदीनेही फिरविल्यां तो एक रेचित 


26 


198 


विनियोग 


या तिसऱ्या रेचितहस्तासमात्र नृसिंहाने हिरण्यकश्यप 
दैत्याचे पोट फाडिलें त्या अभिनयाचे ठायीं विनियोग । 


तीनि रेचितहस्तांपैकी एकासमात्र विनियोग सांगीति 
ल्यावरून बाकी दोनि रेचितहस्त केवळ नाट्यासच उपयोगी 


मणून जाणावें ॥ 


9. ரேசித ஹஸ்தம் . 


இரு கரங்களையும் மேல் கோக்கச்செய்து விரிப்ப 
தற்கு ரேசித ஹஸ்தம் என்று பெயர் . சிலர் ஹம்ஸ 
பக்ஷங்களை துரிதமாகச்சுற்றினால் அதுவே ரேசித 
ஹஸ்தம் என்கிறார்கள் . இருகரங்களையும் முதலில் 
மேல் கோக்கச்செய்து விரித்துப் பிறகு இரண்டையும் 
ஹம்ஸபக்ஷமாக்கி வேகமாகச்சுற்றினால் அதுவும் ஓர்வித 
ரேசித ஹஸ்தம் என்று சிலர் கூறுகிறார்கள் . 


விநியோகம் . 


மேலே சொன்னவற்றில் மூன்றாவது ரேசித ஹல் 
தத்தையே நரஸிம்ம ரூபியாகிய பகவான் இரணியனென் 
னும் அசுரனின் உதரத்தைக் கிழிப்பதை அபிநயிக்க 
உபயோகிக்கவேண்டும் . மூன்று ரேசித ஹஸ்தங்களுள் 
ஓர் ஹஸ்தத்திற்கு மட்டில் விநியோகம் கூறப்பட்டிருப் 
பதால் மற்றவை நாட்டியத்திற்கு மாத்திரம் உபயோக 
மானவை என்பது வெளிப்படை . 


199 


१०. अर्धरेचितहस्त 
एकेन चतुरस्रेण तो स्यातामधरेचितौ ॥ २४७ ॥ 


10. ARDHARECITA HASTA . 


( 247 ) If in Rēcita Hasta one of the hands 
alone is held in caturasra posture , ( Nștta Hasta 
No. 1 ) then it is called Ardharēcita Hasta . 


१०. अर्धरेचितहस्त 
त्या रेचित हस्ता पैकी येकहस्त चौकशुद्धीने धरिल्यां 
त्यास अर्धरोचित मणून नांव ॥ 


10. भां $ GB ADsvguii. 
ரேசித ஹஸ்தங்களில் ஓர் ஹஸ்தம் சதுரமாகப் 
பிடிக்கப்படுமானால் அதற்கு அர்த்தரேசித ஹஸ்தம் 
என்று பெயர் . 


११. नितम्बहस्तः । 
उत्तानाधोमुखत्वाभ्यां क्रमेण स्कन्धदेशतः । 
पताको यदि निष्क्रम्य नितम्बक्षेत्रवर्तिनौ । 
रेचकं कुरुतो हस्तौ नितम्बावुदितौ तदा ॥ २४८ ।। 


11. NITAMBA HASTA . 
( 248 ) When the hands holding Pataka 
( Asamyuta Hasta No. 1 ) mudra are first held at 


200 


the level of the shoulders with the palm facing up 
and then the palm faces downward and the hands 
are brought near the back of the hip after “ rēcakas 
or jerky movements of the hands , then it is 
called Nitamba Hasta . 


११. नितम्बहस्त 
येकदा उताण केला तो हात दुसऱ्यांदा पालथा , तैसेंच 
येकदा पालथा केला तो हात दुसऱ्यांदा उताणा याप्रकारें 
करीत दोनि पताकहस्त खांद्यापासून ढुंगापावेतोआणून 
रेचित केल्या त्यास नितंबहस्त मणून नांव ॥ 


11. BELI 2msipub. 
இரு பதாக ஹஸ்தங்களை மேல்நோக்குமாறும் கீழ் 
சோக்குமாறும் மாறிமாறிச் செய்துகொண்டு தோள்களி 
லிருந்து பின்புறம் வரையில் கொண்டு வந்தால் அதற்கு 
சிதம்ப ஹஸ்தம் என்று பெயர் . 


१२. पल्लवहस्तः । 
बाहू व्यावर्तितेनोवं प्रसार्य परिवर्तितौ । 
खस्तिकाकृतिता नीती पताको पल्लवौ मतौ ॥ २४ ९ ॥ 
शिथिलौ त्रिपताको तु केचिदत्र प्रचक्षते । 
नतोन्नता पनकोशौ शिथिलो मणिबन्धयोः ॥ २५० ॥ 


201 


स्वपार्श्वयोः पुरस्ताद्वा पल्लयाववदन्परे । 
पद्मकोशकरस्थाने पताकावपरे जगुः ॥ २५१ ॥ 


12 . 


PALLAVA HASTA . 


( 249-251 ) When the hands holding Patāka 
( Asamyuta Hasta No. 1 ) mudra travel out from the 
shoulders by Vyāvartana or spinning outward 
movement the small finger going out first , and 
then they are brought together to form a Swastika 
or square pose by Parivartana . 

a similar 
inward movement ,, 

then it is called Pallava 
Hasta . 


or 


Some authorities require tripatākas to hang 
loose . Others again prescribe Padmakos a (Asam 
yutaa No. 12 ) mudras to hang loose from the wrists 
first downward and then brought upward . 


Another view supports the position of the 
hands either at the sides or at the front with 
Alapallava ( Asamyuta No. 12 ) mudras ; and 
there is yet another school which would substitute 
Pataka ( Asamyuta Hasta No. 1 ) for the 
Padmakos a . (Asamyuta Hasta No. 12 ) . 


१२. पल्लवहस्त 


भुजा आंत नेऊन दोनि पताकहस्त वर करून आंत अणून 
म्वस्तिकाकार केल्या त्यास पल्लवहस्त मणून नांव ॥ 


202 


आणि त्रिपताकहस्त शिथिल केल्यां लताहस्त मणून 
कित्तेकांचे मत ।। 

आणि दोनि पद्मकोशहस्त मणगटाचे ठायीं एक वर एक 
खाले शिथिल करून बाजूमहो समोरहो धरिल्यां लताहस्त 
मणून कित्तेकांच मत ॥ 

यांतच पनकोशहस्त मणाल्यां ठायीं पताकहस्त धरावे 
मणून कित्तेकांचे मत ॥ 


12. uival pmovaii. 


புஜங்களை உள்ளிழுத்து பதாகமாக ஹஸ்தங்களை 
உயர்த்தி உட்புறம் கொண்டுவந்து ஸ்வஸ்திகாகாரமாகச் 
செய்தால் அதற்கு பல்லவ ஹஸ்தம் என்று பெயர் . 

சிலர் த்ரிபதாக ஹஸ்தம் தளர்த்தப்பட்டால் அதற்கு 
‘ லதா ஹஸ்தம் என்று பெயர் என்கிறார்கள் . சிலர் 
பத்மகோச ஹஸ் தங்களின் மணிக்கட்டுகளை மேலும் 
கீழுமாகத் தளர்த்தி எதிரிலோ பக்கத்திலோ கொண்டு 
போனால் 

லதா ஹஸ்தம் என்று சொல்லுகிறார்கள் . 
பத்மகோச ஹஸ்தத்திற்குப் பதிலாக பதாக ஹஸ்தத்தை 
உபயோகிக்கலாம் என்கின்றனர் சிலர் . 


१३. केशयन्धहस्तः । 
पार्श्वदेशोत्थितौ पार्श्वमस्पृशन्तौ गतौ शिरः । 
नितम्बवत्केशदेशानिष्क्रम्य च पुनः पुनः । 
पृथग्गतागतौ यौ तौ केशबन्धौ करौ मतौ ॥ २५२ ।। 


203 


13. KESA BANDHA HASTA . 


i 


( 252 ) When the hands in Pataka mudra 
( Asamyuta Hasta No. 1 ) start from the posture of 
Nitamba ( Nritta Hasta No. 11 ) without touching 
the sides and are taken repeatedly one by one to 
the head and brought back to its original position , 
the free hand being then held at the side , then it 
is called Kesabandha Hasta .. 


१३. केशबन्धहस्त 
दोनि पताकहस्त बगलेस लागना सारिखें नितंबहस्ता 
प्रमाणे येक उताणा केले तेव्हां येक पालथा करीत बगले 
पासून मस्तकापावेतो नेऊन पुन्हां केंसापासून येक दूर नेते 
वेळेस येक केशदेशास आणिल्यां केशबंधहस्त मणून 
ii 

13. கேசபந்த ஹஸ்தம் . 
நிதம்ப ஹஸ்தங்களைப்போல் ஒன்று மேல் நோக்கு 
மாறும் மற்றொன்று கீழ் நோக்குமாறும் இரு பதாக ஹஸ் 
தங்கள் விலாவில் படாதவண்ணம் விலாப் புறத்திலிருந்து 
தலைவரையில் கொண்டு போகப்பட்டு மறுபடியும் கூந்தலி 
லிருந்து ஓர் ஹஸ்தம் விலக்கப் படுகையில் மற்றோர் ஹஸ் 
தம் கூந்தல் ப்ரதேசத்திற்குக் கொண்டு போகப்படுமானால் 
அதற்கு கேச பந்த ஹஸ்தம் என்று பெயர் . 


204 


१४. उत्तानवञ्चितहस्तः । 
कपोलांसललाटानां क्षेत्रे त्वन्यतमे स्थितौ । 
त्रिपताको करौ किंचित्तिर्यश्चौ संमुखौ मिथः ।। २५३ ॥ 
अंसकूपरयोः किंचिच्चलतो_तस्तलौ । 
क्षणं भूत्वा प्रचलितो ज्ञेयावुतानवश्चितौ । 
अंसकूर्परयोः किंचित्पतनं मन्वते परे ॥ २५४ ॥ 

14. UTTANA VANCITA HASTA 

( 253-254) When the hands assuming Tripa 
tāka ( Asamyuta Hasta No. 2 ) mudra pointing 
obliquely are held at the level of the cheek , 
shoulder or fore - head, the palms are then turned 
upward with a slight shake of the shoulders and 
elbows , and are then released , then it is called 
Uttanavaficita Hasta . The lowering of the 
shoulders and elbow points are also prescribed by 
some authorities . 

१४. उत्तानवश्चितहस्त 
दोनि त्रिपताकहस्त स्वल्प तिरकस करून गाला जवळहो 
खांद्या जवळहो कपाळा जवकहो येकास येक समोर धरून 
अनंतर दोनि हस्त उताणे करून खांद्या जवळ हो कॉपरा 
जवळ हो नेऊन क्षणभर होतांच पलाकडे नेल्यां उत्तानवंचित 
हस्त मणून नांव ॥ 

कित्तेकजन खांदे कोंपरें हे दोनी थोडे लववावे मणताहेत ॥ 


205 


14. உத்தான வஞ்சித ஹஸ்தம் . 


இரு த்ரிபதாக ஹஸ்தங்களைச் சிறிது சாய்த்துப் 
பிடித்துக் கன்னம் , தோள், நெற்றி இவைகளில் ஏதேனும் 
ஒன்றினருகே ஒன்றுக் கொன்று எதிராகப் பிடித்து , 
பிறகு இரு உள்ளங்கைகளையும் மேல் நோக்கச் செய்து , 
தோள் , முழங்கை இவற்றின் அருகே கொண்டு போய்ச் 
சிறிது நேரத்தில் விலக்கப்பட்டால் உத்தான வஞ்சித 
ஹஸ்தம் என்று பெயர் . சிலர் தோள்களையும் முழங்கை 
களையும் சிறிது தாழ்த்த வேண்டுமென்கிறார்கள் . 


24. TAITE : | 


पताको दोलितौ तिर्यप्रसृतौ तौ लताकरौ ॥ २५५ ॥ 
अनयोः करयोः केशवन्धयोश्च नितम्बयोः । 
त्रिपताकाकृति केचिदाचार्याः प्रतिजानते ।। २५६ ॥ 


15. LATA HASTA. 


( 255-256 ) When the Pataka mudras 
( Asamyuta Hasta No. 1 ) -- are made to hang 
down and the hands extended towards the sides, 
then it is called Latakara . Some authorities 
are for the substitution of Tripataka , mudra 
( Asamyuta Hasta No. 2 ) for this Hasta and for 
Kes abandha and Nitamba hastas . 

27 


206 


१५. लताहस्त 


दोनि पताकहस्त हलऊन अडवें नेल्यां लताहस्त मणून 
नांव ॥ 

कित्तेक जन या लताहस्ताचे ठायीं आणि केशबंधहस्ताचे 
ठांयी नितंबहस्ताचे ठायींही त्रिपताकहस्तच धरावा ह्मणून 
सांगताहेत ॥ 


15. Amavsii. 
இரு பதாக ஹஸ்தங்களை அசைத்துக் கொண்டு 
பக்கங்களில் கொண்டு போனால் லதா ஹஸ்தம் என்று 
பெயர் . சிலர் லதா ஹஸ்தத்திற்கும் , கேசபக்த ஹஸ்தத் 
திற்கும் நிதம்ப ஹஸ்தத்திற்கும் முதலில் ஹஸ்தமானது 
த்ரிபதாகமாயிருக்க வேண்டு மென்று சொல்லுகிறார்கள் . 


१६. करिहस्तः । 
स्पृशत्करिकराकारः पार्श्वयोश्वेल्लताकरः । 
उन्नतो दोलितोऽन्यस्तु कर्णस्थः खटकामुखः ॥ २५७ ॥ 
त्रिपताकोऽथवा यत्र करिहस्तममुं विदुः ॥ २५८ ॥ 


16. KARI HASTA . 


( 257-258 ) If one of the hands holds the Latā 
kara mudra moving from side to side like the 


207 


can 


elephant s trunk and the other holds the Khata 
kamukha mudra ( Asamyuta Hasta No. 9 ) and 
touches the ear , then it is called Kari Hasta . 

Tripataka also be substituted for 
Khatakamukha . 

१६. करिहस्त 
दो बाजूस शिवणार हत्तीच्या सोंडा सारिखा लताहस्त 
येक, दुसरा कटकामुख हस्तहो त्रिपताकहस्तहो उंच करून 
काना जवळ धरिल्या करिहस्त मणून नांव ॥ 


16. கரி ஹஸ்தம் . 


யானையின் துதிக்கை தொடுவதைப் போல் ஒரு 
கையை லதா ஹஸ்தமாகத் தூக்கி இரு புறங்களிலும் 
அசைத்துக்கொண்டு , மற்றொன்றை கடகாமுக ஹஸ்தம் , 
திரிபதாக ஹஸ்தம் இவற்றில் ஏதேனும் ஒன்றைத் தாங்கி 
உயர்த்தி காதினருகே வைத்தால் அதற்கு கரி ஹஸ் 
தம் என்று பெயர் . 


29. RTE : | 
त्रिपताको कटीशीर्षे न्यस्ताग्रौ पक्षवञ्चितौ ॥ २५ ९ ॥ 


17. PAKSAVANOITA HASTA , 


( 259 ) If Tripataka 
Tripataka ( Asamyuta 

( Asamyuta Hasta 
No. 2 ) in both the hands are placed with their 


208 


ends at the top of the hip then it is called 
Paksavalicita Hasta . 


१७. पक्षवंचितहस्त 
दोनि त्रिपताकहस्तांचे अग्रभाग माजाच्या , मस्तकावर 
ठेविल्यां पक्षवंचितहस्त मणून नांव ॥ 


17. பக்ஷவஞ்சித ஹஸ்தம் . 
இரு த்ரிபதாக ஹஸ் தங்களின் நுனியை இடுப்பின் 
மேல்பாகத்தின்மீது வைத்தால் அதற்கு பக்ஷவஞ்சித 
ஹஸ்தம் என்று பெயர். 


१८. पक्षप्रद्योतकहस्तः । 
तौ पार्वाभिमुखागा तु पक्षप्रद्योतको मतौ । 
उत्तानौ केचिदन्ये तूर्वाङ्गुली च पराङ्मुखौ 
हस्तौ भणन्ति शोभेते चैतौ प्रारभ्यामनन्तरम् ॥ २६० ॥ 


। 


18. PAKSA PRADYOTAKA HASTA . 

. 


( 260 ) If both the — Tripatakas ( Asamyuta 
Hasta No. 2 ) are placed at the top of the hip 
with their ends facing outward then it is called 
Paksapradyotaka. Hasta . 

Another form is also in use in which the 
fingers face upward and the palms face outward . 


209 


It is suggested that it would be graceful if this 
latter form follows the former , 


१८. पक्षप्रद्योतकहस्त 
माजाच्या , मस्तकावर ठेविले त्रिपताकहस्त आधी बगलेस 
समोर धरून अनंतर उताणे करून अनंतर बोटें उंच करून 
हस्त परतविल्यां पक्षप्रद्योतक हस्त मणून नांव ॥ 


28. பக்ஷப்ரத்யோதக ஹஸ்தம் . 
இடுப்பின் மேல்பாகத்தின் மீது வைக்கப்பட்ட திரி 
பதாக ஹஸ்தத்தை முதலில் விலாவிற்கு எதிரில் பிடித்து , 
பிறகு மல்லாத்தி , பிறகு விரல்களை உயர்த்திக் கைகளைத் 
திருப்பினால் அதற்கு பக்ஷப்ரத்யோதக ஹஸ்தம் என்று 
பெயர் . 


१ ९ . दण्डपक्षहस्तः 


उपवक्षस्थलं हंसपक्षे गच्छति पार्श्वतः । 
सविलासोऽपरस्तिर्यप्रसृतश्चेल्लताकरः ॥ २६१ ।। 
क्रमादङ्गान्तरेणैवं दण्डपक्षौ तदा करौ । 
हस्तप्रसारणं त्वत्र युगपन्मेनिरेऽपरे ॥ २६२ ।। 


19. DANDA PAKŞA HASTA . 
( 261-262 ) If one of the hands holds — Hamsa 
paksa (Asamyuta Hasta No. 19 ) and starts from 


210 


the side towards the chest , while the other hand 
travels outward with Latākara mudra , and the 
poses of the hands are then interchanged, then it 
is called Dandapaksa . 

Some authorities would recommend the travel 
ling of both the hands at the same time . 


१ ९ . दण्डपक्षहस्त 


येक हंसपक्षहस्त बगलेपासून उराजवळि नेतेवेळेस दुसरा 
कोणीयेक हस्त थोडा हलवीत लांबकरून अडवा न्यावा. या 
प्रकारे आणी येक अंगांपासून एक हस्त उराजवळि नेऊन 
दुसरा हस्त तैसाच सरळ अडवा नेल्यां दण्डपक्षहस्त मणून 

II 


19. தண்டபக்ஷ ஹஸ்தம் . 


ஹம்ஸ பக்ஷமான ஒரு ஹஸ்தத்தை விலாப்புறத் 
திலிருந்து மார்பினருகே கொண்டு போகையில் மற்றோர் 
ஹஸ்தத்தை லதாஹஸ்த முத்திரையுடன் அசைத்துக் 
கொண்டே நீட்டிப் பக்கத்திற்குக் கொண்டு போக வேண் 
டும் , அப்படியே சரீரத்தின் பிறிதோர் பாகத்திலிருந்து 
ஒரு ஹஸ்தத்தை மார்பினருகே கொண்டு போய் மற்றோர் 
ஹஸ்தத்தை நீட்டி மறு பக்கத்திற்குக் கொண்டுபோனால் 
அதற்கு தண்டபக்ஷ ஹஸ்தம் என்று பெயர் . 


211 


२०. गरुडपक्षहस्तः । 
अधोमुखौ कटिक्षेत्रे स्थित्वा न्यश्चितकूपरौ । 
पताको तियंगूल द्राग्गतौ गरुडपक्षको । 
त्रिपताकाविमा कैश्चिदुक्तौ न तु मुनेमतौ ।। २६३ ॥ 


20. GARUDAPAKŞA HASTA . 
( 263 ) When Patāka 

( Asamyuta Hasta 
No. 1 ) in both hands are placed pointing down 
ward near the hip , the elbows being bent , and are 
then raised a little upward obliquely , than it is 
called Garuda Paksa Hasta . 

Some authorities would substitute Tripatāka 
for Pataka . But this is not Bharata s view . 


२०. गरुडपक्षहस्त 


दोनि पताकहस्त माजा जवळि पालथे धरून अनंतर 
त्वरेनें वांकडे उंच नेल्यां गरुडपक्षहस्त मणून नांव ॥ 

येथें कित्तेकानी त्रिपताकहस्त धरावे मणून सांगीतिलें . 
ते भरतऋषीस संमत नव्हें ॥ 


20 . 


கருட பக்ஷஹஸ்தம் . 


பதாக ஹஸ்தங்கள் இரண்டையும் இடுப்பினருகே 
கீழ்நோக்கிப் பிடித்துப் பிறகு சீக்கிரமாக சரிவாக உயரக் 
கொண்டு போனால் அதற்கு கருடபக்ஷ ஹஸ்தம் என்று 
பெயர் . சிலர் த்ரிபதாக ஹஸ்தம் முதலில் பிடிக்கத் 


212 


தகுந்தது என்கிறார்கள் . ஆனால் நாட்டிய சாஸ்திர கர்த்தா 
வாகிய பரதரிஷியின் சம்மதம் அப்படியல்ல . 


२१. ऊर्ध्वमण्डलिहस्तः । 
भालस्थलमुरोदेशात्प्राप्य तत्पार्श्वमागतौ । 
मण्डलभ्रान्तिवितता मण्डलिनौ करौ ॥ २६४ ॥ 
ललाटप्राप्तिपर्यन्तमन्ये लक्ष्मानयोजगुः । 
चक्रवर्तनिकेत्येती प्रसिद्धौ नृत्तवेदिनाम् ॥२६५ ।। 


21. URDHWAMANDALI HASTA . 


(( 264-265) If each hand holding Patāka 
( Asamyuta Hasta No. 1 ) starts from the level of 
the chest , makes a circle upward and descends 
to the level of fore - head by its side , then it is 
called " Urdhwamandali Hasta . Some authorities 
prescribe the bringing down of the hand to the 
fore -head itself . Such a movement is well known 
among dance -masters as Cakravartanika ( revol 
ving in a circle ). 

). 


२१. ऊर्ध्वमण्डलीहस्त 
दोनि पताकहस्त उरापासून बगलेस नेऊन तेथून आंत 


213 


आंत आणीत कपाळाजवळि नेऊन चक्राकार फिरऊन लांब 
केल्यां ऊर्ध्वमंडलीहस्त मणून नांव ।। 

कित्तेकजन पूर्वी सांगीतिल्याप्रमाणे कपाळापावेतो 
नेल्यां ऊर्ध्वमण्डलीहस्त मणून सांगताहेत ॥ 

नृत्यशास्त्र जाणणार या हस्तास चक्रवर्तनिका मणून 
प्रसिद्ध नांव सांगताहेत ॥ 


21. ஊர்த்வ மண்டலி ஹஸ்தம் . 
இரு பதாக ஹஸ்தங்களை மார்பிலிருந்து விலாவரை 
யில் கொண்டு போய் அங்கிருந்து உட்புறமாய் நெற்றியின 
ருகே கொண்டு சென்று வட்டமாகச்சுற்றி நீட்டினால் 
அதற்கு வர்த்வ மண்டலீ ஹஸ்தம் என்று பெயர் . 
சிலர் முன் சொல்லியபடி நெற்றி வரையில் கொண்டு 
போனாலே ஊர்த்வ மண்டலீ ஹஸ்தம் என்று கூறுகின்ற 
னர் . ந்ருத்ய சாஸ்திர அறிஞர்கள் இந்த ஹஸ்தத்திற்கு 
சக்ர வர்த்தங்கா என்று பிரஸித்தமாகச் 
கிறார்கள் . 


ஊா 


சொல்லு 


२२. पार्श्वमण्डलिहस्तः । 
तो पताकाकृती पार्श्वन्यस्तावन्योन्य संमुखौ । 
पार्श्वमण्डलिनावुक्तावन्ये त्याहुः स्वपार्श्वयोः ॥ २६६ ॥ 
आविद्धभ्रामितभुजौ पार्श्वमन्डलिनाविति । 
कक्षवर्तनिकेत्येतौ मन्वते नृत्तवेदिनः ।। २६७ ॥ 


28 


214 


22. PARSVA MANDALI HASTA . 


( 266-267 ) If after making the circle or motion 
upward each Pataka is placed at the side facing 
each other, then it is known as Parsvamandali 
Hasta . Some authors prekcribe circling about the 
sides instead of upward. 

Other authorities prescribe the brandishing 
and revolving of the arre as an additional part 
of Pārsvarandali. This movement is known in 
practice, by the mallue of Kaksarartanixa . 


२२. पार्श्वमण्डलीहस्त 
ते दोनि पताकहस्त बगलेस येकास येक समोर धरिल्या 
पार्श्वमंडलीहस्त मणून नांव !! 

कित्तेकजन अपुल्या वगलेस आयेष्टित प्रकारकडून भुजा 
फिरवीत हात हलविल्या पार्श्वमंडली मण ताहेत ॥ 


: 


22. பார்ச்வ மண்டலீ ஹஸ்தம் . 


இரண்டு 


முன் சொன்ன 

பதாக ஹஸ்தங்களை 
விலாப்புறத்தில் ஒன்றுக்கொன்று எதிராகப் பிடித்தால் 
அதற்கு பாரச்வ மண்டலீ ஹஸ்தம் என்று பெயர் . 


சிலர் தன் விலாபாகத்தை அணைக்குமாறு புஜம் 
களைச் சுற்றிக் கொண்டு கைகளை அசைத்தால் பார்ச்வ 
மண்டலீ என்று சொல்லுகின்றார்கள் , 


215 


२३. उरोमण्डलीहस्तः । 
युगपत्करणे कृत्वोद्वेष्टितं चापवेष्टितम् । 
यातौ स्वपार्श्वे वक्षस्तो भ्रान्त्या मण्डलवत्क्रमात् ॥ 
वक्षोऽभिव्युत्क्रमात्प्राप्तावुरोमण्डलिनौ करौ । 
अनयोभ्रमणं प्राहुरन्ये वक्षस्थलस्थयोः ॥ २६ ९ ॥ 
उरोवर्तनिकात्वेन प्रसिद्धौ तद्विदामिमौ 
हंसपक्षौ परे प्राहुरूव॑मण्डलिषु त्रिषु ॥ २७० ॥ 


23. UROMANDALI HASTA . 
( 268-270 ) When both the Patāka hands 
starting simultaneously from the region of the 
chest first perform the karanas of Udvestita and 
Apavestita ( spinning motions of the hand first 
upward and then inward , the first finger going out 
first) and are then brought to the sides and then 
to the region of the chest after upward revolving 
movements, then it is known as Uromaņdali Hasta. 

Some authorities prescribe the spinning move 
ments all at the level of the chest . Such a move 
ment is well known among dance -masters by the 
name of Urovartanika , that is circling at the 
region of the chest . 

According to certain authorities , Hamsa 
paksa ( Asamy.uta Hasta No. 19 ) is substituted for 
Patāka in all the three upper mandalis described 
in this and the two prior paragraphs. 


216 


२३. उरोमंडलीहस्त 
ये क्या हाताने उद्वेष्टितक्रिया, दुसन्या हातानें अपवेष्टित 
क्रिया करीत उरापासून मंडलाकार फिरवीत, आपुल्या बगलेस 
नेऊन, फिरून उरासमोर आणिल्यां उरोमंडलीहस्त मणून 

| 
कित्तकजन हे हात उराजवळि फिरवावे मणताहेत । तेंव्हां 
त्या हस्तांस उरोवर्तनिका मणून नृत्तशास्त्रज्ञ वेघळे 
नांव सांगताहेत । कित्तेकजन ऊर्ध्वमंडली पार्श्वमंडली 
उरोमंडली या तीनि हस्तांचे ठायीं हंसपक्षहस्त धरावे 
TUE || 


23 . 


உரோமண்டலீ ஹஸ்தம் . 


ஓர் கையால் உத்வேஷ்டிதமும் ( ஆள்காட்டி விரல் 
முன்னே செல்லும்படி சுழற்றி கையை வெளியே கொண்டு 
போதல் ) மற்றோர் கையால் அபவேஷ்டிதமும் ( ஆள் 
காட்டி விரல் முன்னே செல்லும்படி சுழற்றி கையை 
உள்ளே கொண்டு வருதல் ) செய்து கொண்டு மார்பி 
லிருந்து மண்டலாகாரமாகச் சுற்றி தன் விலாவிற்குக் 
கொண்டு போய் மறுபடியும் ஹஸ்தத்தை மார்பிற்கெதிரில் 
கொண்டுவந்தால் அதற்கு உரோமண்டலீ ஹஸ்தம் 

பெயர் . 


என் 


சிலர் ஹஸ்தங்களை மார்பிற் கெதிரில் கொண்டு வந்து 
அங்கேயே ஹஸ் தங்களைச் சுற்றவேண்டுமென்கின்றனர் . 
அவ்வாறு செய்தால் அந்த ஹஸ்தாபிதயத்திற்கு உரோ 


217 


. 


வர்த்தனிகா என்று சொல்லவேண்டுமென நாட்ய சாஸ் 
திர அறிஞர் கூறுகின்றனர் , சிலர் ஊர்த்வ மண்டலீ , 
பார்ச்வமண்டலீ , உரோமண்டலீ ஆகிய மூன்றிலும் 
ஹஸ்தம் ஹம்ஸபக்ஷமாயிருக்கவேண்டும் என்று சொல்லு 
கின்றனர் . 


२४. उरपाधिमण्डलहस्तः । 
एकत्रोरःस्थितोत्तानेऽन्यस्मिन्पार्श्वप्रसारिते । 
व्यावर्तितेनालपद्मीकृत्वोरस्थो यदा करः ॥ २७१ ॥ 
खपाच नीयतेऽन्यस्तूद्वेष्टितक्रियया करः । 
तदैवारालतां प्राप्य यात्युरोमण्डलाकृतिः ॥ २७२ ॥ 
अन्योऽप्येवं कराभ्यासादुरपाधिमण्डलौ ॥ २७३ ॥ 


24. URAHPARSWARDHAMANDALA HASTA , 

( 271-273 ) One of the hands in Pataka with 
the palm facing upward is held at the level of 
the chest and the other is stretched out towards 
the sides ; then the first hand assumes Alapadma 
( Asamyuta Hasta No. 13 ) mudra , after performing 
a Vyavartana ( outward spinning motion the 
little finger going out first) and rests at the side ; 
and the other hand performs an Udvestita karana 
( a spinning motion of the hand upward , the first 
finger going out first) and in course of this move 


1 . 


218 
ment assumes the Arāla mudra ( Asamyuta Hasta 
No. 5 ) and becomes as it vere an Uromandali ; 
the same is repeated with the hands changed 
Then it is called Urahpārs vārdhamandala Hasta . 


२४. उरःपाचर्धिमण्डलहस्त 
येकहस्त उराजवळ उताणा धरून , दुसराहस्त उताणा 
बगलेस लांब करून आंत नेऊन अलपद्मापरी करून, उराजवळि 
नेते वेळेस दुसरा हस्त बाहेरून बगलेस नेऊन, दुसरा 
अराळहस्त फिरवीत उराजवळि न्यावा । ऐसें दोनि च्यारिदां 
கனர் ST ! TrafsauSSTER புரா TiT !! 


24 . 


உர : பார்ச்வார்த்த மண்டலீ ஹஸ்தம் . 


ஓர் ஹஸ்தத்தை மார்பினருகே உள்ளங்கை மேல் 
நோக்கிய வண்ணம் பிடித்து மற்றோர் ஹஸ்தத்தைப் பக் 
கத்தில் நீட்டி , பிறகு மார்பினருகிலுள்ள ஹஸ்தத்தை 
வியாவர்த்தனம் செய்து அலபத்ம ஹஸ்தமாகப் பக்கத்தில் 
நீட்டவேண்டும் . அதே சமயத்தில் பக்கத்தில் நீட்டியுள்ள 
மற்றோர் ஹஸ்தத்தை உத்வேஷ்டிதக்ரியையால் அராள 
ஹஸ்தமாகச் செய்து உரோ மண்டலத்தைப்போல் சுற்ற 
வேண்டும் . இவ்விதமாகப் பன்முறை மாறிமாறிச் செய் 
தால் உர பார்ச்வார்த்த மண்டலி ஹஸ்தமாகும் . 


219 


२५. मुष्टिकस्वस्तिकहस्तः । 
एक वर्तनयारालं तथाऽन्यमलपल्लवम् । 
इस्तं मुहुः क्रमात्कृत्वा क्रियते स्वस्तिकाकृती ॥ २७४ ।। 
खटकामुखहस्तौ चेन्मुष्टिकस्वस्तिको तदा । 
कपित्थी शिखरौ मुष्टी चाथवा स्वस्तिकाकृती ॥ २७५ ।। 
25. MUSTIKA SWASTIKA HASTA . 

( 274-275 ) When the hands repeatedly per 
form Vartanas or circling movements in turn 
with ‘ Arāla ( Asamyuta Hasta No. 5 ) in one hand 
and Alapallava ( Asamyuta Hasta No. 15 ) in 
another and brought to rest in a Swastika or 
square pose , the hands then assuming Katakā 
mukha or Musti or Kapittha or S ikhara 
then it is called Mustika Swastika . 


२५. मुष्टिकस्वस्तिकहस्त 
मणगट लववून एक अराळहस्त केले , तेव्हां तैसेंच 

दुसरा 
हस्त मणगटापाशी लववून अलपल्लव हस्त करावा ; ऐसें वारं 
वार करून अनंतर दोनि खटकामुखहस्त करून स्वस्तिक 
केल्या मुष्टिकस्वस्तिक हस्त मणून नांव ।। 

स्वस्तिकच करावें मणून गरज नाहीं ।। 

कपित्थहस्तहो शिखरहस्तहो मुष्टिहस्तहो स्वस्तिकाचे 
ठांयी करूंये ॥ 


220 


25. முஷ்டிக ஸ்வஸ்திக ஹஸ்தம் . 


மணிக்கட்டைச் சிறிது வளைத்து ஓர் ஹஸ்தத்தை 
அராள ஹஸ்தமாக்கி அதேசமயத்தில் மற்றோர் ஹஸ் 
தத்தை மணிக்கட்டின் பக்கம் வளைத்து அலபல்லவ 
மாகப் பல தடவை செய்து பிறகு இரு ஹஸ்தங்களையும் 
கடகாமுகமாகச் செய்து ஸ்வஸ்திகமாக்கினால் அதற்கு 
முஷ்டிக ஸ்வஸ்திகஹஸ்தம் என்று பெயர் , 

ஆனால் 
கடைசியில் ஸ்வஸ் திகமாகவே செய்ய வேண்டும் எனும் 
கிர்ப்பந்தமில்லை . ஸ்வஸ்திகத்திற்கு பதிலாச கபித்தம் , 
சிகரம் , அல்லது முஷ்டிகம் ஆகிய மூன்று ஹஸ்தங்களில் 
ஏதேனும் ஒன்றைப் பிடிக்கலாம் . 


२६. नलिनीपद्मकोशहस्तः । 
मिथः पराङ्मुखौ, कृत्वा यौ कृतौ पद्मकोशको । 
नलिनीपनकोशौ तावपरे त्वन्यथा जगुः ।। २७६ ॥ 
अन्योन्यसंमुखौ सन्तौ संश्लिष्टमणिबन्धको । 
पद्मकोशौ पृथक्प्राप्तौ व्यावृत्तिपरिवर्तने ॥ २७७ ॥ 
नलिनीपझकोशौ स्तः केऽप्याहुः पद्मकोशयोः । 
व्यावृत्त्या परिवृत्त्या च जान्वन्तिकगताविमौ ॥ २७८ ॥ 
स्कन्धयोः स्तनयोर्यद्वा जानुनोनिकटं गतौ । 
विवर्तितौ पद्मकोशौ तल्लक्ष्मेत्यवदन्परे ॥ २७ ९ ॥ 


221 


26. NALINĪPADMAKOSA HASTA . 


( 276-279 ) This Hasta is variously described 
by different authorities . A pair of Padmakos as 
( Asamyuta Hasta No. 12 ) with their backs turned 
towards each other is prescribed by some authors . 
Padmakos as facing each other with the wrists 
contacted and then separated after performing 
the Karanas of Vyavartana and the Parivar 
tana is the second. Padmakos as brought 
down towards the knees or towards the shoulders 
or towards the breast after Vyāvartana and Pari 
vartana are the next three views . Padmakos as 
turned about is the last view. 


२६. नलिनीपद्मकोशहस्त 
दोनि पनकोशहस्त धरून मणगटापासून करंगोळी पावेतो 
दोनि हात येक्याबाजू मिळऊन अनंतर आंत नेऊन दोनि 
हात परतऊन पद्मकोशहस्त धरिल्यां नलिनीपनकोशहस्त 


मणून नांव ॥ 


कित्तेक जन दोनी पद्मकोश हस्त मणगटापाशी मिळऊन 
येकासयेक समोर धरून अनंतर आंत बाहेर नेऊन प्रत्येक 
केल्यां नलिनीपद्मकोशहस्त मणताहेत ॥ 

कित्तेक जन पदकोशहस्त आंत बाहेर नेऊन गुडध्यां 
मध्ये नेल्यां नलिनीपनकोशहस्त मणताहेत ॥ कित्तेक जन 


29 


222 


खांद्यापाशी, स्तनापाशी अथवा गुडध्यांपाशीहो नेऊन 
पद्मकोशहस्त फिरविल्यां नलिनीपाकोशहस्त मणताहेत ॥ 


26. நளினீ பத்மகோச ஹஸ்தம் . 


இரு கரங்களையும் பத்மகோசமாகச் செய்து மணிக் 
கட்டு முதல் சுண்டுவிரல்வரையில் இரண்டையும் ஒரு 
பக்கமாகச் சேர்த்து பிறகு உட்புறமாகக் கொண்டுபோய் 
இரு ஹஸ்தங்களையும் திருப்பி பத்மகோசமாகச் செய்வ 
தற்கு களினீபத்மகோச ஹஸ்தம் எனப்பெயர். 

சிலர் பத்மகோச ஹஸ்தங்கள் இரண்டையும் மணிக் 
கட்டில் சேர்த்து ஒன்றுக்கொன்று எதிராகவைத்து 
பிறகு உள்ளும் புறமும் கொண்டுபோய் தனியாகப்பிரித் 
தால் களினீபத்மகோச ஹஸ்தம் என்கின்றனர் . வேறு 
சிலர் பத்மகோச ஹஸ்தங்களை உள்ளும் புறமுமாய்க் 
கொண்டுபோய் பிறகு முழங்கால்களுக்கிடையில் கொண்டு 
போனால் அதற்கு நளினீபத்மகோச ஹஸ்தம் எனப் 
பெயர் என்கின்றனர் . மற்றும் சிலர் தோள்களின் சமீ 
பத்திலாவது , ஸ்தனங்களின் சமீபத்திலாவது அல்லது 
முழங்கால்களின் சமீபத்திலாவது பத்மகோச ஹஸ்தங் 
கள் கொண்டுபோகப்பட்டு சுற்றப்படுமேயானால் அதற்கு 
நளினீபத்மகோச ஹஸ்தம் எனப்பெயர் என்கின்றனர் , 


29 , 9TER : 1 
उद्वेष्टितक्रिया वक्षाक्षेत्रस्थावलपल्यौ । 
स्कन्धान्तिकमथोपेत्य प्रस्तावलपमकौ ॥ २८० ।। 


223 


27. ALAPADMA HASTA . 


( 280 ) When Alapallava ( Asamyuta 
Hasta No. 13 ) hands are held at the region of the 
chest after performing Udvēstana ( a winding 
movement upward and outward , the first finger 
going out first) , and are brought to the level of 
the shoulders and then travel out , then we get 
Alapadma Hasta . 


२७. अलपद्महस्त 


उद्वेष्टितक्रियेने उराजवळि अलपल्लवहस्त धरून अनंतर 
खांद्याजवकि नेऊन हात लांब केल्यां अलपग्रहस्त मणून 
a | 


27. அலபத்ம ஹஸ்தம் . 
உத்வேஷ்டிதமான செய்கையால் 

மார்பினருகில் 
அலபல்லவ ஹஸ்தத்தைப் பிடித்துப் பிறகு தோள்களின் 
பக்கம் கொண்டுபோய் நீட்டப்பட்டால் அதற்கு 
அலபத்ம ஹஸ்தம் எனப்பெயர் . 


R. SURE : | 
प्रसार्य स्कन्धयोः स्कन्धाभिमुखप्रचलामुली । 
वर्तितावलपद्मौ चेदुल्बणौ भणितौ तदा ॥ २८१ ।। 


224 


28. ULBANA HASTA . 


( 281 ) When a pair of Alapadmas travel 
out from the shoulders , perform revolving move 
ments with the fingers moving and making as if 
for the shoulders , then it is called Ulbana Hasta , 


२८. उल्बणहस्त 


अलपद्म ऐशे दोन्ही हातांचे बोट भुजांस पाहत हालवीत 
भुजापासून फिरविल्यां त्यास उल्बणहस्त मणून नांव । 


28. உல்பண ஹஸ்தம் . 


இருகைகளிலும் அலபத்ம முத்திரையுடன் தோள் 
புறத்திலிருந்து ஆரம்பித்து தோள்களை நோக்கி விரல் 
களை அசைத்துக் கொண்டு வர்த்தனைகள் என்னும் கைச் 
சுழற்றல்களைச் செய்தால் , அதற்கு உல்பண ஹஸ்தம் 
என்று பெயர் . 


RS . AFTER : | 
कूपरखस्तिकयुतौ लताख्यौ वलितौ मतौ । 
मुष्टिकस्वस्तिकौ मूर्ध्नि विवृतौ तौ परे विदुः ॥ २८२ ।। 
अन्ये त्वाचक्षतेऽन्योन्यलगाग्रौ खटकामुखौ । 
ऊर्ध्वगौ पृष्ठतो नम्रकूर्परौ वलितो मतौ ॥ २८३ ॥ 


225 


29. VALITA HASTA . 


( 282-283 ) When the hands assuming Lata 
kara ( Nștta Hasta No. 15 ) mudra cross each other 
at the elbow, then it is called Valita Hasta . Others 
hold that when Mustika Swastika Hastas are 
opened out at the level of the head we get Valita 
Hasta . A third view is expressed that a pair of 
Khatakamukhas with their points touching each 
other and going upward while the elbow points at 
their back are bent , constitutes Valita . 


२ ९ . वलितहस्त 
दोनि लताहस्तांस कॉपराचे ठायीं स्वस्तिक केल्यां वलित 
हस्त मणून नांव ॥ 

कित्तेकजन मुष्टिकस्वस्तिकहस्त मस्तकावरि धरिल्यां 
वलित हस्त मणताहेत ॥ 


कित्तेकजन दोनि कटकामुखहस्त येकास येक शेवटी 
मिळऊन कोपरें लाऊन पाठीमा उंच नेल्यां वलित हस्त 
मणताहेत ॥ 


29. பலித ஹஸ்தம் 


இரு லதா ஹஸ்தங்களை முழங்கைகளில் ஸ்வஸ்திக 
மாகச் செய்வதற்கு வலித ஹஸ்தம் எனப்பெயர் . சிலர் 
முஷ்டிக ஸ்வஸ்திக ஹஸ்தத்தை தலையின் மேல் பிடிப்ப 
பதற்கு வலித ஹஸ்தம் என்று சொல்லுகிறார்கன், சிலர் 


226 


கடகாமுகமாகிய இரு ஹஸ்தங்களின் நுனியைச் சேர்த்து 
முழங்கைகளைச் சிறிது வளைத்து உயர்த்திப் பின்புறம் 
காண்டுபோவற்கு வலித ஹஸ்தம் என்று சொல்லு 
கின்றனர் . 


३०. ललितहस्तः । 
पल्लवौ शीर्षदेशस्थौ ललितौ कथितौ बुधैः । 
चतुरस्त्रीमभञ्जन्तौ शिरस्थावचलौ करौ ।। २८४ ॥ 
ललितावपरे प्राहुरन्ये तु खटकामुखौ । 
शनैः प्राप्य शिरोऽन्योन्यलग्नाग्रौ ललितौ विदुः । 
नृत्तहस्तौ क्रमेणापि प्रयोज्यौ सूरयो विदुः ॥ २८५ ।। 


॥ इति विशन्नृत्तहस्ताः ॥ 


30. LALITA HASTA . 


( 284-285 ) When Pallava (Nitta Hasta 
No. 12 ) Hastas are placed at the level of the head , 
we then get the Lalita Hasta . Another view is 
that the Pallava hands should be placed at rest 
about the head without crossing each other . The 
third view prescribes that the hands assuming 
Khatakamukha mudra should slowly reach the 
head with points touching each other , 


227 


30. STREET . 


दोनि पल्लवहस्त मस्तकावरि धरिल्यां ललितहस्त मणून 


aia | 


कित्तेकजन दोनि अलपल्लवहस्त , चतुरहस्त या हस्तापरी ? 
धरून मस्तकावरि धरिल्यां ललितहस्त मणताहेत ॥ 

कित्तेकजन दोनि कटकामुखहस्त मस्तकावर येकास येक 
अग्रभाग मिळऊन धरिल्यां ललितहस्त मणताहेत ।। 


पूर्वोक्त नृत्तक्रमकडूनही विनियोग करूये मणून 

|| 


30. லலித ஹஸ்தம் . 


பல்லவ 

ஹஸ்தங்கள் இரண்டையும் சிரஸின்மீது 
பிடிப்பதற்கு லலித ஹஸ்தம் என்று பெயர் . சிலர் 
அலபல்லவ ஹஸ்தம் , சதுர ஹள் தம் இவைகளைப்போல் ( P ) 
இரு ஹஸ்தங்களையும் சிரஸின்மீது பிடிப்பதற்கு லலித 
ஹஸ்தம் என்று சொல்லுகின்றனர் , சிலர் கடகாமுக 
ஹஸ்தத்தை நுனிகளைச் சேர்த்து சிரஸின்மீது பிடிப் 
பதற்கு ‘ லலித ஹஸ்தம் என்று சொல்லுகின்றனர் . 


॥ मतान्तररीत्या नृत्तहस्ताः ॥ 

१. निकुञ्चकहस्तः . 
पताको मध्यमामूललनाङ्गुष्ठो निकुञ्चकः । 
स स्वल्पाभिनये वेदाध्ययने च प्रयुज्यते ॥ २८६ ॥ 


NRTTA HASTAS AS PER OTHER 
AUTHORITIES . 

. 


1. NIKUNCAKA HASTA .. 


( 286 ) When in Pataka ( Asamyuta Hasta 
No. 1 ) Hasta , the thumb is placed at the foot of 
the middle finger, it is called Nikuñcaka Hasta . 
It is used to indicate a small quantity , and for 
showing the recitation of Vedas . 


मतान्तररीत्यानृत्तहस्त 

१. निकुञ्चकहस्त 
पताक हस्त धरुन अंगोठा मध्यमाच्या बुडासी ठेविल्यां 
निकुंश्चक हस्त म्हणावा 

वेद पठणाचेठाई, थोडे असे सुचविण्याचे ठाई या हस्ताचा 
विनियोग जाणावा 


229 


வேறு ந்ருத்த ஹஸ்தங்கள் . 
1. நிகுஞ்சக ஹஸ்தம் . 


9 


பதாக முத்திரையிலுள்ள கையில் பெருவிரல் நடு 
விரலின் அடியைத் தொடுமாகில் ‘ நிகுஞ்சக ஹஸ்தம் 
என்று பெயர் . 


விநியோகம் . 


வேதம் ஓதுகையிலும் , சிறியதோர் அளவைக் குறிக் 
கையிலும் இந்த ஹஸ்தத்தை உபயோகிக்கவேண்டும் . 


* . giveTTER : || 
शिखरद्वंद्वसंयोगात्करो द्विशिखरो मतः । 
शयनार्थेऽङ्गुलिस्फोटे स्त्रीणामनुनये तथा । 
नास्तीत्यर्थं तु संयुज्य वियुक्तं शिखरद्वयम् ॥ २८७ ॥ 


2. DVISIKHARA HASTA . 


( 287 ) When Sikhara (Asamyuta Hasta 
No. 7 ) mudra is held in both hands, then it is 
called Dvisikhara Hasta . 


It is used to indicate lying down . It is also 
used in snapping the fingers and in entreaties to 
conciliate women . For saying No the sikharas 
are first joined and then separated . 

30 


230 


२. द्विशिखरहस्त 
शिखरहस्त दोन्ही मिळविल्यां द्विशिखर हस्त म्हणावा . 

विनियोग 
खाले निजणेचे ठाई , बोटाने चिटकी मारणेचे ठाई , 
स्त्रियांस समाधान करणेचे ठाई या हस्ताचा उपयोग 
करावा ; नाही म्हणण्याच्या वेळेस शिखरहस्स्त आधी मिळवून 
मोकळे करावा . 


2. த்விசிகர ஹஸ்தம் . 


ஒன்றாகச்சேர்ந்த இரு சிகர ஹஸ்தங்கள் த்விசிகர 
ஹஸ்தம் எனப்படும் . 


விநியோகம் 


கீழே படுக்கையிலும் , விரல்களைச் சொடுக்குகையி 
லும் , ஸ்திரீகளைச் சமாதானப்படுத்துகையிலும் இந்த 
ஹஸ்தத்தை உபயோகிக்க வேண்டும் . இல்லையென்பதைக் 
குறிக்க சிகர ஹஸ்தங்களை ஒன்றாகச் சேர்த்துப் பிரிக்க 
வேண்டும் . 


३. वरदाभयहस्तः । 
पृथग्दक्षिणवामौ चेद्वरदाभयदा करौ । 
अराली कटिपार्श्वस्थौ तदोक्तौ वरदाभयौ ।। २८८ ।। 


231 


3. VARADABHAYA HASTA . 


( 288 ) When the right hand holds the 
Abhaya mudra ( that is Arala pointing up 
ward with the palm facing outward ) held at the 
side , and the left hand holds the Varada mudra 
( that is another Arala pointing downward , the 
palm facing outward ) held at the level of the 
hip , then it is called Varadabhaya Hasta. 


३. वरदाभयहस्त 


उजव्या हाताने बाजूस अभयमुद्रा धरून डाव्या हाताने 
माजाच्या जवळ वरदमुद्रा दाखविल्यां त्यास बरदाभय 
க IET . 

3. வாதாபய ஹஸ்தம் . 


வலது 


கையால் பக்கத்தில் அபய முத்திரையைப் 
பிடித்து ( அதாவது உள்ளங்கை எதிரே கோக்க மேல் 
நோக்கிய அராள ஹஸ்தம் ) இடது கையால் இடுப்பி 
னருகே வரத முத்திரையைப் பிடித்தால் ( அதாவது 
உள்ளங்கை எதிரே நோக்க கீழ்நோக்கிய அராள ஹஸ் 
தம் ) அதற்கு வரதாபய ஹஸ்தம் என்று பெயர் . 


8. RT : | 
अन्योन्याभिमुखौ श्लिष्टौ सूचीवक्त्राभिधानको । 
सूचीविद्ध इति प्रोक्तो नृत्तहस्तविचक्षणैः ।। २८ ९ ॥ 


232 


हल्लीसलीलाभिनये लग्नार्थे मिलने दृढे । 
शाखाद्वयस्य संघर्षे सूचीविद्धो नियुज्यते ॥ २ ९ ० ॥ 


4. SŪCHI VIDDHA HASTA . 


. 


( 289-290 ) When both the hands holding 
Sūcīmukha mudra (Asamyuta Hasta No. 14) 
are joined together, it is called Suchi Viddha. 
Its uses : - ( 1 ) It is used in Hallisa -lila ( or group 

dance with Abhinaya ) of women . 
( 2 ) It is also used to denote any contact 

or a firm combination , or the rubbing 
of 2 branches of trees . 


४. सूचीविद्धहस्त 
सूचीहस्त दोन्ही मिळविल्यां सूचीविद्धहस्त म्हणून 
नांव . 

विनियोग 
हल्लीस म्हणजे स्त्रियांच्या अभिनयासह एक्या संध - नर्तनाचे 
ठाई, दृढे संबंधाचे ठाई , झाडाचे फांटे धांसणेचे ठाई या 
हस्ताचा उपयोग जाणावा . 


4. ஸுசீவித்த ஹஸ்தம் . 


ஸூசீமுக ஹஸ்தங்கள் இரண்டும் சேர்க்கப்படு 
HPTEST 

ஸுசீவித்த ஹஸ்தம் என்று பெயர் , 


233 


விநியோகம் . 


ஹல்லீஸ நாட்டியமென்னும் ஸ்த்ரீகளின் அபிநயத் 
தோடு கூடிய ஒரு கூட்டத்தாரின் நர்த்தனத்திலும் , த்ருட 
மான சேர்க்கையிலும் , மரக்கிளைகள் ஒன்றோடொன்று 
உராய்வதையும் குறிக்க இந்த ஹஸ்தத்தை உபயோகிக்க 
வேண்டும் . 


4. F : | 
पताकोपरिविन्यस्तो हंसास्योऽप्यूर्ध्वगः करः । 
ज्ञानहस्तस्तु कथितस्तस्य भाव इहोच्यते ॥ २ ९ १ ॥ 
निर्ममाणां भावनासु शांतिकामी रसोदये । 
हृदयध्यानभावे च ज्ञानहस्तो नियुज्यते ॥ २ ९ २ ॥ 


5. GNANA HASTA . 


( 291-292 ) When the left hand holds the 
Pataka over which the right hand holds Ham 
sāsya (Asamyuta Hasta No. 18 ) mudra then it 
is called Gnana Hasta . 


It is used ( 1 ) in the pose of spiritually advanced 

persons devoid of all feeling of the 
narrow self ,, 
(( 2 ) for creating the atmosphere for 
producing the aesthetic effect of peace 
of mind , and 
( 3 ) for showing deep contemplation , 


234 


५. ज्ञानहस्त 
पताक ऐस्या डाव्या हातावर हंसास्य ऐसा उजवा हात 
ठेविल्यां ज्ञानहस्त म्हणून नांव . 

विनियोग 
ममतेचा त्याग केलेला वैराग्याचे ठाई , 
मनास 
शांतता सुचविणेचे ठाई , अंतर्ध्यानाचे ठाई या हस्ताचा 
उपयोग जाणावा . 

5 . 

ஞான ஹஸ்தம் . 
பதாக முத்திரையிலுள்ள இடது கையின்மீது 
ஹம்ஸாஸ்ய முத்திரையிலுள்ள வலதுகையை வைத்தால் 
ஞான ஹஸ்தம் என்று பெயர் . 


விநியோகம் . 


தானெனனும் மமதைபை 

யொழித்த வைராக்கிய 
சாலிகளையும் , மனத்தின் ஓர் சாந்தியையும் , ஆழ்ந்த 
தியானத்தையும் குறிக்க இந்த ஹஸ்தத்தை உபயோகிக்க 
வேண்டும் . 


६. मुद्रहस्तः । 
करयोर्मध्यमांगुष्ठयोगाच्चान्याः प्रसारिताः । 
मुद्रहस्तस्समाख्यातः कराभ्यासविचक्षणैः ॥ २ ९ ३ ।। 
अणुरित्यर्थके धेनोरानने तृणभावने । 
चिन्मुद्रासु च चंच्वर्थे मुद्रहस्तो निरूपितः ॥ २ ९ ४ ॥ 


235 


6. MUDRA HASTA ., 


( 293-294 ) When the thumb and the middle 
finger are joined together and the other fingers 
are stretched out , then it is called Mudra Hasta . 


It is used to denote the smallest particle , to 
show the face of a cow and to indicate that some 
thing is as unimportant as a piece of grass . It is 
also used for the gesture known as chinmudra or 
the gesture of the highest knowledge, and to show 
the beak of a bird . 


६. मुद्रहस्त 
अंगोठा आणि मधले बोट हे दोन्ही मिळवून इतर बोटें 
पसरविल्यां मुद्रहस्त जाणावा . 

विनियोग 


गाईचे मुख , अनुप्रमाणे दाखविणेचे ठाई , काही पदार्थ 
तृणसम ऐसें सांगणेचे ठाई , या हस्ताचा उपयोग. 

चिन्मुद्रेचे ठाई या हस्ताचा उपयोग साजतो . पक्षींचे 
चंचूचे ठाई ही या हस्ताचा उपयोग करावा . 


6. முத்ரை ஹஸ்தம் . 
பெருவிரலும் நடுவிரலும் சேர்ந்து மற்ற விரல்கள் 
தனித்திருக்குமாகில் முத்ரை ஹஸ்தம் என்று பெயர் , 


236 


விநியோகம் 


பசுவின் முகத்தைக் காண்பிக்கையிலும் அணுப்ர 
மாணத்தை காண்பிக்கையிலும் , ஒன்றைப்புல்லினும் தாழ் 
வாகப் பேசுகைலும் , சின் முத்திரைக்குப் பதிலாகவும் , 
பறவைகளின் அலகைக் குறிக்கவும் இந்த ஹஸ்தத்தை 
உபயோகிக்கவேண்டும் . 


9. : | 
खस्तिकौ तौ तथैवाशु विच्युतौ तु प्रकीर्णकौ ॥ २ ९ ५ ।। 


7. PRAKIRNA HASTA . 


( 295 ) When hands held in Swastika , 
( Samyuta Hasta No. 4 ) -- that is crossed one over 
the other - are separated then it is called 
Prakirna Hasta . 


७. प्रकीर्णहस्त 
स्वस्तिक ऐसे दोनी हात वेधळे केल्यां त्यास प्रकीर्ण 
I FURT . 


7. ப்ரகீர்ண ஹஸ்தம் . 


ஸ்வஸ் திகமாகவுள்ள இருகைளும் தனித்தனியே 
பிரிக்கப்படுமாகில் ப்ரகீர்ண ஹஸ்தம் என்று பெயர் . 


237 


विविधाभिनयहस्ताः । 


१. शकटहस्तः । 
भ्रमरे मध्यमाङ्गुष्ठप्रसृत्या शकटो भवेत् । 
राक्षसाभिनये प्रायः शकटो विनियुज्यते ॥ २ ९ ६ ॥ 


MISCELLANEOUS GESTURES 

OF THE HAND . 


1. SAKATA HASTA . 


( 296 ) When in the Bhramara Hasta . 
( Asamyuta Hasta No. 20 ) ( in both hands ) , the 
middle finger and the thumb are extended it is 
called Sakata Hasta ( a carriage ) . 
Its uses : -It is generally used to shor a raksasa 

( a demon ) . 


विविध अभिनय हस्त 


१. शकटहस्त 


दोन्ही भ्रमर हस्ताचे ठाई मध्यमांगुष्ठ पसरिल्यां तो 
शक्टहस्त होतो . 

विनियोग 
राक्षसाभिनयाचे ठाई या शकट हस्ताचा उपयोग 


योजावा. 


31 


238 


பலவகை ஹஸ்தங்கள் . 

1. சகடஹஸ்தம் 
இரு ப்ரமர ஹஸ்தங்களில் ( அஸம்யுதஹஸ்தம் நெ . 
20 ) நடுவிரலும் கட்டைவிரலும் நீட்டப்பட்டால் 
ஹஸ்த மாகும் . 


. 


சகட 


விநியோகம் 


ராக்ஷஸாபிகயத்தில் இந்த ஹஸ்தத்தை உபயோ 
கிக்கலாம் . 


R. HE I 
शिखरान्तर्गताङ्गुष्ठ इतराङ्गुष्ठसंगतः । 
तर्जन्यायतया श्लिष्टः शंखहस्तः प्रकीर्तितः ॥ २ ९ ७ ॥ 
शंखादिषु प्रयोज्योऽयमित्याहुर्भरतादयः ॥ २ ९ ८ ॥ 


2. SANKHA HASTA . 


( 297-298 ) When both the hands holding 
Sikhara mudra ( Asamyuta Hasta No. 7 ) are 
brought together so that the two thumbs are close 
to each other and the first fingers of both the 
hands are extended and kept close to each other 
then it is called Saikha Hasta . 


Its uses -It is used to denote a conch . 


239 


२. शंखहस्त 
शिखरहस्ताने अंगोठा धरून त्यासी दुसरा अंगोठा 
मिळऊन तर्जनी जोडिल्याने तो शंखहस्त म्हणावा . 

विनियोग 
शंखादिकाचे ठाई या हस्ताचा उपयोग. 


2. சங்கஹஸ்தம் 


சிகாஹஸ்தத்தின் ( அஸம்யுதஹஸ்தம் நெ . 7 ) கட்டை 
விரலுடன் மற்றொரு கட்டை விரலைச் சேர்த்து இரு 
ஆள்காட்டி விரல்களும் சரியாக சேர்க்கப்பட்டால் சங்க 
ஹஸ்த மாகும் . 

சங்கைக் குறிக்க இந்த ஹஸ்தத்தை உபயோகிக்க 
வேண்டும் . 


என்பான் என்பான் 
चक्रहस्तः स विज्ञेयश्चक्रार्थे स नियुज्यते ॥ २ ९९ ॥ 


3. CAKRA HASTA . 


( 299 ) When both the hands holding Ardha 
candra mudra ( Asamyuta Hasta No. 3 ) are held 
obliquelly and are brought together so that their 
palms touch each other , then it is called Cakra 


Hasta , 


240 


Its uses : - It is used to indicate the weapon of 

Cakra ( a disc ) . 


३. चक्रहस्त 
दोन्ही अर्धचन्द्र हस्ताचे तळहात तिर्कस् जोडिल्याने 
तो चक्रहस्त जाणावा . 

विनियोग 
चक्राचे ठाई याचा उपयोग जाणावा . 

3. சக்ரஹஸ்தம் 
இரு அர்த்த சந்த்ர ஹஸ்தங்களின் ( அஸம்யுத 
ஹஸ்தம் நெ . 3 ) உள்ளங்கைகளை சாய்வாக ஒன்றோடொ 
ன்று சேர்த்தால் அது சக்ர ஹஸ்த மாகும் . 

சக்ரத்தை அபிவிக்கையில் இந்த ஹஸ்தத்தை உப 
யோகிக்க வேண்டும் . 


४. पाशहस्तः । 


सूच्या निकंचिते श्लिष्टे तर्जन्यौ पाश ईरितः । 
पाशे च लग्ने क्रीडायां शृंखलायां नियुज्यते ॥ ३०० ॥ 


4. PASA HASTA . 


( 300 ) When both the hands holding Suci 
mudra (Asamyuta Hasta No. 14 ) have the first 
fingers bent and contacted , then it is called Pasa 
( the noose ) Hasta . 


241 


Its uses : -It is used for showing the weapon 

called Pas a ( the encircling rope ) or 
a marriage union , in play , or to indicate 
a chain , 


४. पाशहस्त 
दोन्हीं सूचीहस्ताचे ठाई तर्जनी दोन्ही लवऊन अंगोठ्या 
எரிவர் எ TET Tar. 


विनियोग 
TIT ( IT STIg7 ), TX , SI, I, STFIT Tr. 

4. பாசஹஸ்தம் 
இரு ஸுசீஹஸ் தங்களின் ( அஸம்யுதஹஸ்தம் கெ . 
14 ) ஆள்காட்டிவிரலை வளைத்துக் கட்டைவிர 

ரலுடன் 
சேர்த்தால் பாசஹஸ்த மாகும் . 


விநியோகம் 


பாசம் எனும் ஆயுதம் , விவாஹம் , விளையாட்டு , 
விலங்கிடுதல் முதலியவற்றில் இந்த ஹஸ்தத்தை உபயோ 
கிக்கவேண்டும் . 


4. விகா: | 
कनिष्ठे कुंचिते श्लिष्टे मृगशीर्षे तु कीलकः । 
स्नेहे नर्मानुलापे च विनियोगोऽस्य संमतः ॥ ३०१ ॥ 


242 


5. KILAKA HASTA . 


(( 301 ) If the little fingers of both the hands 
holding MrgasTrsa mudra ( Asamyuta Hasta 
No.17 ) are bent and interlocked then it is called 
Kilaka Hasta . 


Its uses : -It is used to indicate friendship and in 

amorous conversation . 


५. कीलकहस्त 
मृगशीर्षहस्ताचे ठाई दोन्ही करंगुळीचे बोटें वांकऊन 

fa னர் ASI . 


विनियोग 


स्नेहाचे ठाई, प्रिय बोलण्याचे ठाई या हस्ताचा उपयोग. 


5. கீலகஹஸ்தம் 


ம்ருகசீர்ஷ ஹஸ்தத்தில் ( அஸம்யுதஹஸ்தம் கெ . 17 ) 
இரு கைகளின் 

சுண்டு விரல்களும் சிறி , வளைத்து 
பிணைக்கப்பட்டால் அது கீலகஹஸ்த மாகும் . 


விநியோகம் . 


நட்பையும் சிருங்கார சம்பாஷணையையும் குறிக்க 
இந்த ஹஸ்தத்தை உபயோகிக்க வேண்டும் . 


243 


६. संपुटहस्तः । 
कुंचितांगुलयश्चके प्रोक्तः संपुटहस्तकः । 
वस्त्वाच्छादे संपुटे च संपुटः कर ईरितः ॥ ३०२ ॥ 


6. SAMPUȚA HASTA . 


(( 302 ) When in Cakra Hasta , the fingers 
are all bent , then it is called Samputa Hasta 
( a small box ) . 


Its uses :-It is used to indicate an object secured 

in a box . 


६. संपुटहस्त 
चक्रहस्ताचे ठाई दहा बोटें लवविल्यां तो संपुटहस्त 
म्हणावा . 

विनियोग 
मलती वस्तु झांकणे , संपृष्ट करणे या ठाई संपुटहस्ताचा 
उपयोग करावा . 


6. ஸம்புடஹஸ்தம் 
சக்ரஹஸ்தத்தின் 10 விரல்களும் வளைக்கப்படுமே 
யானால் அதுவே ஸம்புடஹஸ்தம் . ஒரு பொருளை மூடி 
டப்பியில் அடைக்கையில் ஸம்புடஹஸ்தத்தை உபயோகிக் 
ENri . 


244 


७. शिवलिङ्गहस्तः । 
वामेऽर्धचन्द्रे विन्यस्तः शिखरः शिवलिङ्गकः । 
विनियोगस्तु तस्यैव शिवलिङ्गस्य दर्शने ॥ ३०३ ॥ 


7. SIVALINGA HASTA . 


( 303 ) When the right hand holding S ikhara 
mudra ( Asamyuta Hasta No. 7 ) is placed over the 
left hand holding Ardhacandra mudra , ( Asam 
yuta Hasta No. 3 ) then it is called Sivalinga 
Hasta . 


Its uses : -It is used to 


indicate S ivalinga. 


७. शिवलिङ्गहस्त 
डावा हात अर्धचन्द्र करून त्यावरी उजवा शिखरहस्त 
उभा केल्यां तो शिवलिङ्गहस्त म्हणावा . 

विनियोग 
शिवलिङ्गदर्शनसमई या हस्ताचा उपयोग करावा . 

7. சிவலிங்கஹஸ்தம் 
இடதுகையை அர்த்த சந்த்ரமாகச் ( அஸம்யுத ஹஸ் 
தம் நெ . 3 ) செய்து அதன் மீது வலது சிகரஹஸ்தத்தை 
( அஸம்யுதஹஸ்தம் நெ . 7 ) நிறுத்தினால் சிவலிங்கஹஸ்த 
மாகும் . 

சிவலிங்கத்தை நிரூபிக்கையில் இந்த ஹஸ்தத்தை 
உபயோகிக்கலாம் . 


245 


८. मत्स्यहस्तः । 


करपृष्ठोपरि त्यस्तो यत्र हस्तस्त्वधोमुखः । 
किंचित्प्रसारिताङ्गुष्ठः स करो मत्स्यनामकः ॥ ३०४ ॥ 
एतस्य विनियोगस्तु संमतो मत्स्यदर्शने ॥ ३०५ ॥ 


8. MATSYA HASTA .. 


( 304-305 ) When both the hands are placed 
one over the other with the palms looking down 
ward and the thumbs are extended a little , then it 
is called Matsya Hastar. Its use is in indicating 
a fish . 


८. मत्स्यहस्त 
पालथ्या हातावरी हात दोनी जोडून अंगोठे पसरून 
हलविल्यां तो मत्स्यहस्त म्हणावा . 


विनियोग 


मत्स्याचे सांई याचा विनियोग करावा. 


8. மத்ஸ்யஹஸ்தம் 


உள்ளங்கை கவிழ்ந்திருக்க ஒன்றின்மீது மற்றொரு 
கையைப் பொருத்தி இரு கட்டைவிரல்களையும் வெளியே 
நீட்டி அவ்விரல்களை அசைத்தால் அது மத்ஸ்யஹஸ்த 
மாகும் . 

32 


246: 


விநியோகம் 


மத்ஸ்யத்தைக் குறிப்பிட இந்த மத்ஸ்ய ஹஸ்தத்தை 
உபயோகிக்கவேண்டும் . 


९ . कूर्महस्तः । 
कुंचिताग्राङ्गुलिश्चक्रे प्रोक्तः संपुटहस्तकः । 
एतस्य विनियोगस्तु संमतः कूर्मदर्शने ॥ ३०६ ॥ 


9. KŪRMA HASTA ,: 


( 306) If in Cakra Hasta the ends of, the : 
fingers are bent a little and held like a Sampuța 
Hasta, then it is called Kurma Hasta . Its use is 
in indicating a tortoise . 


९ . कूर्महस्त 
दोन्ही चक्रहस्ताचे ठाई अंगुली वांकऊन संपुटहस्त 
केलीयां तो कूर्महस्त म्हणावा . 

विनियोग 
कूर्माभिनयाचे ठाई या हस्ताचा उपयोग करावा . 


9. கூர்மஹஸ்தம் 
சக்ர ஹஸ்தத்தின் விரல்களை வளைத்து ஸம்புட 
ஹஸ்தம் காண்பித்தால் அதுவே கூர்ம ஹஸ்தமாகும் . 


247 


விநியோகம் 


கூர்மம் அதாவது ஆமையை அபில்யிப்பதில் இந்த 
ஹஸ்தத்தை உபயோகிக்கவேண்டும் . 


१०. वराहहस्तः । 
मृगशीर्षे त्वन्यतरस्योपर्येकः स्थितो यदि । 
कनिष्ठांगुष्ठयोर्योगात् वराहः कर ईरितः ॥ ३०७ ॥ 
एतस्य विनियोमस्तु वसहार्थप्रदर्शने ॥ ३०८ ॥ 


10. VARAHA HASTA . 


( 307-308) If in the hands holding " Mrgasira 
mudra ( Asamyuta Hasta No. 17 ) and placed one 
over the other, the thumb of one hand comes in 
contact with the little finger of the other , then it 
is called Varāha Hasta . 

Its use is in indicating a boar. 


१०. वराहहस्त 
मृगशीर्षहस्ताचे पाठीवरी दुसरा मृगशीर्ष हस्त ठेऊन 
कनिष्ठिकांगुष्ठ मिळविल्यां तो वराहहस्त झणावा. 
याचा विनियोग वराहाचेठाई असे . 

10. வராஹஹஸ்தம் 


ஒரு மிருகசீர்ஷ ஹஸ்தத்தின் ( அஸம்யுதஹஸ்தம் 
கே . 17 ) பின்புறத்தின்மீது மற்றொரு மிருகசீர்ஷம் 


248 


வைத்து , கட்டை விரலுடன் சுண்டுவிரல் 

சேர்க்கப் 
படுமாகில் வராஹ ஹஸ்தமெனப்படும் . 


விநியோகம் 


பன்றியைக் குறிக்க இந்த வராஹஹஸ்தத்தை 
உபயோகிக்கவேண்டும் . 


११. गरुडहस्तः । 
तिर्यक्तलस्थितावर्धचन्द्रावंगुष्ठयोगतः 
अन्योन्यं गरुडः प्रोक्तो गरुडार्थे नियुज्यते ॥ ३० ९ ॥ 


11. GARUDA HASTA . 
( 309 ) If the hands holding the Ardha 
candra mudra ( Asamyuta Hasta No. 3 ) are 
joined at an angle to each other , the thumbs being 
in contact , then it is called Garuda Hasta. 
Its use is in indicating a Garuda ( the sacred kite ) . 


११. गरुडहस्त 
दोन्ही अर्ध चन्द्र हस्तांचे तलवे तिरकस जोडून अंगोठे 
मिळविल्यां गरुड हस्त म्हणावा . 


विनियोग 


यांचा विनियोग गरुडाचे ठाई असे. 


249 


11. கருடஹஸ்தம் 


அர்த்தசந்த்ரமாக ( அஸம்யுதஸ்தம் நெ . 3 ) உள்ள 
இரு ஹஸ்தங்களின் உள்ளங்கைகளைச் சிறிது சாய்வாகச் 
சேர்த்து இரு பெருவிரல்களும் சேர்க்கப்படுமாகில் கருட 
ஹஸ்தம் எனப்பெயர் . 


விநியோகம் 


கருடனைக் குறிக்க இந்த ஹஸ்தத்தை உபயோகிக்க 
வேண்டும் . 


?? , பான்புரா | 
सर्पशीर्षे स्वास्तिकं चेत् नागबंध इतीरितः । 
एतस्य विनियोगस्तु नागबंधे हि संमतः ।। ३१० ॥ 


12. NĀGABANDHA HASTA . 
( 310 ) When the hands holding Sarpasira 
mudra ( Asamyuta Hasta No. 15 ) are crossed one 
over the other , then it is called Nagabandha 
Hasta . 

It is used to indicate Nagabandha ( a pair 
of twining serpents ) 

१२. नागबंधहस्त 
दोन्ही सर्पशीर्ष हस्त मणगटाचे ठाई स्वस्तिकाकार 
जोडिल्यां तो नागबंध हस्त म्हणावा , 


1250 


विनियोग 
याचा विनियोग नागबंधाचे ठाई ( स्त्रियांच्या दंडांतील 
एक अलंकार ) असे. 


12. நாகபந்தஹஸ்தம் 
ஸர்ப்பசீர்ஷமாக ( அஸம்யுதஹஸ்தம் நெ . 15 ) 
இருக்கும் இரு ஹஸ்தங்களும் மணிக்கட்டில் ஸ்வள் திகா 
காரமாகச் சேர்க்கப்பட்டால் நாகபந்த ஹஸ்தமாகும் . 


விநியோகம் 


நாகபந்தத்தைக் குறிக்க அதாவது இரு நாகங்கள் 
சேர்ந்திருப்பதையும் , கொத்து எனும் ஆபரணத்தையும் 
குறிக்க இந்த ஹஸ்தத்தை உபயோகிக்க வேண்டும் . 


23. CETE : | 


T Thigira : | 
खट्वहस्तो भवेदेष खवाया दर्शन स्मृतः ॥ ३११. ।। 


13. KHATVA HASTA . 


( 311 ) If the two hands holding Catura 
Hasta ( Asamyuta Hasta , No. 16 ) mudra are held 
one over the other and the thumbs and the first 
fingers are released , then it is known as Khatva 
Hastal ( the cot ) . 


251 


It is used for indicating a . cot . 


१३. खट्वहस्त 
दोन्ही चतुरहस्त उताणे येक्यावरी एक ठेऊन तर्जन्यंगुष्ठ 
उमें केलियां तो खट्वहस्त म्हणावा . 


विनियोग 


याचा विनियोग पलंगाचे ठाई असे . 


13. கட்வஹஸ்தம் 


மல்லாந்துள்ள சதுரஹஸ்தங்கள் ( அஸம்யுதஹஸ் தம் 
கெ . 16 ) இரண்டையும் ஒன்றின்மீது ஒன்று வைத்து 
ஆள்காட்டிவிரலும் : கட்டைவிரலும் . நிமிர்த்தப்படுமாகில் 
கட்வஹஸ்தம் எனப்பெயர் . 


விநியோகம் 


மஞ்சத்தைக்குறிக்க இந்த ஹஸ்தத்தை உபயோகிக்க 
வேண்டும் .... 


॥ ब्रह्मरुद्रादिदेवताभिनयहस्ताः ॥ 


१. ब्रह्मदेवहस्तः । 


ब्रह्मणः पल्लयो वामे हंसास्यं दक्षिणे करे । 


ABHINAYAS FOR DEITIES 
BRAHMA , RUDRA etc. , 


1. BRAHMADEVA HASTA . 


( 312 ) A combination of Pallava ( Ala 
pallava ) Hasta ( Asamyuta Hasta No. 13 ) in the 
left hand and Hamsāsya Hasta ( Asamyuta 
Hasta No. 18) in the right indicates Brahma . 

. 


१. ब्रह्मदेवहस्त 
डाव्या हाताने पल्लवाभिनय उजव्या हाताने हंसपक्षा 
भिनय दाखविल्यां तो ब्रह्मदेव हस्त म्हणावा. 


253 


1. ப்ரம்மதேவஹஸ்தம் 


இடதுகையால் பல்லவாபிதயமும் (அஸ்ம்புதஹஸ்தம் 
நெ . 13 ) வலது கையால் ஹம்ஸபக்ஷ பிநயமும் ( அஸம் 
யுத ஹஸ்தம் நெ . 18 ) செய்யப்படுமாகில் அதற்கு ப்ரம்ம 
தேவ ஹஸ்தம் என்று பெயர் 


7. DIEW : 1 
शंभोर्वामे मृगशिरस्तिपताकं तु दक्षिणे ।। 


2. S AIVA HASTA . 


( 313 ) AL combination of Mrgas ira 
( Asamyuta Hasta No. 17 ) on the left hand and 
Tripataka ( Asamyuta Hasta No. 2 ) in the right 
indicates Paramasiva . 


२. शैवहस्त 
डाव्या हाताने मृगशिरहस्त व उजव्या हाताने त्रिपताक हस्त 
दाखविल्यां तो शैव हस्त ह्मणावा . 


2. சைவஹஸ்தம் 
இடதுகையால் மிருகசீர்ஷம் ( அஸம்யுத ஹஸ்தம் 
கெ . 17 ) எனும் ஹஸ்தத்தையும் வலதுகையால் த்ரிபதாக 
அபிநயமும் ( அஸம்யுகஹஸ்தம் நெ . 2 ) செய்தால் சைவ 
ஹஸ்தமாகும் . 


-- 


33 


254 


३. विष्णुहस्तः । 
हस्ताभ्यां त्रिपताकं तु विष्णोर्हस्तः प्रकीर्तितः ॥ ३१३ ॥ 


3. VISNU HASTA . 


( 313 ) Tripataka (Asamyuta Hasta No. 2 ) 
in both hands indicates Mahāvişnu . 


३. विष्णुहस्त 
दोन्ही हताने त्रिपताक हस्त दाखविल्यां तो विष्णुहस्त 
म्हणावा . 

3. விஷ்ணு ஹஸ்தம் . 
இரு கைகளையும் த்ரிபதாக ( அஸம்யுத ஹஸ்தம் 
நெ . 2 ) மாகப் பிடித்தால் விஷ்ணு ஹஸ்த மெனப்படும் . 


४. सरखतीहस्तः । 
साचीकृते दक्षिण च वामे चांस समेकृते । 
कपित्थरूपे भारत्याः करः स्यादिति संमतः ॥ ३१४ ॥ 


4. SARASWATI HASTA . 


( 314 ) When both the hands hold the 
— Kapittha mudra ( Asamyuta Hasta No. 8 ) and 
the right hand is slightly bent while the left is 
held at the level of the shoulders , then it indicates 
Saraswati, 


255 


४ सरखतीहस्त 
कपित्थहस्त दोन्ही भुजांच्या बरोबरीने धरिल्यां 
सरस्वतीहस्त म्हणावा . 

4. ஸரஸ்வதி ஹஸ்தம் . 


புஜங்களுக்குச் சரியாகக் கபித்தஹஸ்தங்கள் ( அஸம் 
யுத ஹஸ்தம் நெ . 8 ) தரிக்கப்படுமாகில் ஸரஸ்வதி 
ஹஸ்தமாகும், 


५. पार्वतीहस्तः । 
ऊर्धाधाप्रसृतावर्धचन्द्राख्यौ वामदक्षिणौ । 
अभयो वरदश्चैता पार्वत्याः कर ईरितः ॥ ३१५ ।। 


5. PARVATI HASTA . 


( 315 ) When the right and the left 
assuming Ardhacandra pose ( Asamyuta Hasta 
No. 3 ) are placed in Abhaya and Varada forms , 
that is with the fingers looking up and down 
respectively , the second in a lower level than the 
first , then Parvati is denoted . 


५. पार्वतीहस्त 
दोन्ही अर्धचन्द्रहस्त खालवरी केलियां ते अभय वरद 
हस्त पार्वतीचे. 


256 


5. பார்வதி ஹஸ்தம் . 
இரண்டு அர்த்த சந்த்ர ஹஸ்தங்களில் ( அமையுத 
ஹஸ்தம் நெ . 3 ) ஒன்று மேலும் மற்றொன்று கீழுமாக 
தரித்தால் அது பார்வதியின் அபயவரத ஹஸ்தமாகும் . 


4. Tam : | 
अंसोपकण्ठे हस्ताभ्यां कपित्थस्तु श्रियः करः ॥ 


6. LAKSMI HASTA . 


( 316 ) When both the hands are held in 
‘ Kapittha nudra ( Asainyuta Hasta No. 8 ) near 
the shoulders it indicates Mahalaksmi . 

६. लक्ष्मीहस्त 
खांद्याच्या बरोबरीने दोन्ही कपित्थहस्त धरिल्याने तो 
THEI . 

6. லக்ஷ்மீ ஹஸ்தம் 
தோள்களுக்குச் சமமாக இரண்டு கபித்த ஹஸ்தங் 
களைத் ( அஸம்யுத ஹஸ்தம் நெ . 8 ) தரித்தால் அது 
* லக்ஷமீ ஹள் தமாகும் . 


4 


9. க : | 
उरोगताभ्यां हस्ताभ्यां कपित्थो विघ्नराकरः ।। ३१६ ॥ 


257 


7. VINAYAKA HASTA . 
When both the hands hold Kapittha mudra 
( Asamyuta Hasta No. 8 ) about the level of the 
chest , then it denotes - Vināyaka . 

७. विनायकहस्त 
उराच्या बरोबरीने दोन्हीं कपित्थहस्त धरिल्यां 
विनायकहस्त म्हणावा 

7 . விநாயக ஹஸ்தம் . 
மார்பிற்கு நேரே இரு கபித்த ஹஸ்தங்களைத் ( அஸம் 
யுத ஹஸ்தம் நெ . 8) தரித்தால் Surush 

ஹஸ்தமாகும் . 


८. कार्तिकेयहस्तः । 
वामे करे त्रिशूलं च शिखरो दक्षिणे करे । 
उर्ध्व गते कार्तिकस्य हस्तः स्यादिति कीर्तितः ॥ ३१७ ।। 

8. KARTIKËYA HASTA . 
( 317 ) When the right hand holds Trisula 
(( Asamyuta Hasta No. 4 ) mudra and the left 
" Sikhara ( Asamyuta Hasta No. 7 ) mudra , then 
it denotes Kartikeya ( Skanda ) . 

८. कार्तिकेयहस्त 
डाव्या हाताने उभा त्रिशूलहस्त, उजव्या हताने उभा 
शिखर हस्त दाखविल्यां तो कार्तिकेय हस्त म्हणावा. 


258 


8 . 


கார்த்திகேய ஹஸ்தம் . 


கையை 


கையை த்ரிசூலமாகவும் வலது 
சிகர ஹஸ்தமாகவும் ( அஸம்யுத ஹஸ்தம் நெ 7 ) நிமிர்த் 
தினால் கார்த்திகேய ஹஸ்தமாகும் . 


९ . मन्मथहस्तः । 


वामे करे तु शिखरं दक्षिणे कटकामुखम् । 
मन्मथस्य करः प्रोक्तो नाट्यशास्त्रार्थकोविदैः ॥ ३१८ ॥ 


9. MANMATHA HASTA .. 


( 318 ) When the left hand is held in Sikhara 
mudra ( Asanyuta Hasta No. 7 ) and the right 
hand Katakanukha mudra ( Asamyuta Hasta 
No.9 ) , then it indicates Manmatha . 


९ . मन्मथहस्त 


वामकर शिखरहस्त दक्षिणकर कटकामुखहस्त दाखविल्यां 
तो मन्मथहस्त म्हणावा . 


கையை 


9. மர்மத ஹஸ்தம் . 

சிகர ஹஸ்தமாகவும் ( அஸம்யுத 
ஹஸ்தம் கெ . 7 ) 

கையைக் கடகாமுகமாகவும் 
( அஸம்யுத ஹஸ்தம் நெ . 9 ) தரித்தால் மன்மத ஹஸ்த 
மெனப்படும் . 


வலது 





॥ अष्टदिक्पालहस्ताः ॥ 

१. इन्द्रहस्तः । 
त्रिपताकं स्वस्तिक च शक्रहस्तः प्रकीर्तितः ॥ ३१ ९ ॥ 


ABHINAYAS FOR DIKPALAS 
( THE LORDS OF THE EIGHT DIRECTIONS ) 


1. INDRA HASTA 

( LORD OF THE EAST ) 
(( 319 ) When both the hands holding Tripa 
tāka mudra ( Asamyuta Hasta No. 2 ) cross each 
other at the wrist , then it indicates Indra . 


१. इंद्रहस्त 
दोन्ही त्रिपताकहस्त मणगटाचे ठाइ स्वस्तिक केलिय 
इंद्र हस्त म्हणावा 

1. @r pmavsi . 
த்ரிபதாகமாகவுள்ள ( அஸம்யுத ஹஸ்தம் நெ . 2 ) 
இரு கைகளையும் மணிக்கட்டில் ஸ்வஸ் திகமாகச் செய்தால் 
இத்திர ஹஸ்த மெனப்படும் . 


२. अग्निहस्तः । 
त्रिपताकं दक्षिणे तु वामे कांगुलहस्तकम् । 
अग्निहस्तः स विज्ञेयो नाट्य शास्त्रविशारदैः ॥ ३२० ॥ 


260 


2. AGNI HASTA . 
( LORD OF THE SOUTH -EAST) 
( 320 ) When the right hand holds " Tripatāka 
( Asarmyuta Hasta No. 2 ) and the left — Kangula 
( Asamyuta Hasta No. 11 ) , then it indicates Agni. 

२. अग्निहस्त 
उजव्या हाताने त्रिपताकहस्त डाव्या हाताने कांगुल 
हस्त दाखविल्यां अग्निहस्त म्हणावा. 


2 . அக்னி ஹஸ்தம் . 
வலது கையால் த்ரிபதாகமும் ( அஸம்யுத ஹஸ்தம் 
நெ .2 ) இடது கையால் காங்குல ஹஸ்தமும் ( அஸம்யுத 
ஹஸ்தம் நெ . 11 ) தரித்தால் அக்னி ஹஸ்தமாகும் . 


३. यमहस्तः । 
वामे पाशं दक्षिणे तु सूची यमकरः स्मृतः । 


3. YAMA HASTA 

( LORD OF THE SOUTH ) 
( 321 ) When the left hand holds 

Pās a 
mudra ( that is the first finger bent and joined to 
the thumb, the other fingers held as in Suci 
mukha ) and the right hand holds — Suci mudra 
( Asamyuta Hasta No. 14 ) , then it indicates 
Yama . 


261 


३. यमहस्त 
डावा पाश हस्त उजवा सूचीहस्त दाखविल्यां यमहस्त 


म्हणावा . 


3 . 


யம ஹஸ்தம் . 


இடது கையால் 

பாச ஹஸ்தமும் வலது கையால் 
ஸூசீமுக ஹஸ்தமும் ( அஸம்யுத ஹஸ்தம் நெ . 14 ) தரித் 

யம ஹஸ்த மெனப்படும் . 


4 


தால் 


8. * : | 
खङ्गं च शकटं चैव कीर्तितो नितेः करः ॥ ३२१ ॥ 

4. NIRRTI HASTA 
( LORD OF THE SOUTH - WEST ) 
When the hands hold Khaợga and S akata 
mudra ( mudras like short sword and the wheel ) 
then it indicates Nirrti . 

४. नितिहस्त 
उजव्या हाताने खगहस्त डाव्या हाताने शकटहस्त 
दाखविल्यां तो नितिहस्त म्हणावा. 

4. நிருதி ஹஸ்தம் 
வலதுகையால் கட்க ( கத்தி ) ஹஸ்தத்தையும் இடது 
கையல் சகட ஹஸ்தத்தையும் தரித்தால் நிருதி ஹஸ்த 
மெனப்படும் . 


262 


५. वरुणहस्तः । 
पताकं दक्षिणे वामे शिखरं वारुणः करः ॥ ३२२ ।। 


5. VARUNA HASTA 


(LORD OF THE WEST ) 


( 322) When the left hand holds Patāka 
mudra (Asamyuta Hasta No. 1 ) and the right 
hand S ikhara mudra (Asamyuta Hasta No. 7 ) , 
then it indicates Varuna. 

. 


५. वरुणहस्त 
उजव्या हातानें पताकहस्त डाव्या हाताने शिखरहस्त 
दाखविल्यां तो वरुणहस्त म्हणावा . 


5. வருணஹஸ்தம் 


வலதுகையால் பதாகஹஸ்தமும் ( அஸம்யுதஹஸ்தம் 
G61 ) 

இடது கையால் சிகரஹஸ்தமும் ( அஸம்யுத 
ஹஸ்தம் செ 7 ) தரித்தால் வருண ஹஸ்தம் எனப்பெயர் . 


६. वायुहस्तः । 


अरालो दक्षिणे हस्ते वामे चार्धपताकिका । 
धृता चेद्वायुदेवस्य हस्त इत्यभिधीयते ॥ ३२३ ॥ 


263 


6 . 


VAYU HASTA 


( LORD OF THE NORTH - WEST ) 
( 323 ) When the right hand holds Arala 
mudra (Asamyuta Hasta No. 5 ) and the left hand 
Ardhapataka ( Asamyuta Hasta according to 
other authorities No. 1 ) then it indicates Vayu. 


६. वायुहस्त 
उजव्या हाताने अराल हस्त डाव्या हाताने अर्ध 
पताकहस्त धरिल्यां तो वायुहस्त म्हणावा . 


6. வாயுஹஸ்தம் 
வலதுகையால் அராலஹஸ்தத்தையும் ( அஸம்யுத 
ஹஸ்தம் கெ 5 ) இடதுகையால் அர்த்த பதாக ஹஸ்தத் 
தையும் தரித்தால் வாயு ஹஸ் தமாகும் . 


७. कुबेरहस्तः । 
वामे पञ दक्षिणे तु गदा यक्षपतेः करः ॥ ३२४ ॥ 


7. KUBÉRA HASTA 


( LORD OF THE NORTH ) 
( 324) Padma Hasta ( Asamyuta Hasta 
No. 12) in the left hand and Gada in the 
right denotes Kubēra . 


264 


७. कुबेरहस्त 
डाव्या हतानें पद्महस्त , उजव्या हताने गदाहस्त 
दाखविल्यां तो कुबेरहस्त म्हणावा . 


7. குபேரஹஸ்தம் 


இடது கையால் பத்மஹஸ்தத்தையும் ( அஸம்யுத 
லூஸ் தம் நெ 12 ) வலதுகையால் கதாஹஸ்தத்தையும் 
தரித்தால் குபேர ஹஸ்தமெனப்படும் . 


८. ईशानहस्तः । 
पूर्वोक्तः शैवहस्त एव ईशानहस्त इति योद्धव्यम् । 


8. ISANA HASTA 


( LORD OF THE NORTH - EAST ) 


The Lord of the North -east is Isana , that 
is , Rudra for whom the Abhinaya has already 
been given in Saiva Hasta . 


८. ईशानहस्त । 
ईशानहस्त हा देवताभिनयाचा शैवहस्त होय . 


8 . ஈசான ஹஸ்தம் 
ஈசான ஹஸ்தம் என்பது சைவ ஹஸ்தமே . தேவதா 
பிநயத்தில் சைவ ஹஸ்தம் விளக்கப்பட்டுள்ளது . 


॥ दशावतारहस्ताः ॥ 


१. मत्स्यावतारहस्तः । 


मत्स्यहस्तं दर्शयित्वा ततः स्कंधसमौ करौ । 
कृतौ मत्स्यावतारस्य हस्त इत्युच्यते बुधैः ॥ ३२५ ॥ 


DASĀVATĀRA HASTAS 


1. MATSYAVATARA HASTA 


( 325 ) First show — Matsya Hasta and then 
raise both the hands ( with Tripataka mudra) 
to the level of the shoulders ; then you get 
Matsyavatara . 


१. मत्स्यावतारहस्त 


दोन्ही हाताने मत्स्यहस्त दाखवून त्या उपरी दोन्हीं 
त्रिपताक हस्त खांद्याच्या बरोबरीने दाखविल्यां तो 
मत्स्यावतारहस्त म्हणावा . 


266 


1. மத்ஸ்யாவதாரஹஸ்தம் 
முதலில் இரு கைகளாலும் மத்ஸ்யஹஸ்தத்தைத் 
தரித்து பிறகு அவற்றைத் த்ரிபதாகமாக மாற்றித் தோள் 
களுக்குச் சமமாகத் தரித்தால் மத்ஸ்யாவதார ஹஸ்த 
மெனப்படும் . 


3. காரி : | 
कूर्महस्तं दर्शयित्वा ततः स्कंधसमौ करौ । 
कृतौ कूर्मावतारस्य हस्त इत्यभिधीयते ॥ ३२६ ॥ 


2. KURMAVATARA HASTA . 


( 326 ) For showing Kurmavatara , first 
show Kurma Hasta and then raise both the 
hands with Tripataka mudra ( Asamyuta Hasta 
No. 2 ) to the level of the shoulders . 

२. कूर्मावतारहस्त 
कूर्महस्त दाखवून त्या उपरी खांद्याच्या बरोबरीने 
त्रिपताकहस्त दोन्ही दाखविल्यां तो कूर्मावतारहस्त म्हणावा . 


2 . 

கூர்மாவதாரஹஸ்தம் 
முதலில் இரு கைகளாலும் கூர்மஹஸ்தத்தைத் 
தரித்துப் பிறகு அவற்றைத் த்ரிபதாகமாக ( அஸம்யுத 
ஹஸ்தம் நெ 2 ) மாற்றித் தோள்களுக்குச் சமமாகத் தரித் 
தால் கூர்மாவதார ஹஸ்தமாகும் . 


267 


३. वराहावतारहस्तः । 
दर्शयित्वा वराहस्य हस्तमंससमौ करौ । 
धृतौ यदि वराहस्य देवस्य कर इष्यते ॥ ३२७ ॥ 


3. VARAHAVATARA HASTA . 


( 327 ) For ‘ Varāhāvatāra first show Varāba 
mudra and then raise both the hands with Tri 
pataka mudra ( Asamyuta Hasta No. 2 ) to the 
level of the shoulders . 


३. वराहावतारहस्त 


वराहहस्त दाखवून त्या उपरी दोन्ही त्रिपताकहस्त 
खांद्याच्या बरोबरीने दाखविल्यां तो वराहावतारकर 
म्हणावा. 


3. வராஹாவதாரஹஸ்தம் 


முதலில் இரு கைகளாலும் வராஹ ஹஸ்தத்தைத் 
தரித்து பிறகு அவற்றைத் த்ரிபதாகமாக ( அஸம்யுத 
ஹஸ்தம் செ 2 ) மாற்றித் தோள்களுக்குச் சமமாகத் தரித் 
தால் வராஹாவதார ஹஸ் தமெனப்படும் . 


४. नारसिंहावतारहस्तः । 
मुखे कराभ्यां शकटौ नृसिंहस्य करः स्मृतः ॥ ३२८ ॥ 


268 


4. NRSIMHĀVATĀRA HASTA , 

. 


( 328) For Nrsimhavatāra show Sakata 
Hasta in both the hands near the mouth . 


४. नृसिंहावतारहस्त 
मुखाचे ठाई दोन्ही हाताने शकटहस्त दाखविल्यां तो 
नृसिंहावतार म्हणवील. 

4. ந்ருஸிம்ஹாவதார ஹஸ்தம் 


இரு கைகளாலும் முகத்தில் சகட ஹஸ்தத்தைத் 
தரித்தால் க்ருஸிம்ஹாவதார ஹஸ்தமாகும் . 


५. वामनावतारहस्तः । 
ऊर्ध्वाधोधृतमुष्टिभ्यां सव्यान्याभ्यां यदि स्थितः । 
स वामनावतारस्य हस्त इत्यभिधीयते ॥ ३२ ९ ॥ 


5. VAMANAVATARA HASTA . 


( 329 ) For Vāmanāvatāra hold Musti 
mudra ( Asamyuta Hasta No. 6 ) in both the hands, 
raise the left ( to indicate the holding of umbrella ) 
and lower the right ( to indicate the holding of 
Kamandalu ). 


५. वामनावतारहस्त 
डावा हात ऊर्ध्वमुष्टि उजवा हात अधोमुष्टि दाखवून त्या 


269 


उपरी दोन्ही त्रिपताकहस्त खांद्याच्या बरोबरीने दाखविल्या 

எ FITTI சா . 


5. வாமனாவதாரஹஸ்தம் 
இடது கையால் 

மேல்நோக்கிய முஷ்டி ஹஸ்தத் 
தையும் ( அஸம்யுத ஹஸ்தம் செ . 6 ) வலதுகையால் கீழ் 
நோக்கிய முஷ்டி ஹஸ்தத்தையும் தரித்துப் பிறகு அவற் 
றை த்ரிபதாகமாக மாற்றித் தோள்களுக்குச் சமமாகத் 
தரித்தால் வாமனாவதார ஹஸ்தமெனப்படும் . 


6. TTTTTTTEE : | 


वामं कटितटे न्यस्य दक्षिणेऽधपताकिका । 
धृता परशुरामस्य हस्त इत्यभिधीयते ॥ ३३० ।। 


6 . 


PARASURAMA HASTA 


( 330 ) For Paras urainawatara place the 
left hand at the hip and hold Ardhapatāka . 
( Asamyuta Hasta according to other authorities 
No. 1 ) with the right . 


६. परशुरामहस्त 
डावा हात माजावरी ठेऊन उजव्या हताने अर्धपताकिका 
हस्त धरिल्यां तो परशुरामहस्त म्हणावा . 


35 


270 


6. பரசுராமஹஸ்தம் 


இடதுகையை 


வலது 


இடுப்பின் மீது வைத்து 
கையால் அர்த்தபதாக ஹஸ்தத்தைத் தரித்தால் பரசு 
ராம ஹஸ்தம் எனப்படும் . 


9. TCETTER : | 


कपित्थो दक्षिणे हस्ते वामे तु शिखरस्ततः । 
ऊर्ध्वं धृतो रामचन्द्रहस्त इत्यभिधीयते ॥ ३३१ ॥ 


7. RAMACANDRA HASTA.. 


( 331 ) For Ramacandra hold Kapittha 
mudra | Asamyata Hasta No. 8 ) in the right hand 
and Sikhara ( Asamyuta Hasta No. 7 ) in the left . 


७. रामचन्द्रहस्त 


उजव्या हतानें कपित्थहस्त डाव्या हताने शिखरहस्त 
दोन्ही हस्त ऊर्ध्व धरिल्याने तो रामचन्द्रहस्त म्हणवील. 


7. ராமசந்த்ர ஹஸ்தம் 


வலதுகையால் கபித்த ஹஸ்தத்தையும் ( அஸம்யுத 
ஹஸ்தம் நெ . 8 ) இடது கையால் சிகர ஹஸ்தத்தையும் 
( அஸம்யுத ஹஸ்தம் நெ . 7 ) மேல் நோக்கத் தரித்தால் 
ராமசந்த்ர ஹஸ்தமாகும் . 


271 


८. बलरामहस्तः । 


पताका दक्षिणे हस्ते मुष्टि मकरे तथा । 
बलरामस्य हस्तः स्यादिति नाट्यविदो विदुः ॥ ३३२ ॥ 


8. BALARAMA HASTA .. 


( 332) For Balarāma , hold Patāka (Asam 
yuta Hasta No. 1) in the right hand and Musti 
(Asamyuta Hasta No. 6 ) in the left (indicating 
the holding of a plough on the left shoulder ) . 


८. बलरामहस्त 
उजव्या हतानें पताकहस्त डाव्या हताने मुष्टिहस्त 
दाखविल्यां तो बलरामाचा हस्त म्हणवील. 


8 . 


பலராம ஹஸ்தம் 


வலது கையால் பதாக ஹஸ்தத்தையும் (அஸம்யுத 
ஹஸ்தம் கெ . 1 ) இடதுகையால் முஷ்டி ஹஸ்தத்தையும் 
( அஸம்யுத ஹஸ்தம் கெ . 6 ) தரித்தால் பலராமஹஸ்த 
மெனப்படும் . 


९ . कृष्णहस्तः । 
मृगशीर्षे तु हस्ताभ्यामन्योन्याभिमुखे कृते । 
आस्योपकण्ठे कृष्णस्य हस्त इत्यभिधीयते ॥ ३३३ ।। 


272 


9. KRSNA HASTA . 


( 333 ) When the hands hold Mugasira 
Hasta ( Asamyuta Hasta No. 17 ) facing each 
other at a distance about the level of the neck 
( indicating the playing of the flute ), then it is 
Krishna . 


९ . कृष्णहस्त 
दोन्हीं मृगशीर्ष हन्त अन्योन्य अभिमुख पार्श्वभागी 
समीप धरिल्यां तो कृष्णावतारहस्त म्हणवील, 


9. க்ருஷ்ண ஹஸ்தம் 
எதிரெதிராக இரண்டு ம்ருகசீர்ஷ ( அஸம்யுத 
ஹஸ்தம் நெ 17 ) ஹஸ்தங்களை ஒன்றின் பக்கத்தில் மற் 
றொன்றாக வாயின் சமீபக்கில் பிடித்தால் க்ருஷ்ண 
ஹஸ்தமெனப்படும் . 


१०. कल्क्यवतारहस्तः । 
पताका दक्षिणे वामे सिंहास्यं कल्किनः करः ॥ ३३४ ॥ 


10. KALKYAVATARA HASTA . 


( 334 ) When the right hand holds Pataka ! 
(Asamyuta Hasta No. 1 ) and the left holds 
‘ Simhasya ( indicating the horse ) , then it is 
Kalkyavatara . 


273 


१०. कल्क्यवतारहस्त 


उजव्या हतानें पताकहस्त डाव्या हताने सिंहास्यहस्त 
धरिल्याने तो कल्क्यवतारहस्त म्हणवील . 


10. கல்க்யவதாரஹஸ்தம் 


வலதுகையால் பதாக ஹஸ்தத்தையும் ( அஸம்யுத 
ஹஸ்தம் நெ 1 ) இடதுகையால் ஸிம் ஹாஸ்ய ஹஸ்தத் 
தையும் தரித்தால் கல்க்யவதார ஹஸ்தமெனப்படும் . 


॥ चतुर्वर्णहस्ताः ॥ 


१. ब्राह्मणहस्तः । 


कराभ्यां शिखरं धृत्वा यज्ञसूत्रस्य सूचने । 
दक्षिणेन कृते तिर्यक् ब्राह्मणानां करः स्मृतः ॥ ३३५ ॥ 


CATURVARNA HASTA 


. 


1. BRAHMANA HASTA .. 


( 335 ) When both the hands hold Sikhara 
(( Asamyuta Hasta No. 7 ) and the right is turned 
obliquely, indicating the wearing of the sacred 
thread then it indicates a brahmin . 


१. ब्राह्मणहस्त 
दोन्ही हताने शिखरहस्त धरून उजव्या शिखर हस्ताने 
तिरकस जानव्याची सूचना केलियां तो ब्राह्मणहस्त 
म्हणावा . 


275 


1. ப்ராம்ஹணஹஸ்தம் 


இரு கரங்களாலும் சிகரஹஸ்தத்தை ( அஸம்யுத 
ஹஸ்தம் நெ 7 ) தரித்து வலது கரத்தைப் பூணூல் தரிப் 
பது போல் குறுக்காகத் திருப்பினால் ப்ராம்ஹண ஹஸ்த 
மெனப்படும் . 


7. Gia Ge : 1 
वामेन शिखरं तिर्यक् धृत्वान्येन पताकिका 
धृता यदि क्षत्रियाणां हस्त इत्यभिधीयते ॥ ३३६॥ 

2. KHATRIYA HASTAA 
( 336 ) When the left hand holds Slikiraral 
( Asamyuta Hasta No. 7 ) facing obliguely and 
the right hand holds Pataka ( Asamyuta Hasta 
No.1 ) , then it indicates a ksatriya . 


२. क्षत्रियहस्त 
डाव्या हताने शिखरहस्त तिरकस् धरून उजवा हात 
पताक हस्त दर्शविल्यां तो क्षत्रियहस्त म्हणवील. 


2. க்ஷத்ரியஹஸ்தம் 
இடதுகையால் சாய்ந்த சிகர ஹஸ்தத்தையும் 
( அஸம்யுத ஹஸ்தம் நெ 7 ) வலதுகையால் பதாகமெனும் 
ஹஸ்தத்தையும் ( அஸம் புத ஹஸ்தம் தெ 1 ) தரித்தால் 
க்ஷத்ரிய ஹஸ்தமெனப்படும் , 


276 


३. वैश्यहस्तः । 
वामे करे तु हंसास्यं दक्षिणे कटकामुखः । 
वैश्यहस्तोऽयमाख्यातो मुनिभिर्भरतादिभिः ॥ ३३७ ॥ 


3 . 


VAISYA HASTA . 


( 337 ) When the left hand is held in Hamsa 
sya ? (Asamyuta Hasta No. 18 ) mudra ( indicating 
the holding of a balance ) and the right hand 
shows the “ Katakāmukha ( Asamyuta Hasta 
No. 9 ) mudra ( indicating the driving of a plough ), 
then we get the Vais ya Hasta . 


३. वैश्यहस्त 
डाव्या हाताने हंसास्य कर धरून उजव्या हाताने 
कटकामुखहस्त दाखविल्यां तो वैश्यहस्त म्हणावा. 


3. வைசியஹஸ்தம் 


இடதுகையை ஹம்ஸாஸ்ய ஹஸ்தமாகவும் ( அஸம்யுத 
AmoivsiiGb 18 ) வலதுகையைக் கடகாமுகமாகவும் 
( அஸம்யுத ஹஸ்தம் கெ . 9 ) தரித்தால் வைசிய ஹஸ்த 
மெனப்படும் . 


४. शुद्रहस्तः । 
चामे तु शिखरं सूची दक्षिणे शूद्रहस्तकः ॥ ३३८ ॥ 


277 


4. S ŪDRA HASTA . 


( 338 ) When the left hand holds the 
Sikhara ( Asamyuta Hasta No. 7 ) and the right 
hand holds the Stor ( Asamyuta Hasta No. 14 ) , 
then it indicates a Sudras . 


४. शुद्रहस्त 


डाव्या हाताने शिखरहस्त, उजव्या हाताने सूचीहस्त 
दाखविल्यां तो शूद्रहस्त म्हणावा. 


4. 


சூத்ர ஹஸ்தம் 


இடது கை சிகரஹஸ்தமாகவும் ( அஸம்யுத ஹஸ்தம் 
கெ . 7) வலதுகை ஸுசீஹஸ்தமாகவும் ( அஸம்யுத ஹஸ் 
தம் நெ . 14 ) இருக்குமாகில் சூத்ரஹஸ்தமெனப்படும் . 


॥ बान्धवहस्ताः ॥ 


१. दम्पतिहस्तः । 


वामे तु शिखरं धृत्वा दक्षिणे मृगशीर्षकः । 
धृतः स्त्रीपुंसयोईस्तः ख्यातो भरतकोविदः ॥ ३३ ९ ॥ 


BANDHAVA HASTAS 


( Hands to show relations ) 


1. DAMPATI HASTA . 


( THE HASTA SHOWING A MARRIED COUPLE ) 


( 339 ) Sikhara ( Asamyuta Hasta No, 7 ) in 
the left hand and — Mrgasiras ( Asamyuta Hasta 
No. 17 ) in the right constitute the Dampati 
Hasta or the hasta intended for showing à 
married couple . 

बांधवहस्त 


१. दम्पतिहस्त 
डाव्या हाताने शिखरहस्त धरून उजव्याने मृगशीर्ष 
हस्त धरिल्यां दम्पतिहस्त म्हणावा . 


279 


உறவினர்களைக் குறிக்கும் ஹஸ்தங்கள் . 

1. Dus oimoiv pic . 


இடதுகாத்தால் சிகர ஹஸ்த முத்திரையும் வலது 
கரத்தால் ம்ருகசீர்ஷ ஹஸ்த முத்திரையும் பிடிக்கப் 
பட்டால் அதற்கு தம்பதி முத்திரை என்று பெயர் . 


२. मातहस्तः । 
वामे हस्तेऽर्धचन्द्रश्च सन्दंशो दक्षिणे करे । 
आवर्तयित्वा जठरे वामहस्तं ततः परम् ॥ ३४० ॥ 
स्त्रियाः करो धृतो मातृहस्त इत्युच्यते बुधैः । 
जनन्यां च कुमार्यां च मातृहस्तो नियुज्यते ॥ ३४१ ॥ 


2. MATR HASTA . 
( HASTA FOR MOTHER ) 


( 340-341) When Ardhacandra ( Asamyuta 
Hasta No. 3 ) in the left hand and Sandams a 
( Asamyuta Hasta No. 23 ) in the right are 
rotated near the abdomen , and then the left 
hand shows the gesture for indicating a woman 
( Mrgas iras held at the side or the gesture for draw 
ing the upper garment closer to the body ) then 

you 
gef the gesture for showing the Mother . This 
can be used both for the mother and the daughter , 


*280 


२. मातहस्त 


डाव्या हाताने अर्धचन्द्रहस्त धरून उजव्या हाताने 
सन्दशहस्त धरावा . आणि डावा अर्धचन्द्रहस्त पोटावर 
फिरविल्यां मातृहस्त म्हणावा . 

विनियोग 


जननी आणि कुमारी यांचे ठाई या हस्ताचा उपयोग 
करावा . 

2. மாத்ரு ஹஸ்தம் 


துகையால் அர்த்தசந்த்ர ஹஸ்தத்தையும் வலது 
கையால் ஸந்தம்ச ஹஸ்தத்தையும் பிடித்து வயிற்றின் 
இடதுகையைச் 

சுற்றினால் மாத்ரு ஹஸ்தம் 
எனப்படும் . 


விநியோகம் 


தாயையும் சன்னிகையையும் குறிக்க இந்த ஹஸ் 
தத்தை உபயோகிக்க வேண்டும் . 


३. पितृहस्तः । 
एतस्मिन् मातृहस्ते तु शिखरे दक्षिणेन तु । 
धृते सति पितुर्हस्त इत्याख्याता मनीषिभिः । 
अयं हस्तस्तु जनके जामातरि च युज्यते ॥ ३४२ ॥ 


281 


3. PITR HASTA. ( Hasta for Father ) 


( 342 ) . If the Matr Hasta ( Bandhava 
Hasta No. 2 ) is finished off with a Sikhara. in 
the right hand , then it iadicates the father. This 
can be used for the father and the son - in - law. 


३. पितृहस्त 
मातृहस्तांमधे उजव्या हाताने शिखरहस्त धरिल्यां तो 
पितृहस्त म्हणावा . 

विनियोग 


पिता आणि जावई यांचे ठाई या हस्ताचा उपयोग 
करावा . 


3. பித்ரு ஹஸ்தம் . 


மாத்ரு ஹஸ்த முத்திரையில் வலது கையால் சிகர 
ஹஸ்த முத்திரையைப் பிடித்தால் பித்ரு ஹஸ்தம் 
எனப்படும் . 


விநியோகம் 


தந்தையையும் , மாப்பிள்ளையையும் குறிக்க இந்த 
ஹஸ்தத்தை உபயோகிக்கலாம் . 


282 


४. श्वश्रुहस्तः । 
विन्यस्य कण्ठे हंसास्यं सन्दंश दक्षिणे करे । 
उदरे च परामृश्य वामहस्तं ततः परम् । 
स्त्रियाः करो धृतः श्वश्रूहस्तस्तस्यां नियुज्यते ॥ ३४३ ॥ 


4. SWAS RO HASTA . 


( 343 ) The hand holding Hamsasya 
( Asamyuta Hasta No. 18) is to be placed at the 
neck and the right is to hold . Sandams a (Asam 
yuta Hasta No. 23 ) . The left hand then goes 
round the abdomen and the gesture for the feminine 
gender is then added . Then we get the hand for 
the mother - in - law . 


४. श्वश्रूहस्त 
डाव्या हाताने हंसास्यहस्त गळ्या जवली धरून उजव्या 
हाताने सन्देशहस्त धरावा. नंतर हंसास्य डावा हात पोटावर 
फिरवून घांसिल्यां श्व श्रूहस्त म्हणावा . 

4. 01 pmoivari ( LOITLBUITI ) 
இடது கையால் கழுத்தினருகே ஹம்ஸாஸ்ய முத் 
திரையும் வலது கையால் ஸந்தப்ச ஹஸ்த முத்திரையும் 
பிடித்து , ஹம்ஸாஸ்யமாகவுள்ள இடது கையை வயிற் 
றின் மீது சுற்றித் தேய்த்தால் ‘ ச்வச்ரூ ஹஸ்தம் எனப் 
படும் , 


283 


५. श्वशुरहस्स्तः । 
एतस्यान्ते तु हस्तस्य शिखरो दक्षिणे यदि । 
धृतश्च श्वशुरस्यायं हस्त इत्युच्यते बुधैः ॥ ३४४ ॥ 


5. SWASURA HASTA , 


( 344 ) If the Hasta for mother -in - law is 
finished off with Sikhara , then it is the Swasura, 
Hasta -- that is the Hasta for father - in - law . 


५. श्वशुरहस्त 


वर सांगीतल्या श्वश्रूहस्तामधे उजव्या हाताने शिखर 
हस्त धरिल्यां श्वशुरहस्त म्हणावा . 


5. ச்வசுர ஹஸ்தம் . (மாமனார் ) 


மேற்சொன்ன ச்வச்ரூ ஹஸ்தத்தில் வலது கையை 
சிகர ஹஸ் தமாகப் பிடித்தால் ச்வசுர ஹஸ்தமெனப் 


६. भर्तृभ्रातृहस्तः । 
वामे तु शिखरं धृत्वा पार्श्वयोः कर्तरीमुखः । 
धृतो दक्षिणहस्तेन भतभ्रातृकरः स्मृतः ॥ ३४५ ॥ 


6. BHARTR BHRATR HASTA. 
(( 345 ) The left band is to hold Sikhara 


284 


((Asamyuta Hasta No. 7 ) and the right hand is to 
hold Kartarīmukha ( Asamyuta Hasta No. 4 ) 
and both the hands are to be held at the sides . 
Then it is the hasta for the husband s brother. 


६. भर्तृभ्रातृहस्त. 
डाव्या हाताने शिखरहस्त , उजव्या हाताने कर्तरीमुख 
हस्त धरून दोनी हात बाजूस नेल्या भर्तृभ्रातृहस्त म्हणावा. 


6. பர்த்ருப்ராத்ரு ஹஸ்தம் 


இடது கையால் சிகர ஹஸ்தத்தையும் வலது கையால் 
கர்த்தரீமுக ஹஸ்தத்தையும் பிடித்து இரு கைகளையும் 
பக்கங்களில் கொண்டுபோனால் பர்த்ருப்ராக்ரு ஹஸ்தம் 
என்று பெயர். 


७. ननान्हहस्तः । 
अन्ते त्वेतस्य हस्तस्य स्त्रीहस्तो दक्षिणे करे । 
धृतो ननान्दृहस्तः स्यादिति नाट्यविदां मतम् ॥ ३४६ ॥ 


7. NANANDR HASTA . 
( HASTA FOR HUSBAND S SISTER ) 


(( 346 ) If after showing the hasta intended 
for husband s brother , the basta for the feminine 
gender ( mrgasiras in the right hand ) is added , then 
you get the hand for husband s sister. 


285 


७. ननन्दहस्त . 
वर सांगीतल्या भर्तृभ्रातृहस्तामधे उजव्या हाताने 
मृगशीर्षहस्त धरिल्यां ननन्दहस्त म्हणावा. 


7. நாத்தனார் ஹஸ்தம் 


மேற்சொன்ன பர் திருப்ராத்ரு ஹஸ்தத்தில் வலது 
கையால் மருகசீர்ஷ ஹஸ்த முத்திரையைப் பிடித்தால் 
நநாக்த்ரு ஹஸ்தம் என்று பெயர் . 


८. ज्येष्ठकनिष्ठभ्रातृहस्तः । 
मयूरहस्तः पुरतः पार्श्वभागे च दर्शितः । 
ज्येष्ठभ्रातुः कनिष्ठस्य चायं हस्त इति स्मृतः ।। ३४७ ॥ 


8. JYESTHA KANISTHA BHRITR HASTA . 
( HASTA FOR THE ELDER AND YOUNGER BROTHER . ) 

( 347 ) If Mayāra Hasta ( Asamyuta accord 
ing to other authorities No. 2 ) is shown in front it 
denotes the elder brother , if at the sides it denotes 
younger brother. 


८. ज्येष्ठकनिष्ठभ्रातृहस्त . 
दोनी हाताने समोर आणि बाजूस मयूरहस्त धरिल्या 
ज्येष्ठकनिष्ठभ्रातृहस्त म्हणावा . 


37 


286 


8. சகோதர ஹஸ்தம் 


இரு கைகளாலும் எதிரிலும் பக்கங்களிலும் மயூர 
ஹஸ்த முத்திரையைப் பிடித்தால் ஜ்யேஷ்ட கனிஷ்ட 
ப்ராத்ரு ஹஸ்தம் அல்லது சகோதரஹஸ்தம் என்று 
சொல்லப்படும் . 


3. TE : | 
सन्देशमुदरे न्यस्य भ्रामयित्वा ततः परम् । 
धृते वामेन शिखरे पुत्रहस्तः प्रकीर्तितः ।। ३४८ ॥ 


9. PUTRA HASTA .. 
I(HASTA FOR THE SON ) 


( 348 ) If Sandams a ( Asamyuta Hasta 
No. 23 ) Hasta is held at the abdomen and spun 
round, and Sikhara ( Asamyuta Hasta No. 7 ) is 
then shown in the left hand, then it indicates the 


son . 


* • Jaka . 
पोटावर सन्दशहस्त धरून तो दूर करून डाव्या हाताने 
शिखरहस्त धरिल्यां पुत्रहस्त म्हणावा. 


9. புத்ர ஹஸ்தம் 
முதலில் வயிற்றின் மீது ஸந்தம்ச ஹஸ்தத்தைப் 


287 


பிடித்து பிறகு அதை நீக்கி , இடதுகையால் சிகர ஹஸ்த 
முத்திரையைப் பிடித்தால் புத்ரஹஸ்) தமெனப்படும் . 


3. ETITI : | 


एतदन्ते दक्षिणेन स्त्रीहस्तश्च धृतो यदि । 
स्नुषाहस्त इति ख्यातो भरतागमकोविदः ॥ ३४ ९ ।। 


10. SNUSA HASTA . 

. 


( HASTA FOR DAUGHTER -IN -LATV ) 


( 349 ) If after showing the basta for the 
son , you add the feminine gesture , then you get the 
hasta for the daughter -in - law . 


१०. स्नुषाहस्त 
वर सांगीतल्या पुत्रहस्तामधे उजव्या हाताने मृगशीर्ष 
हस्त धरिल्यां स्नुषाहस्त म्हणावा . 


10. ஸ்நுஷா ஹஸ்தம் 


மேற்சொன்ன புத்ர ஹஸ்தத்தில் வலதுகையால் 
ம்ருகசீர்ஷ ஹஸ்தமுத்திரையைப் பிடித்தால் ஸ்றுஷா 
ஹஸ்தம் என்று பெயர் . 


288 


33. T : | 
दर्शयित्वा पाशहस्तं कराभ्यां स्त्रीकरावुभौ । 
धृतौ सपनीहस्तः स्यादिति भावविदो विदुः ॥ ३५० ॥ 


11. SAPATNI HASTA . 


( HASTA FOR CO - WIFE . ) 


( 350 ) First show Pas a Hasta in both 
the hands and then the feminine gesture in both 
the hands , then you get the hand for the co - wife . 


?? . TTTER . 
आधी पाशहस्त धरून नंतर दोनी हताने मृगशीर्ष हस्त 
मुद्रा धरिल्यां सपत्नीहस्त म्हणावा . 


11. ஸபத்னீ ஹஸ்தம் 


முதலில் பாச ஹஸ்தத்தைப்பிடித்து பிறகு இரு 
கைகளாலும் மருகசீர்ஷ ஹஸ்த முத்திரையைப் பிடித் 
தால் ஸபத்நீ ஹஸ்தம் என்று பெயர் . 


॥ नक्षत्राभिनयहस्ताः ॥ 


१. अश्विनीनक्षत्रहस्तः । 


अश्विन्यां ताम्र चूडोऽयं भवेत्प्रकृतिरूपकः ॥ ३५१ ॥ 


NAKSATRĀBINAYA AASTAS . 


1. ASWINĪ NAKŞATRA HASTA . 


( 351 ) For indicating the star Asvini 
show the mudra of Tāmracuda ( Asamyuta Hasta 
No.24 ) . 


नक्षत्राभिनयहस्त . 


१. अश्विनीनक्षत्र हस्त . 


ताम्रचूड हस्त धरिल्यां अश्विनीनक्षत्र हस्त म्हणावा . 


நக்ஷத்ராபிநய ஹஸ்தங்கள் 


1. அச்விநீநக்ஷத்ர ஹஸ்தம் 
தாம்ரசூட ஹஸ்த முத்திரையைப்பிடித்தால் அச்விமீ 
நக்ஷத்ர ஹஸ்தமாகும் . 


290 


२. भरणीनक्षत्र हस्तः । 
दी ? कनिष्ठिकाङ्गुष्ठौ पूर्वोक्तशुकतुण्डके । 
स एव चलहस्तस्स्याद्भरण्यां संप्रयुज्यते ॥ ३५२ ।। 


2. BHARANI NAKŞATRA HASTA . 

( 352 ) To indicate star Bharani extend 
the little finger and the thumb in Slukatunda 
Hasta ( Asamyuta Hasta. No. 10 ) and shake it . 


२. भरणीनक्षत्र हस्त . 
भरणी नक्षत्राविषई शुक्रतुंड हस्त जो तो अंगोठा आणि 
कनिष्ठिकाही पसरून कांपेलसा धरावा . 


2. பரணிநக்ஷத்ர ஹஸ்தம் 


பரணி 


நக்ஷத்திரத்தைக் குறிக்க கையை சுகதுண்ட 
ஹஸ்த முத்திரையில் பிடித்து சுண்டுவிரல் , பெருவிரல் 
ரண்டையும் பரப்பி 

அசைத்தல் 
வேண்டும் . 


வை 


கையை 


३. कृत्तिकानक्षत्र हस्तः । 
चलितस्बिपताकः स्यात्कृत्तिकार्थनिरूपणे ॥ ३५३ ।। 


3. KRTTIKA NAKSATRA HASTA . 

( 353 ) If Tripatāka ( Asamyuta Hasta No. 
2. ) is shaken , then it indicates the star Krttika . 


291 


३. कृत्तिकानक्षत्र हस्त . 
कृत्तिका नक्षत्राविषई चलित त्रिपताक म्हणजे कांप त 
पेसा त्रिपताकहस्त धरावा. 


3. க்ருத்திகை நக்ஷத்ர ஹஸ்தம் 


கார்த்திகை நடித்திரத்தைக் குறிக்க த்ரிபதாகம் 
எனும் ஹஸ்த முத்திரையைப் பிடித்து 
அசைத்தல் வேண்டும் . 


கையை 


४. रोहिणीनक्षत्रहस्तः । 
तर्जनीमध्यमे किंचित् विश्लिष्टे च प्रसारिते । 
अनामिकाकनिष्ठिकाग्रमिश्रिताङ्गुष्ठ एव च । 
नाम्नायं श्लिष्टमुकुको रोहिण्यां संप्रयुज्यते ॥ ३५४ ॥ 


4. ROHINI NAKSATRA HASTA . 


(( 354 ) If the first and the middle finger are 
extended and slightly seperated , and the thumb is 
in contact with the other two fingers , then the 
hand is a modified form of Mukula ( Asamyuta 
Hasta No. 21 ) , and it indicates the star Rohiņī. 


४. रोहिणीनक्षत्रहस्त. 
रोहिणी नक्षत्राविषई श्लिष्टमुकुल हस्त धरावा . श्लिष्ट 


292 


मुकुळ म्हणिजे मुकुळहस्ताचे ठाई मध्यमा म्हणावयाचे 
तिसरे बोट तर्जनी म्हणावयाचें चौथे बोटहे दोनी थोडे 
विरळ करून पसरिल्यां श्लिष्ट मुकुळ हस्त होतो . 


4. ரோஹிணி நக்ஷத்ர ஹஸ்தம் 
ரோஹிணி நக்ஷத்திரத்தைக்கு மிக்க ச்லிஷ்டமுகுள 
ஹஸ்தத்தைப் பிடிக்கவேண்டும் . கடுவிரலும் ஆள் 
காட்டி விரலும் தனித்து விலகி , மோதிரவிரல் , சுண்டு 
விரல் இவைகளின் துனியுடன் கட்டைவிரல் சேர்ந்து 
இருக்குமாகில் ச்லிஷ்டமுகுள ஹஸ் தம் எனப்படும் . 


4. சாளி TTE : | 
मृगशीर्षे तु कांगूलो युज्यते भरतानुगैः ॥ ३५५ ॥ 


5. MRGASĪRSA NAKŞATRA HASTA 


( 355 ) For the star 

Mrgasiisa show 
Kangula ( Asamyuta Hasta No. 11 ) mudra . 

५. मृगशीर्षनक्षत्रहस्त 
मृगशिरा नक्षत्राविषयी कांगूलहस्त धरावा. 


5. ம்ருகசீர்ஷநக்ஷத்ர ஹஸ்தம் 


ம்ருகசீர்ஷ நக்ஷத்ரத்தைக் குறிக்க காங்கூல ஹஸ்த 
முத்திரையைப் பிடிக்கவேண்டும் . 


293 


६. आर्द्रानक्षत्रहस्तः । 


अंगुष्ठः कुंचितो भूयान्मध्यमानामिका तथा । 
कुंचिता स्यात्कनिष्ठा च तर्जनी प्रसृता यदि । 
रेखाभिधकरस्सोऽयमायां संप्रयुज्यते ॥३५६ ॥ 


6. ARDRĀ NAKSATRA HASTA . 


(( 356 ) If the first finger is held straight and 
the other fingers including the thumb are slightly 
bent, then the pose is called Rekha and indicates 
the star Ardra . 


६. आनक्षत्रहस्त 


आद्रा नक्षत्राविषई रेखाहस्त धरावा . रेखाहस्त म्हागजें 
तर्जनी ह्मणावयाचे पहिले वोट मात्र पसरून बाकी चारी बाटें 
यांकविल्यां रेखाहस्त होईल . 


6. திருவாதிரை நக்ஷத்ர ஹஸ்தம் 


திருவாதிரை # த்ரத்தைக் குறிக்க ரேகா எனும் 
ஹஸ்தத்தை உபயோகிக்க வேண்டும் . ஆள்காட்டி விரல் 
மட்டில் நீட்டப்பட்டு மற்ற நான்கு விரல்களும் வளைக்கப் 
படுமாகில் ரேகா ஹஸ்தம் எனப்படும் , 


38 


294 


७. पुनर्वसुनक्षत्रहस्तः । 
मुद्रिता तर्जनी सा स्यान्मुकुळे कुञ्चिताकृतिः । 
लीनमुद्राकरस्सोऽयं दृश्यतेऽत्र पुनर्वसुः ॥ ३५७ ।। 


7. PUNARVASU NAKSATRA HASTA 


( 357 ) If in Mukula Hasta (Asamyuta 
Hasta No. 21 ) first finger alone is bent , then it is 
called Lina mudra and indicates the star Puna 
ryaşu . 

७. पुनर्वसुनश्त्रहस्त 
पुनर्वसु नक्षत्राविषयीं लीनमुद्राहस्त धरावा. लीनमुद्राहस्त 
मणिज मुकुळहस्ताचे ठाई तर्जनी ह्मणावयाचे पाहिले बोट 
वांकविल्यां लीनमुद्राहस्त होईल. 

7. புனர்வஸுநக்ஷத்ர ஹஸ்தம் 
புனர்பூசமெனும் நக்ஷத்திரத்தைக் குறிக்க லீன 
முத்திரை எனும் ஹஸ்தத்தைப் பிடிக்க வேண்டும் . லீன 
முத்திரை ஹஸ்தம் என்றால் முகுளமெனும் ஹஸ்தத்தில் 
ஆள் காட்டிவிரலை மட்டில் வளைப்பதாகும் . 


८. पुष्यनक्षत्रहस्तः । 
अङ्गुष्ठस्तर्जनी चापि कनिष्ठा च यथाक्रमम् । 
प्रसृतास्स्युः प्रचलिताः शेषे द्वे कुंचिते तले । 
चलपक्षकरस्सोऽयं पुष्यार्थे संप्रयुज्यते ॥ ३५८ ॥ 


295 


8. PUSYA NAKSATRA HASTA 


(( 358 ) When the thumb , first finger and the 
little finger are extended and the other two fingers 
are bent over the palm , and the hand is also 
shaken then it is called Calapaksa and indicates 
the star Pusya . 

८. पुष्यनक्षत्रहस्त 


पुष्य नक्षत्राविषयी चलपक्षहस्त धरावा. चलपक्ष मणिजे 
अर्धचन्द्रहस्ताचे ठाई अनामिका मध्यमा हे दोनी बोटेही 
वांकवून तळ्याहातास लाऊन बाकी उभी बोटें कांपविल्यां 
तो चलपक्षहस्त ह्मणवितो. 


8. புஷ்ய நக்ஷத்ர ஹஸ்தம் . 


பூசம் எனும் நக்ஷத்திரத்தைக் குறிக்க சலபக்ஷ 
ஹஸ்தத்தைப் பிடிக்கவேண்டும் . சலபக்ஷ ஹஸ்தமெனில் 
அர்த்தசந்த்ர ஹஸ்தத்தில் மோதிரவிரல் நடுவிரல் இவை 
பிரண்டையும் உள்ளங்கையில் படும்படி மடக்கி நின்றி 
ருக்கும் மற்ற விரல்களை நடுக்கமுறச்செய்வதாகும். 


१. आश्लेषानक्षत्रहस्तः । 
हस्तौ संधिषु संश्लिष्टौ तत्रागुष्ठकनिष्ठिके । 
प्रसारिते द्वन्द्वभावाचक्रहस्तोऽयमिप्यते ।। ३५ ९ ।। 


296 


9. AS LEŞĀ NAKŞATRA HASTA 

(( 359 ) When the fingers of both the hands 
are locked in each other and the thumbs and little 
fingers are alone extended then it is known as 
Cakra Hasta and indicates the star Aslesa . 


९ . आश्लेषानक्षत्रहस्त 
आश्लेषानक्षत्राविषयी चक्रहस्त धरावा. चक्रहस्त मणिजे 
फ्ताकहस्त जे ते परस्परें अग्रभाग मणगव्यास लागेलसें 
तळ्याहाती ठेवून दोनी हस्तांचे अंगोठे कनिष्ठिकेसी 
मिळवून पसरिल्यां चक्रहस्त होयील . 


9. ஆயில்ய நக்ஷத்ர ஹஸ்தம் 


ஆயில்ய நக்ஷத்திரத்தைக் குறிக்க சக்ர ஹஸ்தத்தை ப் 
பிடிக்கவேண்டும் . 

பதாக ஹஸ்தத்தில் இருகைகளின் 
நுனியும் மணிக்கட்டைத் தொடும்படி உள்ளங்கைகளில் 
பொருத்தி ஒவ்வொரு கையின் பெருவிரல் மற்றொன் றின் 
சுண்டுவிரலுடன் சேர்க்கப்பட்டு , நீட்டப்பட்டும் இருக்கு 
மாகில் சக்ரஹஸ்தமாகும் . 


१०. मघानक्षत्रहस्तः । 


कांगूलो हस्तविततस्ततलांगूल इष्यते । 
मघार्थे नाट्यतत्त्वज्ञैः कल्पितो बहुभिर्मतः ॥ ३६० ॥ 


297 


10. MAGHA NAKSATRA HASTA.. 

( 360 ) If in Kāngūla mudra ( Asamyuta Hasta 
No. 11) the fingers are straightened, then it is 
called straightened Kängūla , and indicates the star 
Magha . 


। 


१०. मघानक्षत्रहस्त 


मधानक्षत्राविषयीं ततलांगूलहस्त धरावा . ततलांगूल 
हस्त मणिजे लांगूलहस्ताचे ठाई उभी ऐशी चारी बोटें 
पसरिल्यां ततलांगूलहस्त होयील . 


10 . 


மகா நக்ஷத்திர ஹஸ்தம் . 


மகம் எனும் நக்ஷத்திரத்தைக் குறிக்க ததலாங்கூல 
ஹஸ்தத்தைப் பிடிக்கவேண்டும் . லாங்கூல ஹஸ்தத்தில் 
நிமிர்ந்திருக்கும் நான்கு விரல்களைப் பரப்பினால் ததலாங் 
கூல ஹஸ்தம் எனப்படும் . 


११. पूर्वा ( पूर्वफल्गुनी) नक्षत्रहस्तः । 

ताम्रचूडश्चलः कार्यः पूर्वफल्गुनिकाकृतौ ॥ ३६१ ॥ 
11. PŪRVAPHALGUNI NAKŞATRA HASTA 

( 361 ) If the hand holding Tamracuda. 
(( Asamyuta Hasta No. 24 ) is shaken then it indi 
cates the star Purvaphalgunī , 


298 


११. पुब्बा नक्षत्रहस्त 
पुब्बा नक्षत्राविषयी कांपत ऐसा ताम्रचूडहस्त धरावा . 


11. பூர நக்ஷத்ர ஹஸ்தம் 


பூரம் எனும் நக்ஷத்திரத்தைக் குறிக்க நடுங்கும் 
தாம்ரசூட ஹஸ்தத்தை உபயோகிக்கவேண்டும் . 


१२. उत्तरा ( उत्तरफल्गुनी) नक्षत्रहस्तः । 


उत्तरायां च शिखरः किंचिच्चलितरूपकः ।। ३६२ ।। 


12. UTTARAPHALGUNĪ NAKŞATRA HASTA 


( 362 ) If Sikhara mudra ( Asamyuta Hasta 
No. 7 ) is shaken, then it indicates the star Uttara 
phalguni . 


१२. उत्तरानक्षत्रहस्त 
उत्सरानक्षत्राविषयीं शिखरहस्त जो तो कांपेलसें 
TEL . 


12. உத்தர நக்ஷத்ர ஹஸ்தம் . 


உத்தரம் எனும் நக்ஷத்திரத்தைக் குறிக்க , சிறிது 
தடுக்கும் சிகர ஹஸ்தத்தை உபயோகிக்கவேண்டும் , 


299 


१३. हस्तानक्षत्रहस्तः 
हस्तऋक्षे पताकस्स्यावं चलितरूपकः ॥ ३६३ ॥ 


13. HASTA NAKSATRA HASTA . 


( 363 ) When Patāka (Asamyuta Hasta 
No. 1 ) is held erect and shaken, then it indi 
cates the star Hasta . 


१३. हस्तानक्षत्रहस्त 
हस्तानक्षत्रावियीं पताकहस्त जो तो अग्रभागी थोडे 
कांपेलसा धरावा. 


13. ஹஸ்த நக்ஷத்ர ஹஸ்தம் 
ஹஸ்தமெனும் நக்ஷத்திரத்தைக் குறிக்க நுனிபாகம் 
சிறிது நடுங்கும் பதாக ஹஸ்தத்தைப் பிடிக்கவேண்டும் . 


१४. चित्रानक्षत्रहस्तः । 
संदंशो युज्यते चित्रानक्षत्रे चलिताकृतिः ॥ ३६४ ॥ 


14. CITRA NAKSATRA HASTA .. 


( 364 ) If the hand holding Sandamsa 
( Asamyuta Hasta No. 23 ) is shaken , then it indi 
cates the star Citra . 


300 


१४. चित्रानक्षत्रहस्त 
चित्तानक्षत्राविषयीं संदंशहस्त जो तो था . कांपेलसा 


धरावा . 


14. சித்திரை நக்ஷத்ர ஹஸ்தம் 


சித்திரைபெனும் நக்ஷத்திரத்தைக் குறிக்க , சிறிது 
நடுக்கத்துடன் கூடிய ஸந்தம்ச ஹஸ்தத்தைப் பிடிக்க 
வேண்டும் . 


-- 


१५. स्वातीनक्षत्रहस्तः । 


कटकामुखहस्ते तु तर्जनी शिरसा यदा । 
अंगुष्ठपर्वसन्धेः स्यात् श्लिष्टता परियुज्यते ॥ ३६५ ॥ 
रत्नाख्यकटकावर्तः कोहलोक्तमतादिना । 
स्वात्यर्थे विप्रलापे च योज्यो नक्षत्रभाविभिः ॥ ३६६ ॥ 


15. SWATI NAKŞATRA HASTA . 


( 365–366 ) If in Katakāmukha ( Asamyuta 
Hasta No. 9 ) the top of the ring finger is made to 
touch the middle line of the thumb , then it is known 
as Ratnakatakāmukha and is used for indicating 
the star Swati as also , in lamentation . This is in 
accord with the authority of Kohala . 


301 


१५. खातिनक्षत्रहस्त 
स्वातिनक्षत्राविषयी रत्नकटकावर्तहस्त धरावा. रत्न 
कटकावर्त माणिजे कटकामुखहस्ताचे ठाई तर्जनी ह्मणावयाचा 
पहिले बोटाचा अग्रभाग अंगोठ्याचा मधल्या अडव्या 
रेघावरि ठेविल्या रत्नकटकावर्तहस्त होईल. 


15. ஸ்வாதி நக்ஷத்ர ஹஸ்தம் 


ஸ்வாதி நக்ஷத்திரத்தைக் குறிக்க ரத்ன கடகா 
வர்த்தம் எனும் ஹஸ்தத்தைப் பிடிக்கவேண்டும் . ரத்ன 
கடகாவர்த்தம் எனில் கடகாமுக ஹஸ்தத்தில் ஆள் 
காட்டி விரலின் நுனியைக்கட்டைவிரலின் நடுரேகையின் 
மீது பொருத்துவதாகும் . 


१६. विशाखानक्षत्रहस्तः । 
पझकोशो विशाखार्थे किंचिञ्चलितरूपकः ।। ३६७ ॥ 


16. VISAKHA NAKSATRA HASTA. 

( 367 ) If the hand holding Padmakos a 
. ( Asamyuta. Hasta No. 12 ) is shaken , then it indi 
cates the star Visakha . 


१६. विशाखानक्षत्रहस्त . 
विशाखानक्षत्राविषयी पद्मकोशहस्त जो तो थोडें कांपेलसा 
धरावा . 


39 


302 


16. விசாக நக்ஷத்ர ஹஸ்தம் 
விசாகம் எனும் நக்ஷத்திரத்தைக் குறிக்க சிறிது 
கடுங்கும் பத்மகோச ஹஸ்தத்தைப் பிடிக்கவேண்டும் . 


१७. अनुराधानक्षत्रहस्तः । 
पूर्वोक्ते मुष्टिहस्ते तु तर्जनी चेत्प्रसारिता । 
मुष्टिसूचिकरः प्रोक्तो ह्यनुराधार्थको भवेत् 


॥३६८ ॥ 


17. ANURADHA NAKSATRA HASTA. 

( 368 ) If in Musti Hasta ( Asamyuta 
Hasta No. 6 ) the first finger is extended, it is 
known as Muști Süchī and is used for indicating 
the star Anurādha . 


१७. अनुराधानक्षत्रहस्त 
अनुराधानक्षत्राविषयीं मुष्टिसूचीहस्त धरावा. मुष्टि 
सूचीहस्त मणिनें मुष्टिहस्ताचे ठाई तर्जनी ह्मणावयाचे पहिले 
बोट पसरणे . 


17. அனுஷ நக்ஷத்ர ஹஸ்தம் 
அநுஷ நக்ஷத்திரத்தைக் குறிக்க முஷ்டிஸுசீ" 
எனும் ஹஸ்தத்தைப் பிடிக்கவேண்டும் . முஷ்டிஹஸ்த 
முத்திரையில் ஆள் காட்டி விரல் விரிக்கப்பட்டால் முஷ்டி 
ஸுசீ ஹஸ்தம் என்று பெயர் . 


303 


१८. ज्येष्ठानक्षत्रहस्तः । 
पद्मकोशोऽप्यधोगश्चेत् ज्येष्ठार्थे युज्यते बुधैः ॥३६ ९ ॥ 


18. JYESTHA NAKSATRA HASTA . 


( 369) If Padmakos a mudra (Asamyuta 
Hasta No. 12 ) faces downward , then it indicates 
the star Jyēsthā. 

१८. ज्येष्ठानक्षत्रहस्त 
ज्येष्ठानक्षत्राविषयीं पद्मकोश हस्त जो तो अधोमुख धरावा . 


18 . 


கேட்டை நக்ஷத்ர ஹஸ்தம் 


கேட்டை நக்ஷத்திரத்தைக் குறிக்க பத்மகோச 
ஹஸ்தத்தைக் கவிழ்த்துப் பிடிக்க வேண்டும் , 


१ ९ . मूलानक्षत्रहस्तः । 
पूर्वोक्तार्धपताके तु तर्जनी मध्यमापि च । 
अग्रे किंचिद्वक्रिता चेन्मूलार्थे संप्रयुज्यते 


॥३७० ॥ 


19. MULA NAKSATRA HASTA . 

( 370 ) If in Ardhapatāka ( Asamyuta accor 
ding to other authorities, No. 1 ) the first finger 
and the middle finger are slightly bent at the ends, 
then it indicates the star Mula , 


304 


१ ९ . मूलानक्षत्रहस्त 
मूलानक्षत्राविषयी अर्धपताकहस्त धरून त्याची उभी 
दोनी बोटें अग्रभागी स्वल्प वांकवावी . 

19. மூல நக்ஷத்ர ஹஸ்தம் 
மூலம் எனும் நக்ஷத்திரத்தைக் குறிக்க அர்த்த 
பதாக ஹஸ்தத்தைப் பிடித்து நிமிர்ந்திருக்கும் ஆள்காட்டி 
விரல் நடு விரல்களின் நுனியை சிறிது வளைக்க வேண்டும் . 


२०. पूर्वाषाढानक्षत्रहस्तः । 
भरतार्णवसंप्रोक्तः संयमाभिधहस्तकः । 
पूर्वाषाढाख्यनक्षत्रे योज्यो भरतवेदिभिः ॥ ३७१ ॥ 
20. PŪRVĀŞĀDHĀ NAKŞATRA HASTA . 

. 
( 371 ) If Sandams a (Asamyuta Hasta No. 
23 ) is held facing upward at the level of the chest , 
then it is called Samyama" according to 
Bharatārņava . And it is used for indicating the 
star Pūrvāsādbā . 


२०. पूर्वाषाढानक्षत्रहस्त . 
पूर्वाषाढा नक्षत्राविषयी संयमहस्त ( प्रतिनामसंयत) 
धरावा. तो कैसा ह्मगिजें सन्दंश हस्त जे ते उरासुमारीने 
ऊर्ध्वमुख धरावें . 


305 


20. பூராட நக்ஷத்ரஹஸ்தம் 
பூராட நக்ஷத்திரத்தைக் குறிக்க ஸம்யமம் எனும் 
ஹஸ்தத்தைப் பிடிக்க வேண்டும் . ஸம்யம ஹஸ்தமெனில் 
ஸந்தம்ச ஹஸ்தத்தை மார்பிற்குச் சரியாக மேல் நோக்கப் 
பிடித்தல் . 


२१. उत्तराषाढानक्षत्रहस्तः । 
अर्धचन्द्रानामिका च कनिष्ठा कुंचिता तले । 
युक्तचन्द्रस्समाख्यातः पार्थार्थे मदनगृहे । 
उत्तराषाढके शश्वदूर्ध्वं रेचितमाश्रितः ॥ ३७२ ।। 


21. UTTARĀŞADHA NAKŞATRA HASTA . 


( 373 ) If in Ardhacandra (Asamyuta 
Hasta No. 3 ) the ring finger and the little finger 
are bent over the palm , it is called Yuktacandra 
Hasta and it is used for indicating the star 
Uttarasadha when it is shaken with sudden jerks . 
It is also used for denoting Arjuna. 


२१. उत्तराषाढानक्षत्रहस्त . 
उत्तराषाढानक्षत्राविषयीं युक्तचन्द्रहस्त धरावा . तो हस्त 
कैसा हणिजे अर्धचन्द्रहस्ताचे ठाई कनिष्ठिका अनामिका 
ह्मणावयाची दोनी बोटें वांकऊन तळ्याहातास लाविल्यां 


युक्तचन्द्रहस्त होईल. 


306 


21. உத்திராட நக்ஷத்ர ஹஸ்தம் 


உத்திராட நக்ஷத்திரத்தைக் குறிக்க யுக்த சந்த்ர 
ஹஸ்தத்தைப் பிடிக்கவேண்டும் . அர்த்த சந்த்ர ஹஸ்தத் 
தில் சுண்டுவிரல் மோதிரவிரல் இவையிரண்டையும் 
வளைத்து உள்ளங்கையைத் தொட்டால் யுக்த சந்த்ர 
ஹஸ் தமாகும் . 


R. OUTHESER ! | 


मयूरो योजितश्चोर्ध्व रेचितः श्रवणार्थके ॥ ३७३ ॥ 


22. SRAVANA NAKSATRA HASTA . 


( 373 ) If Mayura Hasta ( Asamyuta Hasta 
according to other Authorities No. 2 ) is held 
high and erect and turned from side to side then 
it indicates the star Sravana . 


२२. श्रवणनक्षत्रहस्त 
श्रवणनक्षत्राविषयी मयूरहस्त जो तो वरिल्या भागी 
कांपेलसा उभा धरावा . 


22. ச்ரவண நக்ஷத்ர ஹஸ்தம் 


திருவோணம் நக்ஷத்திரத்தைக் குறிக்க மயூர 
ஹஸ்தத்தை மேற்பாகம் கடுங்க நிமிர்த்திப் பிடிக்க 
வேண்டும் . 


307 


२३. धनिष्ठानक्षत्रहस्तः । 
मुकुळस्तिर्यगाकारो धनिष्ठार्थे नियुज्यते ॥ ३७४ ॥ 


23. DHANISTHA NAKSATRA HASTA . 


( 374 ) When Mukula ( Asamyuta Hasta 
No. 21 ) is held facing slightly towards the side 
then it indicates the star ‘ Dhanistha . 


२३. धनिष्ठानक्षत्रहस्त . 
धनिष्ठा नक्षत्राविषयी मुकुळहस्त जो तो अडवा धरावा . 


23. தனிஷ்டா ( அவிட்டம் ) நக்ஷத்ர ஹஸ்தம் . 


அவிட்ட நக்ஷத்திரத்தை குறிக்க முகுளம் எனும் 
ஹஸ்தத்தைக் குறுக்காகப் பிடிக்க வேண்டும் . 


२४. शतभिषड्नक्षत्रहस्तः । 
सूचीरुद्वेष्टितश्चोर्ध्व नाट्ये शतभिषक्कृते ॥ ३७५ ॥ 


24. S ATABHISAK NAKŞATRA HASTA . 


( 375 ) If the hand showing Suchi mudra 
( Asamyuta Hasta No. 14 ) undergoes a winding 
outward and upward movement the first finger 
going out first , . then it indicates the star 
Satabhisak . 


308 


२४ , शतभिषानक्षत्रहस्त 
शतभिषा नक्षत्राचे ठाई सूचीहस्त जो तो उमा धरून 
अग्रभाग मात्र फिरवावा . 

24. சதய நக்ஷத்திர ஹஸ்தம் . 
சதய நக்ஷத்திரத்தைக் குறிக்க ஸுசீ ஹஸ்தத்தை 
நிமிர்த்திப் பிடித்து அதன் நுனியைமட்டில் சுழற்ற 
வேண்டும் . 


२५. पूर्वाभाद्रपदानक्षत्रहस्तः । 
पताके मध्यमा वक्रा तलं सम्यक् समाश्रिता । 
संकीर्णाख्यपताकोऽयं पूर्वभाद्रार्थको भवेद ॥ ३७६ ॥ 


25. PURVABHADRAPADA NAKŞATRA 

HASTA .. 


( 376) When in — Pataka ( Asamyuta Hasta 
No. 1 ) the middle finger is well bent over the 
palm, the mudra is then called Sankirnapataka . 
and indicates the star - Purvabhadrapada . 


२५. पूर्वाभाद्रपदानक्षत्रहस्त 
पूर्वाभाद्रपदा नक्षत्राविषयीं संकीर्णपताक हस्त धरावा . 
संकीर्ण पताक हस्त मणिज पताक हस्ताचे ठाई मध्यमा 
ह्मणावयाचे तिसरें वोट बांकवून तळ्याहातासी मिळवावें . 


309 


25. பூரட்டாதி நக்ஷத்திர ஹஸ்தம் . 
பூரட்டாதி க்ஷத்திரத்தைக் குறிக்க ஸங்கீர்ண 
பதாக ஹஸ்தத்தைப் பிடிக்கவேண்டும் . எப்படியெனில் 
பதாக ஹஸ்தத்தில் நடுவிரலை வளைத்து உள்ளங்கையுடன் 
சேர்த்தால் ஸங்கீர்ண பதாக ஹஸ்தமாகும் . 


२६. उत्तराभाद्रपदानक्षत्रहस्तः । 
तर्जन्या स्वस्तिकं कृत्वा सूचिभ्यामभिनीयते । 
नक्षत्रमुत्तराभाद्रपदा नृत्तानुभाविभिः ॥ ३७७ ॥ 


26. UTTARABHADRAPADA NAKŞATRA 

HASTA . 


( 377 ) If one of the hands holds Sūci 
mudra (Asamyuta Hasta No. 14 ) in the erect 
position and the other hand with the same Sūci 
mudra crosses the former so as to form a stastika 
or cross , then it is called Swastika Sūci and 
indicates the star — Uttarabhadrapada . 


२६. उत्तराभाद्रपदानक्षत्रहस्त . 


उत्तराभाद्रपदा नक्षत्राविषयी स्वस्तिक सूची हस्त धरावा . 
तो कैसा मणिजे एक्या सूचीहस्ताचा उभ्या बोटावरी दुसऱ्या 
सूचीहस्ताचे उभे बोटें स्वस्तिकाकार तिर्कस ठेविल्यां स्वस्तिक 
सूचीहस्त होईल. 


41 


310 


26. உத்திரட்டாதி நக்ஷத்திர ஹஸ்தம் . 


பத்திரட்டாதி நக்ஷத்திரத்தைக் குறிக்க ஸ்வஸ்திக 
ஸுசீ ஹஸ்தத்தைப் பிடிக்கவேண்டும் . அது எப்படி 
யெனில் ஓர் ஸ Y ஹஸ்தத்தின் நிமிர்ந்து நிற்கும் 
விரல்களின் மீது மற்றொரு ஸுசீ ஹஸ்தத்தின் விரல் 
களை ஸ்வஸ்திகாகாரமாய்ச் சாய்வாக வைக்க வேண்டும் . 


9. HTTIT : | 
भरतार्णवसंप्रोक्तो गजदन्ताभिधश्चलः । 
ईपत्कुंचितरूपश्चेत् रेवत्यां संप्रयुज्यते ॥ ३७८ ॥ 


-- 


1. NTags a 14 [ 

RTI: எ சாக : 


Gajadanta as descrfbed in Bharatārņava is 
as follows : 
** If in Sikhara in both hands, the little fingers 

are extended , it is Gajadanta 
भरतार्णवी साङ्गीतलेला गजदन्तहस्त म्हणजे 
दोन शिखरहस्तांचे कनिष्ठ अङ्गुलीपसरावे । 

பரதார்ணவத்தில் கஜதந்தம் அடியிற் கண்டபடி 
கூறப்பட்டிருக்கிறது : 
இரு சிகர ஹஸ்தங்களின் சுண்டுவிரல்கள் நீட்டப்பட் 

டால் அது கஜதந்தமாகும் " . 





311 


as 


27. REVATI NAKSATRA HASTA . 
(378) If 

‘ Gajadanta described in 
Bharatārņava is held in a slightly shortened form 
and with a slight to and fro movement, then it 
indicates the star Revati . 


9. ACTITET . 
रेवती नक्षत्राविषयीं गजदंत हस्त जो तो थोडा चंचल 
आणि वांकला ऐसा धरावा . 


27. ரேவதி நக்ஷத்திர ஹஸ்தம் . 


ரேவதி நக்ஷத்திரத்தைக் குறிக்க பரதார்ணவத்தில் 
சொல்லப்பட்ட கஜதந்த ஹஸ்தத்தை அசைவுடனும் 
சிறிது வளைத்தும் பிடிக்க வேண்டும் . 


|| TTSYfFUTIT: || 


. : 
काङ्गुलश्चाथ विज्ञेयो मेपराशौ गुरोमते । 


RASI HASTAS . 


1. MESA ( ARIES ) 
( 379 ) According to the view of Brhaspati 
Masa Rasi ( Aries) is ! denoted by Kaigula Hasta 
( Asamyuta Hasta No. 11 ) . 


राश्यभिनयहस्त 


१. मेषराशि 
नाट्यशास्त्रकारांच्या मतानुसार मेषराशीस काङ्गुल 
हस्ताचा उपयोग करावा . 


ராசி ஹஸ்தங்கள் . 


1. மேஷம் .. 
நாட்டிய சாஸ்த்ர ஆசிரியரின் அபிப்பிராயப்படி 
மேஷ ராசியைக் குறிக்க காங்கூல ஹஸ்தத்தை உபயோ 
கிக்கவேண்டும் . 


| 


313 


२. वृषभः । 


शिखरौ स्पृष्टवदनौ योज्यौ वृषभराशिके ॥ ३७९ ॥ 


2. VRSABHA ( TAURUS ) 


For Vrsabha Rasi ( Taurus ) Sikhara mudra, 
(( Asamyuta Hasta No. 7 ) in both the hands have 
to be joined with their faces touching each other . 


२. वृषभ 


शिखर हस्त दोनी एकास एक समोर मिळविल्यां वृषभ 
राशी हस्त जाणावा . 


2. ALL . 


இரண்டு சிகர ஹஸ்தங்கள் ஒன்றோடொன்று சேர்க் 
கப்படுமாயின் விருஷப ராசி ஹஸ்தம் எனப்படும் . 


३. मिथुनम् । 
द्वयाभिमुखभूतोऽसौ सूची मिथुनभावने ॥ ३८० ॥ 


3. MITHUNA ( GEMINI ) 


(380 ) For Mithuna (Gemini ) Sluci Hasta 
( Asamyuta Hasta No. 14 ) in both the hands have 
to be held facing each other , 


314 


३. मिथुन 
दोनी सूचीहस्तही एकास एक समोर धरिल्यां मिथुन 
राशी हस्त जाणावा . 

3. BIOTL . 
ஸுசீ ஹஸ்தங்கள் இரண்டும் ஒன்றிற்கொன்று 
எதிரெதிரே பிடிக்கப்படுமாயின் ‘ மிதுன ராசி ஹஸ்தம் 
எனப்படும் . 


४. कर्कटः । 
भरतार्णवसंप्रोक्तः शुकतुण्डाभिधः करः । 
सर्वाङगुल्यः कुञ्चितास्स्युः कर्कटे स्यात्तु कर्कटी ॥३८१ ॥ 

4. KARKAȚA ( CANCER ) 
( 381 ) When in Sukatunda ( Asamyuta Hasta 
No. 10 ) mudra as laid down in Bharatarnavi 
in both the hands, all the fingers are bent , then 
the mudra is called — Karkati Mudra ( Cancer ) and 
it is used for denoting — Kataka Rasi ( Cancer ) 1 

४. कर्कट (कटक ) 
शुकतुण्ड हस्तांचे बोट समग्रही वांकविल्यां कर्कट हस्त 
जाणावा . 

1. In The telugu version the manuscript re 
quires the middle finger alone to be curved in the 
place of all the fingers in the text . 


315 


4. கடகம் . 


சுகதுண்ட ஹஸ்தங்களின் விரல்கள் எல்லாம் வளைக் 
கப்படுமாயின் கர்கட ஹஸ்தம் ( கடக ஹஸ்தம் ) எனப் 
படும் . 


4. fte : | 
सिंहराशौ विधेयः स्यात् करस्सिहमुखाभिधः । 
अपवेष्टितरूपेण राशिनक्षत्रवेदिभिः ॥ ३८२ ।। 


5. SIMHA ( LEO ) 
( 382 ) For showing Simha Rasi ( Leo ) the 
hand must hold the Simha Mukha ( Asamyuta 
according to other authorities No. 5 ) mudra and 
make an apavestita i.e. , a winding motion outward , 
the first finger going out first . 

५. सिंह 
दोनी सिंहमुखहस्त धरून अपवेष्टित केल्यां सिंहराशी 
हस्त जाणावा . 


5. ஸிம்மம் . 


முதலில் கைகளை ஸிம்மமுக ஹஸ்த முத்திரையில் 
பிடித்து அபவேஷ்டிதமாகச் ( முதல் விரல் முன்செல்லும் 
படி வெளிப்புறம் கையைக் கொண்டுபோதல் ) செய்தால் 
ஸிம்மராசி ஹஸ்தம் எனப்படும் . 


316 


६. कन्याराशिः । 
मृगशीर्षाभिधौ हस्तौ परस्परमुखीकृतौ । 
कन्याराशिविवेकार्थे युज्यते नयवेदिभिः ॥ ३८३ ॥ 


6. KANYA ( VIRGO ) 
( 383 ) For Kanyā Rāsi ( Virgo ) both the 
hands have to hold Mrgasira mudra ( Asamyuta 
Hasta No. 17 ) facing each other . 


६. कन्या 
दोनी मृगशीर्षहस्त एकास एक समोर धरिल्यां कन्या 
राशी हस्त जाणावा . 

6. 3 . 


கைகளும் 


ம்ருகசீர்ஷ முத்திரையிலுள்ள இரு 
ஒன்றிற்கொன்று எதிரெதிரே பிடிக்கப்படுமாயின் ‘கன்யா 
ராசி ஹஸ்தம் எனப்படும் . 


७. तुला । 
कलशाभिधहस्तौ तु स्पृष्टाङ्गुष्ठौ परस्परम् । 
तुलाराशौ चन्द्रसूर्यसंगमे युज्यते क्रमात् ।। ३८४ ॥ 


7. TULA ( LIBRA ) 
( 384 ) For Tulā Rāsi ( Libra ) Kalas a Hasta 
Samyuta Hasta ( according to other authorities 


317 


No. 4 ) is shown with the thumbs touching each 
other . The same mudra can also be used for 
showing the conjunction of the sun and the moon . 


७. तुला 


दोनी कलश हस्तांचे अंगोठे मिळविल्यां तुलाराशी हस्त 
जाणावा . 


7. EAUTL . 


துலாராசியைக் குறிக்க இரு கைகளையும் கலச ஹஸ்த 
மாகப் பிடித்துப் பெருவிரல்கள் இரண்டையும் சேர்க்க 
வேண்டும் . 


८. वृश्चिकः । 
पूर्वोक्त कर्कटे हस्ते मध्यमे प्रसृते यदि । 
किंचिद्रचितकश्चेत्तु वृश्चिको वृश्चिके भवेत् ॥ ३८५ ॥ 

8. VRS CIKA , ( SCORPIO ) 
( 385 ) When in the mudra prescribed for 
Karkata ( Rasi No. 4 ) the middle fingers are thrust 
out , then it is called VỊs cika mudra and it is 
used to denote Vrs cika Rās i ( Scorpio ) . 

८. वृश्चिक 
वर सांगीतल्या कटकराशी हस्ताचे मधले बोटें मात्र 
पाहेर काढिल्यां वृश्चिक राशी हस्त जाणावा . 


41 . 


318 


8. வ்ருச்சிகம் . 
வ்ருச்சிக ராசியைக் குறிக்க கடக ராசி ஹஸ்தத்தில் 
நடுவிரல்கள் மட்டில் வெளியே நீட்டப்படவேண்டும் . 


- TII 
चतुरस्रो श्लिष्टमुखौ मिलिताङ्गुष्ठयोजनात् । 
चापराशौ नियोज्यौ तौ भरतान्वयवेदिभिः ॥ ३८६ ॥ 


9. DHANUS ( SAGITTARIUS ) 


( 386 ) When in Caturasra mudra ( Nrtta 
Hasta No. 1 ) the faces of the hands touch each 
other and the thumbs are joined , then it denotes 
< Dhanur Ras i ( Sagittarius ). 


९ . धनुस् 
चतुरस्त्र हस्त दोनी मिळवून अंगोटेही मिळविल्यां 
ரான் ச எTNTET 


9. தனுஸ் . 


தனுர் ராசியைக் குறிக்க சதுரச்ரமாகவுள்ள ஹஸ் 
தங்களின் முன்பாகத்தையும் கட்டை விரல்களையும் 
சேர்க்கவேண் 

வண்டும் . 


319 


१०. मकरः । 
पूर्वोक्ताञ्जलिहस्ते तु तत्रागुष्ठकनिष्ठिके । 
श्लिष्टे विश्लेषिते चापि तदा झषकरो भवेत् । 
कोहलीयमते प्रोक्तं मकरार्थे नियुज्यते ॥ ३८७ ॥ 


10. MAKARA . ( CAPRICORNUS ) 


( 387 ) If in Anjali hasta ( Samyuta No. 1 ) 
the thumbs and the little fingers are successively 
joined and separated, then it denotes the rās i 
Makara ( Capricornous ). This is according to 
Kohala . 


१०. मकर 
कोहलीय मतानुसार अञ्जली हस्तांमधे अंगोठे आणि कनिष्ठि 
कामात्र मिळवून सर्वेच वेघळे केल्यां मकरहस्त म्हणावा . 


10. IDBTó. 


கோஹல வசனப்படி அஞ்சலீ ஹஸ்தத்தில் கட்டை 
விரலும் சுண்டு விரலும் சேர்த்துப் பிரிக்கப்படுமாயின் 
அதற்கு மகர ஹஸ்தம் எனப்படும் . 


११. कुंभः । 
पद्मकोशामिधौ हस्तौ स्पृष्टांगुष्ठकनिष्ठिको । 
कुंभराशौ प्रयुज्यते भरतार्णववेदिभिः ॥ ३८८ ।। 


320 


11. KUM BHA . ( AQUARIUS ) 


(( 388 ) When Padmakos a in both hands 
are joined together by contacting the thumbs and 
the little fingers, then it indicates Kumbha Rās i 
( aquarius ) . 


११. कुंभ 
दोनी अंगोठे आणि दोनी कनिष्ठिकाही जोडून दोनी 
पद्मकोशहस्त मिळविल्यां कुंभ हस्त म्हणावा . 


11. BLib . 


இரு கட்டை விரல்களையும் இரு சுண்டு விரல்களை 
யும் ஒன்றோடொன்று சேர்த்து இரு பத்மகோச ஹஸ் 
தங்கள் சேர்க்கப்படுமாகில் கும்ப ஹஸ்தம் எனப்படும் . 


१२. मीनः । 


त्रिपताकाहयौ हस्तौ अन्योन्यमुखमिश्रितो । 
स्त एतावग्रभागे तु मीनार्थे संप्रयुज्यते ॥ ३८ ९ ॥ 


12. MINA , 


( 389 ) If Tripatāka ( Asamyuta Hasta No. 
2 ) in both the hands are joined together at the 
top , then Mīna Rās i is indicated , 


321 


१२. मीन 


दोनी त्रिपताकहस्तही अग्रभागी मिळविल्यां मीनहस्त 


FEURI . 


12. மீனம் . 


த்ரிபதாக ஹஸ்தம் இரண்டும் நுனியில் சேர்க்கப் 
படுமாயின் மீன ஹஸ்தம் 

எனப்படும் . 


॥ नवग्रहहस्ताः ॥ 


१. सूर्यहस्तः । 


अंसोपकण्ठे हस्ताभ्यामलपद्मकपित्थकः । 
धृतो यदि करो ह्येष दिवाकरकरः स्मृतः ॥ ३ ९ ० ॥ 


NAVAGRAHA HASTAS . 


1. SŪRYA HASTA . ( Sun ) 


( 390 ) Alapadma ( Asamyuta Hasta No. 13 ) 
in one hand and Kapittha ( Asamyuta Hasta 
No. 8) in another , held near the shoulders , denote 
Surya , the Sun . 


नवग्रहहस्त 


१. सूर्यहस्त 
उजव्या भुजासमीप उजव्या हतानें अलपद्महस्त आणि 
डाव्या भुजासमीप डाव्या हताने कपित्थहस्त धरिल्यां 
आदित्यहस्त (सूर्यहस्त) म्हणावा. 


323 


| 


நவக்ரஹ ஹஸ்தங்கள் . 


1. சூரிய ஹஸ்தம் . 
வலது புஜத்தினருகே வலது கையால் அலபத்ம 
முத்திரையையும் , இடது புஜத்தினருகே இடதுகையால் 
கபித்த ஹஸ்த முத்திரையையும் பிடித்தால் சூரிய ஹஸ்த 
மாகும் . 


3. HTTER : | 
अलपद्मो वामहस्ते दक्षिणे च पताकिका । 
f : ரான் SITEfify : || 3 ?? || 


2. CANDRA HASTA . ( Moon ) 


( 391 ) Alapadma ( Asamyuta Hasta No. 13 ) 
in the left hand and Pataka ( Asamyuta Hasta 
No. 1 ) in the right denote Candra , the Moon . 


२. सोमहस्त 
उजव्या हतानें पताकहस्त आणि डाव्या हतानें अलपद्म 
हस्त धरिल्यां सोमहस्त म्हणावा . 


2. சந்திர ஹஸ்தம் . 
வலது கையால் பதாக ஹஸ்த முத்திரையையும் இடது 
கையால் அலபத்ம ஹஸ்த முத்திரையையும் பிடித்தால் 
‘ சந்திர ஹஸ்தம் எனப்படும் . 


324 


३. कुजहस्तः । 
वामे करे तु सूची स्यान्मुष्टिहस्तस्तु दक्षिणे । 
कुजग्रहकरः प्रोक्तो भरतागमवेदिभिः ॥ ३ ९ २ ॥ 


3. KUJA HASTA . ( MARS ) 


( 392 ) Sucr mudra ( Asamyuta Hasta No. 
14 ) in the left hand and Musti Hasta ( Asamyuta 
Hasta No. 6 ) in the right denote Angāraka 
( Mars). 


३. मङ्गळहस्त 


उजव्या हतानें मुष्टिहस्त आणि डाव्या हताने सूची हस्त 
धरिल्यां मङ्गळहस्त म्हणावा . 


3 . 


மங்கள ஹஸ்தம் . 


வலது கையால் முஷ்டி ஹஸ்த முத்திரையையும் 
இடது கையால் ஸுசீ ஹஸ்த முத்திரையையும் பிடித் 
தால் மங்கள ஹஸ்தம் ( செவ்வாய் ஹஸ்தம் ) எனப்படும் . 


४. बुधहस्तः । 


तिर्यग् वामे च मुष्टिः स्यादक्षिणे च पताकिका । 
बुधग्रहकरः प्रोक्तो भरतागमवेदिभिः ॥ ३ ९ ३ ॥ 


325 


4. BUDHA HASTA . ( MERCURY ) 

( 393 ) Musti Hasta ( Asamyuta Hasta No. 
6 ) held obliquely in the left hand and Patākā 
( Asamyuta Hasta No. 1 ) in the right , denote 
* Budha (Mercury ). 


४. वुधहस्त 
उजव्या हाती पताकहस्त आणि डाव्याहाती अडवी मुष्टि 
हस्त धरिल्यां बुधहस्त म्हणावा. 

4. புத ஹஸ்தம் 
வலது கையால் பதாக ஹஸ்த முத்திரையையும் 
இடது கையால் குறுக்காக முஷ்டி ஹஸ்த முத்திரையை 
யும் பிடித்தால் புத ஹஸ்தம் எனப்படும் . 


५. गुरुहस्तः । 
हस्ताभ्यां शिखरं धृत्वा यज्ञसूत्रस्य दर्शनम् । 
ऋषिब्राह्मणहस्तोऽयं गुरोश्चापि प्रकीर्तितः ॥ ३ ९ ४ ॥ 

5. GURU HASTA . ( JUPITER ) 
( 394 ) S ikhara ( Asamyuta Hasta No. 7 ) 
in both hands and then the mudra for the sacred 
thread , denote Guru ( Jupiter ) as also Risis and 
Brahmins . ( The sacred thread can be denoted 
either by 2 S ikharas with palms facing up and 
down, one above the other , or by the right hand 
with Sikhara coming down towards the right ) . 

N.S.42 


326 


५. गुरुहस्त 
डाव्या खांद्यासमीप दोनी हताने शिखर हस्त धरून 
उजव्या हताचा शिखरमात्र जानव्या सारिखें उजव्या बाजूस 
खाले आणिल्यां गुरुहस्त म्हणावा . 


5 . குரு ஹஸ்தம் ( வியாழன் ) 
இடது தோளினருகே இருகைகளாலும் சிகர 
ஹஸ்த முத்திரையைப் பிடித்து வலதுகை சிகர ஹஸ்தத் 
தை பூணூலைப்போல் வலது பக்கமாகக் கீழே கொண்டு 
வந்தால் குரு ஹஸ்தம் எனப்படும் . 


६. शुक्रहस्तः । 
वामोच्चभागे मुष्टिः स्यादधस्ताद्दक्षिणे तथा । 
शुक्रग्रहकरः प्रोक्तो भरतागमवेदिभिः ॥ ३ ९ ५ ॥ 


6. SUKRA HASTA . ( VENUS ) 


( 395 ) Musti Hasta ( Asamyuta Hasta No. 
6) held at a high level in the left hand and low 
level in the right, indicate Sukra ( Venus ) . 


६. शुक्रहस्त 
उजव्या हताने मुष्टिहस्त खाले धरून डाव्या हताने 
मुष्टिहस्त वर धरिल्यां शुक्रहस्त म्हणावा. 


327 


6. சுக்ர ஹஸ்தம் 


வலது கையால் முஷ்டி ஹஸ்த முத்திரையைக் கீழே 
தாழ்த்தியும் இடது கையால் அதே முஷ்டி ஹஸ்த 
முத்திரையை உயர்த்தியும் பிடித்தால் சுக்ர ஹஸ்தம் 
எனப்படும் . 


9. ஏரி : | 
वामे करे तु शिखरस्त्रिशूलो दक्षिणे करे । 
வாகரன் Tag : || 33 || 

7. S ANI HASTA . ( SATURN ) 
( 396 ) Sikhara ( Asamyuta Hasta No. 7 ) 
in the left hand and Trisila ( Asamyuta ac 
cording to other authorities No. 4 ) in the right 
denote S ani ( Saturn ). 


७. शनिहस्त 
उजव्या हताने त्रिशूल मुद्रा , डाव्या हताने शिखरमुद्रा 
धरिल्यां शनिहस्त म्हणावा . 


7. சனி ஹஸ்தம் 
வலது கையால் த்ரிசூல முத்திரையையும் இடது 
கையால் சிகர ஹஸ்த முத்திரையையும் பிடித்தால் சனி 
ஹஸ்தம் என்று பெயர் . 


328 


८. राहुहस्तः । 


सर्पशीर्षों वामकरे सूची स्यादक्षिण करे । 
राहुग्रहकरः प्रोक्तो नाट्यविद्याधिपैजनैः ॥ ३ ९ ७ ॥ 


8. RAHU HASTA . 


( 397) Sarpas iras ( Asamyuta Hasta No. 
15 ) in the left hand and Sūci ( Asamyuta Hasta 
No. 14 ) in the right indicate — Rahu . 


८. राहुहस्त 
डाव्या हताने सर्पशीर्ष हस्त आणि उजव्या हताने सूची . 
हस्त धरिल्यां राहुहस्त म्हणावा . 


8. ராகு ஹஸ்தம் 


டது கையால் ஸர்ப்பசீர்ஷ ஹஸ்த முத்திரை 
யையும் வலது கையால் ஸுசீ ஹஸ்த முத்திரையையும் 
பிடித்தால் ராகு ஹஸ்தம் எனப்படும் . 


९ . केतुहस्तः । 
वामे करे तु सूची स्याद्दक्षिणेऽर्धपताकिका ।। 
केतुग्रहकरः प्रोक्तो भरतागमदर्शिभिः ॥ ३ ९ ८ ॥ 


329 


9. KETU HASTA . 


( 398 ) Suci ( Asamyuta Hasta No. 14 ) in 
the left hand and Ardha Pataka ( Asamyuta 
according to other authorities No. 1 ) in the right , 
denote Ketu . 


९ . केतुहस्त 
उजव्या हताने अर्धपताक हस्त मुद्रा आणि डाव्या हताने 
सूचीमुद्रा धरिल्यां केतुहस्त म्हणावा . 


9. கேது ஹஸ்தம் 


வலது கையால் அர்த்த பதாக ஹஸ்த முத்திரை 
யையும் இடது கையால் சூசீ ஹஸ்த முத்திரையையும் 
பிடித்தால் கேது ஹஸ்தம் எனப்படும் . 


॥ खराभिनयहस्ताः ॥ 


१. षड्जखरः । 


अपविद्धमयूरश्च षड्जस्वरनिरूपणे । 


SWARABHINAYA HASTAS 2 


1. SADJASWARA 


( 399) If Mayūra Hasta ( Asamyuta according 


1 .: सप्त स्वराः मृगपक्षिरुतैः समानस्वरूपा इति 
सिद्धान्तः । तदनुसृत्य स्वराणां अभिनय : कल्प्यते । तद्यथा 

षड्ज मयूरो वदति गावस्त्वृषभभाषिणः । 
अजाविकं तु गांधारं क्रौञ्चः कणति मध्यमम् ॥ 
पुष्पसाधारणे काले पिकः कूजति पञ्चमम् । 
धैवतं हेषते वाजी निषादं बृंहते गजः ॥ 


इत्यमरः ॥ 

2. The seven swaras are equated to the 
sounds of certain beasts and birds in our texts on 
music . The swaras are therefore indicated by the 
animals whose sounds are said to correspond to 
them . The text lays down that: 

Şadja or Sa is given out by the Peacock . 


331 


to other authorities No. 2 ) is brought down in a 
series of jerks , it indicates Sadja or Sa ( the 
note C. ) 


|| TTFIT II 


१. षड्जस्वर 


मयूरहस्त जे ते अपविद्ध केल्या षड्जस्खर हस्त म्हणावा . 


ஸ்வராபிநயஹஸ்தங்கள் . 


1. ஷட்ஜஸ்வரம் 


ஷட்ஜஸ்வரத்தைக் குறிக்க மயூர ஹஸ்தத்தை 
அபவித்தமாகக் கொண்டு போகவேண்டும் . அபவித்த 
மாவது கையை வெட்டி வெட்டிப் படிப்படியாகக் கீழே 
இறக்குவது , 


Rsabha or Ri ......... ........the Bull 
Gândhara or Ga 

... the Sheep 
Madhyama or Ma ................ Krounca Bird 
Paricama or Pa ......... 

Cuckoo 
Dhaivata or Dha ........ ... the Horse 
Nisada or Ni ..... 

... the Elephant 


332 


२. ऋषभस्वरः । 
मृगमौळिश्चापविद्धः ऋषभस्वर ईरितः ॥ ३ ९९ ॥ 


2. RŞABHA SWARA . 


If Mrgasira Hasta ( Asamyuta Hasta No. 17 ) 
is brought down in a series of jerks it indicates 
Rsabha Swara or Ri . ( the note C sharpl ) 


२. ऋषभखर 
ऋषभस्वराचे ठाई मृगशीर्षहस्त अपविद्ध करावा . 


2. ரிஷப ஸ்வரம் 
ரிஷப ஸ்வரத்தைக் குறிக்க ம்ருகசீர்ஷ ஹஸ்தத்தை 
அபவித்தமாகக் கொண்டுபோக வேண்டும் . 


३. गान्धारस्वरः । 
करोऽप्यजमुखश्चापि गान्धारस्वरनिर्णये । 

3. GANDHARA SWARA . 
( 400 ) When Ajamukha mudra ( the 
sheep s face , that is Mrgasiras facing a little 
higher) is shown , it indicates Gāndhāra 
Ga ( the note E flat. ) 


or 


1. The natural notes ( prakriti Swaras) accord 
ing to our texts differ from the notes of the 
Diatonic Scale to some extent . Rsabha , Gan 
dhāra , Dhaivata and Nişāda are slightly lower .. 


333 


३. गान्धारस्वर 
गान्धारस्वराचे ठाई अजमुखमुद्रा ( थोडे उंच ऐसा 
मृगशीर्षहस्त ) धरावा. 

3. காந்தார ஸ்வாம் . 


காந்தார ஸ்வரத்தைக் குறிக்க அஜமுக முத்தி 
ரையை (சிறிது உயரப் பார்க்கும் ம்ருகசீர்ஷ ஹஸ்தம் ) 
தரிக்க வேண்டும் 


2. TqTET || 


शुकतुण्डोऽपविद्धाख्यो मध्यमस्वरनिर्णये ॥ ४०० ॥ 


4. MADHYAMA SWARA . 


If S ukatunda Hasta ( Asamyuta Hasta No. 
10) is brought down in a series of jerks , it indicates 
Madhyamaswara or Ma ( the note F ) . 


४. मध्यमस्वर 
मध्यमस्वराचे ठाई अपविद्ध ऐसा शुक्रतुण्डहस्त धरावा . 


4. மத்யம ஸ்வாம் . 


மத்யம ஸ்வரத்தைக் குறிக்க சுகதுண்ட ஹஸ் 
தத்தை அபவித்தமாகக் கொண்டுபோக வேண்டும் . 


N , S. 43 


334 


५. पश्चमस्वरः । 
अराळाख्योऽपविद्धश्चेत् पश्चमवर इष्यते ।। ४०१ ॥ 

5. PANCAMA SWARA . 


( 401) If Arala mudra ( Asamyuta Hasta 
No. 5 ) is brought down in a series of jerks , it indi 
cates Palicamaswara or Pa ( the note G ) . 


५. पञ्चमस्वरः 
पञ्चमखराचे ठाई अपविद्ध ऐसा अराळहस्त धरावा . 


5. DLD vaurti . 
பஞ்சம ஸ்வரத்தைக் குறிக்க அராள ஹஸ்தத்தை 
அபவித்தமாகக் கொண்டுபோக வேண்டும் . 


६. धैवतस्वरः । 
पताकः पुंखिताकारो रेचितत्वमुपाश्रितः । 
द्रुतदृष्टिश्च विज्ञेयं धैवतार्थे प्रयुज्यते ॥ ४०२ ॥ 


6. DHAIVATA SWARA . 


( 402 ) When Pataka ( Asamyuta Hasta No. 1 ) 
is held like an arrow and moved with a jerk and 
the.eyes look straight indicating quick movement 
forward , it denotes Dhaivataswara or Dha (the 
note G sharp ). 


335 


६. धैवतस्वर 
धैवतस्वराचे ठाई शस्त्रासम पताकहस्त धरून झटकून 
हलवावा आणि द्रुतदृष्टि असावा . 


6. தைவத ஸ்வரம் . 


தைவத ஸ்வரத்தைக் குறிக்க அம்புபோல் பதாக 
ஹஸ்தத்தை அசைவுடன் பிடிக்கவேண்டும் . பார்வை 
வேகமான நேர்ப் பார்வையாயிருக்கவேண்டும் . 


9. RGEST | 
अपविद्धः पद्मकोशः निषादार्थनिरूपणे । 


7. NISADA SWARA . 


( 403 ) When Padmakos a mudra ( Asamyuta 
Hasta No. 12 ) is brought down in a series of jerks , 
it denotes Nisada (the note B flat ) . 


७. निषादस्वर 
निषादस्वराचे ठाई अपविद्ध ऐसा पद्मकोशहस्त धरावा . 


7. நிஷாத ஸ்வரம் . 


நிஷாத ஸ்வரத்தைக் குறிக்க பத்மகோச ஹஸ் 
தத்தை அபவித்தமாகக் கொண்டுபோகவேண்டும் . 


रागरागिण्यभिनयहस्ताः । 


रागाः ८ । 


भूपालो भैरवश्चैव श्रीरागो रागपञ्जरः ॥ ४०३ ॥ 
वसन्तो मालवश्चैव बङ्गालो नाटकस्तथा । 
अष्टौ रागा इमे धीरेः पुरुषा इति सम्मताः ॥ ४०४ ॥ 


ABHINAYA FOR RĀGAS AND RAGIŅIS . 


RĀGAS 8. 


(( 404 ) Rāgas are classified into two groups 
( viz ) — Ragas or Masculine and Raginis or 
Feminine ones. 

. 


The following eight Rāgas are said to be 
masculine : 


1. Bhupala 
2. Bhairava 
3. S rīrāga 
4. Rāgapanjara 
5. Vasanta 
6. Mālava 


337 


7. Bangāļa 
8. Nata 


रागरागिण्यभिनयहस्त 


पुरुषराग ८ . 


१. भूपाल २. भैरव ३. श्रीराग ४. रागपञ्जर 
५. वसन्त ६. माळव ७. बङ्गाल ८. नाट. 


ராக பாகிணி அபிநய ஹஸ்தங்கள் . 


புருஷ ராகங்கள் 8 . 


1 . பூபாளம் , 2 . பைரவம் . 3 . 

ஸ்ரீராகம் 
4. Juosi . 5. aravar . 6 . மாளவம் . 7. பங் 
Crorii . 8. 

நாடராகம் . 


रागिण्यः -२४. 
एतेषां कामिनीर्वक्ष्ये सङ्गीतक्रमयोगतः । 
देशाहुरी मलहरी बौली भूपालयोषितः ॥ ४०५ ।। 
देवक्रिया मेघरञ्जी कुरञ्जी भैरवस्त्रियः । 
हिन्दोली माहुरी चैव बल्ला श्रीरागवल्लभाः ॥ ४०६ ॥ 


338 


शंकराभरणं चैव देशी च लळिता मताः । 
योषितः पञ्जरस्यैव कीर्तिता गीतवेदिभिः ॥ ४०७ ॥ 
रामक्रिया वराळी च कौशिका मधुयोषितः । 
गुण्डक्रिया गुर्जरी च गौळा माळवयोषितः ॥ ४०८ ।। 
धन्यासिका च काम्बोजी तथा कर्णाटगौळका । 
बङ्गालस्य स्त्रियः ख्याताः सङ्गीतकमवेदिभिः ।। ४० ९ ।। 
नारायणस्य गौळाख्या देशाक्षी चाहरी मता । 
नाटरागप्रियाः ख्याताः रागमर्मविशारदैः ॥ ४१० ॥ 


RAGINIS 24 . 


( 405-410 ) Raginis which are described as 
the partners in life of the rāgas are the following : 


1. Of Bhupala : 


1. Desahuri. 
2. Malahari. 


3. Bouli . 


2. Of Bhairava : 


1. Dēvakriyā. 
2. Megharañji. 
3. Kurañji.. 


3. Of S rīrāga : 


1. Hindolī. 
2. Mahuri .. 
3. Balla. 


339 


4. Of Rāgapañjara : - 1. Sankarābharaṇa. 

2. Desi 
3. Lalita . 


5. Of Vasanta : 


1. Rāmakriyā. 
2. Varāļi. 
3. Kousika. 


6. Of Malava : 


1. Gundakriya. 
2. Gurjari. 
3. Goula. 


7. Of Bangāla : 


1. Dhanyasi.. 
2. Kamboji. 
3. Kannada goula. 
1. Narayana goula. 
2. Desaksi . 
3. Ahari . 


8. Of Nata : 


रागिणी (स्त्रीराग) २४ . 
रागिणी म्हणजे पुरुषरागांचे स्त्रिया असे समजावे 
पुरुषराग 

स्त्रीराग 
१ देशाहुरी २ मलहरी 


१. भूपाल 


३ बौली 


२. भैरव 


१ देवक्रिया २ मेघरी 
३ कुरञ्जी 


340 


३. श्रीराग 


१ हिंदोली २ माहुरी 


३ बल्ला 


४. रागपञ्जर 


५. वसन्त 


१ शंकराभरण २ देशी 

३ लळिता 
१ रामक्रिया २ वराळी 

३ कौशिका 
१ गुंडक्रिया २ गुर्जरी 


६. माळव 


३ गोळा 


७. बङ्गाल 


१ धन्याशी २ काम्बोजी 

३ कन्नडगौळ 
१ नारायणगौळ २ देशाक्षी 

३ आहरी 


८. नाट 


HToof ( ivi IIT Bilsoit ) 24 . 


புருஷ ராகங்கள் . 


ஸ்த்ரீ ராகங்கள் . 


1. guroris 


2. பைரவம் 


1. Choreol 2. DNADA 

3.GUN नीं . 
1. தேவக்ரியா 2. மேகரஞ்ஜி 

3. Go . 
1. ஹிந்தோளம் 2. மாஹுர் 

3. Lavr. 


3. ஸ்ரீராகம் 


341 


- 4. ராகபஞ்ஜாம் 


5. வஸந்தா 


1 , சங்கராபரணம் 2. தேசீ 

3. லலிதம். 
1. ராமக்ரியை 2. வராளி 

3. கௌசிகா . 
1. குண்டக்ரியை 2. குர்ஜரி 

3. கௌளை , 
1. தன்யாசி 2. காம்போஜி 

3. கன்னட கௌளை . 


6. மாளவம் 


7. பங்காளம் 


8. நாடராகம் 


1. நாராயண கௌளை 


2. தேசாக்ஷி 3. ஆஹரி. 


उपरागा 26 . 
सारङ्गनाटः सौराष्ट्रस्तावेरी शुद्धवौलिका । 
माळवश्रीश्च तोडी च ततो घण्टारवोऽपि च ॥ ४११ ।। 
नादरामक्रिया जजी मुखारी मेचबौळिका । 
देशालरागः कथितस्ततो मङ्गलकौशिका ॥ ४१२ ॥ 
रागज्ञैः केवलं शुद्धवसन्तोऽपि प्रयुज्यते । 
केदारगौलसामन्तौ पाडिस्थानं ततः परम् । 
मधुमाधविका पश्चादुपरागाः इति स्मृताः ॥ ४१३ ।। 


UPARAGAS 18 .. 


( 411-413 ) The following 18 are called Uparagas : -- 

1. Saranga Nata . 2. Sourastra . 3. Saveri 


N S. 44 


342 


4. Suddha Bouli . 5. Mālava Sri. 6. Todi . 
7. Ghantarava . . 8. Nadaramakriya . 9. Hejajji . 
10 . Mukhari . 11. Maca Bouli . 12. Desala . 
13 . Mangala Kous ikā . 14. S uddha Vasanta . 
15. Kedara Goula . 16 . Sāmanta . 17. Padi 
18. Madhumadhavi. 


TIT -- 23 . 


? . TITETIZ ? . HiTig 3. க : . 77 
बौली ५. माळवश्री ६. तोडी ७. घण्टारव ८. नादराम 
क्रिया ९ . हेजञ्जी १०. मुखारी 2. என் . 
देशाळ १३. माळकौशिका १४. शुद्धवसन्त 24 . 
केदारगौळ १६. सामन्त १७. पाडि १८. मधुमाधवी. 


உபராகங்கள் 18 . 


அவையாவன : 


1. ஸாரங்க நாடராகம் . 2. சௌராஷ் 

டிரம் . 3. சாவேரி. 4. சுத்த 
பௌளி . 5. மாளவஸ்ரீ . 6. தோடி . 
7. கண்டாரவம் . 8. நாதராமக்ரியை. 
9. ஹேஜஜ்ஜி . 10. முகாரி . 11 . 
மேசபௌளி. 12 . தேசாளம் . 
13. மங்கள கௌசிகா, 14. சுத்த 
வஸந்தா , 15. கேதார கௌளம் . 
16. ஸாமந்தம் . 17 . பாடீ . 18. 
மதுமாதவி . 


रागाभिनये साधारणविधिः । 
नाभेरुद्वेष्ठितो ज्ञेयस्सर्वरागविवेचने । 
हस्तानामत्र कलनाभिन्नत्वं प्रतिपाद्यते ॥ ४१४ ॥ 


GENERAL RULE IN RĀGA ABHINAYA . 


( 414 ) For indicating rāgas the mudra pertain 
ing to the particular rāga must be finished off with 
an Udvestita , that is, a motion outward and up 
ward, the first finger going out first , from the 
region of the chest. 


रागाभिनयाचे ठाई साधारणविधि 
प्रत्येक राग सुचविण्यासाठी त्या त्या रागसंमंधिक 
हस्तमुद्राही उरापासून उद्वेष्टितक्रियेनें पूर्ण करावें . 


ராகாபிநயத்தில் கவனிக்கவேண்டிய பொதுவிதி . 


ஒவ்வொரு ராகத்தைக் குறிக்கையிலும் அந்தந்த 
ராகத்திற்குரிய ஹஸ்த முத்திரையை மார்பு பிரதேசத்தி 
லிருந்து உத்வேஷ்டிதமாகச் சுழற்றி முடிக்கவேண்டும் . 


१. भृपालः । 


भूपतेरलपद्मः स्यान्नाभेरुद्वेष्टितश्चली । 


344 


1. BHOPALA 


( 415 ) For — Bhupala. , Alapadma ( Asamyuta 
Hasta No. 13 ) mudra is shown followed by 
Udvēsțita movement with a shake . 


१. भूपालराग 
अलपद्महस्त जे ते थोडें हालवीत उद्वेष्टितक्रियेसह । 
धरिल्यां भूपालरागहस्त म्हणावा. 

1. HLITTL . 
பூபாள ராகத்தைக் குறிக்க அலபத்ம ஹஸ்தத்தைச் 
சிறிது அசைத்து உத்வேஷ்டி தமாகப் பிடிக்கவேண்டும் . 


२. भैरवः । 
भैरवे त्रिपताका स्यात्तथैव गुणमाश्रिता ॥ ४१५ ॥ 

2. BHAIRAVA . 
For - Bhairava , Tripataka ( Asamyuta Hasta 
No. 2 ) is the mudra . 

२. भैरवराग 
त्रिपताकहस्त धरिल्यां भैरवरागहस्त म्हणावा. 

2. OLITAL . 
பைரவ ராகத்தைக் குறிக்க த்ரிபதாக ஹஸ்தத்தைப் 
பிடிக்கவேண்டும் . 


- 


345 


3. சிரா : 
श्रीरागे कर्तरीहस्तस्तथावेष्टगुणान्वितः । 


3. SRIRAGA . 


( 416 ) For Sriraga the mudra is Kartari 
( Asamyuta Hasta No. 4. ) 

३. श्रीराग 
श्रीरागाचें ठायीं कतरीहस्त धरावा . 


3. ஸ்ரீராகம் . 
ஸ்ரீராகத்தைக் குறிக்க கர்த்தரீ 

குறிக்க கர்த்தரீ ஹஸ்தத்தைப் 
பிடிக்கவேண்டும் . 


8. ( TIS | 
उद्वृत्ताभिधहस्तस्तु तथातो रागपञ्जरे ।। ४१६ ॥ 

4. RAGAPANJARA . 
For Ragapahjara the Udvrtta Hasta 
( Nrtta Hasta No. 2 ) is prescribed . 


४. रागपञ्जर 
रागपञ्जराचे ठायीं उबृत्तहस्त धरावा . 


4. ராகபஞ்ஜாம் 
ராகபஞ்ஜரத்தைக் குறிக்க உத்வருத்தமெனும் ஹஸ் 
தத்தைப் பிடிக்கவேண்டும் . 


346 


५. वसन्तः । 


वसन्ते विप्रकीर्णाख्यस्तद्विधि समुपाश्रितः । 


5. VASANTA . 


( 417 ) For — Vasanta Viprakirna Hasta 
(( Nrtta Hasta No. 5 ) is prescribed . 


५. वसन्तराग 


वसन्तरागाचे ठायीं विप्रकीर्णहस्त धरावा . 


5. 20mii IITai. 


வஸந்த ராகத்தைக் குறிக்க விப்ரகீர்ண ஹஸ் 
தத்தைப் பிடிக்கவேண்டும் . 


६. मालवः । 
मालवेऽपि तथाभूतः शिखराभिधहस्तकः ॥ ४१७ ॥ 


6. MALAVA . 


. For 


Malava the mudra prescribed is 
S ikhara ( Asamyuta Hasta No. 7 ) . 


६. माळवराग 


माळवरागास शिखरहस्त धरावा . 


347 


6. LDITGITAL . 


மாளவ ராகத்தைக் குறிக்க சிகர ஹஸ்தத்தைப் 
பிடிக்கவேண்டும் . 


७. बङ्गालः । 
बङ्गाले च तथा ज्ञेयो हस्तोऽयं च पताककः ।। 


7. BANGALA . 


( 418 ) For Bangāla , Patāka 

Pataka mudra 
( Asamyuta Hasta No. 1 ) is prescribed. 


७. बङ्गालराग 


बङ्गालरागास पताकहस्त धरावा . 


7. பங்காளம் 


பங்காள ராகத்தைக் குறிக்க பதாக ஹஸ்தத்தைப் 
பிடிக்கவேண்டும் . 


८. नाटः । 


नाटाभिधानरागे तु सूचिकोऽयं प्रयुज्यते ॥ ४१८ ॥ 


8. NATA . 
For Nata , Suci mudra ( Asamyuta Hasta 
No. 14 ) is prescribed.. 


348 


८. नाटराग 
सूचीहस्त धरिल्यां नाटरागहस्त होय . 


8. BILLIIsi . 


ஹஸ்தத்தைப் 


நாடராகத்தைக் குறிக்க 
பிடிக்கவேண்டும் . 


९ . देशाहुरी । 
करोऽयं श्लिष्टमुकुलो देशाहुर्यां प्रयुज्यते । 


9. DESAHURI. 


( 419) For Desahuri , S lista Mukula 
( See Naksatra Hasta No. 4 ) is prescribed .. 


९ . देशाहुरीराग 
देशाहुरीस श्लिष्टमुकुलहस्त धरावा. 


9. தேசாஹரி ராகம் . 
தேசாஹுரி எனும் ராகத்தைக் குறிக்க ச்லிஷ்ட 
முகுள ஹஸ்தத்தைப் பிடிக்கவேண்டும் . 


१०. मलहरी । 
योज्यो मलहरीरागे ततः काङ्गुलहस्तकः ॥ ४१ ९ ॥ 


2 


349 


10. MALAHARI. 
For Malahari the mudra prescribed is 
Kangula ( Asamyuta Hasta No. 11 ) 

१०. मलहरीराग 
मलहरी रागास काङ्गुलहस्त धरावा . 

10. Lamparati. 
மல ஹரி ராகத்தைக் குறிக்க காங்கூலம் எனும் 
ஹஸ்தத்தைப் பிடிக்கவேண்டும் . 


११ , १३ , १४. बौली, मेघरञ्जी, कुरञ्जी । 
बौल्यां भ्रमरहस्तोऽपि (मेघरञ्ज्यां तु कुक्कुटः । 

कुरञ्ज्यामथ संप्रोक्तः चतुराभिध इत्यपि ) ॥ ४२० ।। 
11 , 13 , 14. BOULI , MEGHA RANJI , KURANJI 

( 420 ) For Bouli Bhramara Hasta ( Asamynta 
Hasta No. 20. ) is prescribed.. 

For Megharanji Tamrachuda ( Asamyuta 
Hasta No. 24 ) is used. 

. 
For Kurañji , Catura ( Asamyuta Hasta No. 16 ) 
is prescribed . 

११ , १३ , १४. बौळी, मेघरञ्जी, कुरञ्जी 
बौलीस भ्रमरहस्त , मेघरञ्जीस ताम्रचूडहस्त, आणि 
कुरञ्जीस चतुरहस्त धरावा . 

स.8.45 


350 


11. 13. 14. பௌளி, மேகாஞ்ஜி , குரஞ்ஜி. 

வெள்ளி எனும் ராகத்திற்கு ப்ரமர ஹஸ்தமும் , 
மேகாஞ்ஜிக்குத் தாசர்சூட ஹஸ்தமும் , குரஞ்ஜிக்கு சதுர 
ஹஸ்தமும் உபயோகிக்கவேண்டும் . 


. 
देवक्रियारागस्य अभिनयः मातृकायां नोपलभ्यते । 


12. DEVAKRIYA . 


The Abhinaya for Devakriyā is not found in 
the Text . 

१२. देवक्रिया 
देवक्रिया रामास अभिनय मूळांत आढलत नाही. 

12. தேவக்ரியை . 
தேவக்ரியா ராகத்திற்கு அபிநயம் மூலக்ரந்தத்தில் 
கிடைக்கவில்லை . 


24-26 . கி ,சரி 
हिन्दोल्यामर्धचतुरो माहुर्यां मकरः करः । 


15 , 16. HINDOLI , MAHURI . 
(421 ) For Hindoli Ardhachatura 
( Catura with one finger ) is prescribed. 


. 


351 


१ 


For Mahuri Makara . ! Hasta ( Samyuta 
Hasta No. 12 ) is prescribed. 

१५-१६ . हिन्दोळी, माहुरी 
हिन्दोलीस अर्धचतुर आणि माहुरीस मकरहस्त धरावा . 

15 , 16. phiCG FITGT , LITamf. 
ஹிந்தோளத்தைக் குறிக்க அர்த்த சதுர ஹஸ்தத் 
தையும் , மாஹரி ராகத்தைக் குறிக்க மகர ஹஸ்தத்தை 
யும் பிடிக்கவேண்டும் . 


१७-१८. बल्ला , शंकराभरणम् । 
बल्लायां शुकतुण्डश्च संदंशः शिवभूषणे ॥ ४२१ ॥ 
17 , 18. BALLA , SANKA RABHARANA. 

For Balla S ukatunda Hasta ( Asamyuta 
Hasta No. 10. ) and for Saikarabharana Sandamsa 
(Asamyuta Hasta No. 23 ) are prescribed . 

१७-१८. बल्ला , शंकराभरण 
शुकतुण्डहस्त तोच बल्लारागहस्त , संदंशहस्त तोच 
शंकराभरणहस्त म्हणावा. 

17 , 18. Loveur, HDIITLIT SITED. 
பல்லா ராகத்தைக் குறிக்க சுகதுண்ட ஹஸ்தத்தை 
யும் , சங்கராபரணத்தைக் குறிக்க ஸந்தம்ச ஹஸ்தத்தை 
யும் உபயோகிக்க வேண்டும் . 


352 


१ ९ -२० . देशी, ललिता । 
देश्यामर्धपताकोऽपि लळितायां लताकरः । 


19 , 20. DESI , LALITA. 
( 422 ) For Des i “ Ardhapatāka (Asamyuta 
Hasta according to other authorities No. 1 ) and 
for Lalitā , Latākara ( NȚtta Hasta No. 15 ) are 
prescribed .. 

१ ९ -२०. देशी, लळितराग 
देशीरागाचे ठायी अर्धपताक हस्त आणि लळितरागाचे 
ठांयी लताकर उपयोग करावा . 


19 , 20. Grk , Dolpii. 
தேசி ராகத்தைக் குறிக்க அர்த்தபதாக ஹஸ்தத் 
தையும் , லலித ராகத்தைக் குறிக்க லதாகரத்தையும் உப 
யோகிக்கவேண்டும் . 


२१-२२ . रामक्रिया , वराळी 
बाणे रामक्रिया चैव वराल्यां श्लिष्टकर्तरी ॥ ४२२ ॥ 


21 , 22. RAMAKRIYA, VARALI . 


For Ramakriya Bana Hasta ( Pataka or 
Ardha Patāka pointing forward ) and for Varali 
Slista Kartari are prescribed, 


353 


२१-२२ . रामक्रिया, वराळी 
रामक्रियाचे ठायीं बाणहस्त आणि वराळीचे ठायी 
श्लिष्टकर्तरीहस्त उपयोग करावा . 

21. 22. JILDoificul , OTIaf . 
பாண ஹஸ்தம் ராமக்ரியைக்கும் , ச்லிஷ்டகர்த்தரீ 
ஹஸ்தம் வராளி ராகத்திற்கும் உபயோகிக்க வேண்டும் . 


२३-२४ . कौशिकी, गुण्डक्रिया । 
कौशिक्यां पद्मकोशाख्यः चक्रो गुण्डक्रियाविधौ । 
23 , 24. KOUSIKĪ, GUŅDAKRIYĀ. 

(( 423 ) For Kous iki Padmakosa Hasta 
(( Asamyuta Hasta No. 12 ) is prescribed . 

For Gundakriya , Cakra ( miscellaneous 
gestures of the hand No. 3. ) Hasta is prescribed .. 

२३-२४. कौशिकी, गुण्डक्रिया 
कौशिकी म्हणायाचे रागास पनकोशहस्त आणि 
गुण्डक्रियेस चक्रहस्त उपयोग करावा . 

23 , 24. GET , DOTLifou. 

" கௌசிகீ எனும் ராகத்திற்கு பத்மகோச ஹஸ்தத் 
தையும் , குண்டக்ரியைக்கு சக்ர ஹஸ்தத்தையும் உப 
யோகிக்கவேண்டும் . 


354 


२५-२६, गुर्जरी, गौळा । 
गुर्जयाँ मुष्टिसूची स्यात् गौळायां युक्तचन्द्रकः ॥ ४२३ ।। 

25. 26. GURJARI , GOULA . 
For Gurjari Musti Suci ( See Naksatra 
Hastas No. 17 ) is preseribed and Yuktacandra 
Hasta ( See Naksatra Hasta No. 21 ) is prescribed 
for Goula , 

२५-२६ . गुर्जरी, गौळा 
गुर्जरीरागास मुष्टिसूची हस्तही युक्तचन्द्रहस्त गौळ 
रागासही उपयोग करावा . 

25 , 26. igh , GESTIOTII . 
குர்ஜரீ ராகத்திற்கு முஷ்டி ஸுசீ ஹஸ்தத்தையும் 
கௌள ராகத்திற்கு யுக்தசந்த்ரமெனும் ஹஸ்தத்தையும் 
உபயோகிக்க வேண்டும் . 


२७-२८ . धन्याशी, काम्बोजी । 
अरालाख्यो धनाश्याश्च कांबोज्याश्च कपित्थकः । 


27 , 28. DHANYASI , KAMBHOJI . 

( 424) For Dhanyasi Arala ( Asamyuta . 
Hasta No. • 5 ) is prescribed and 

and Kapittha 
(( Asamyuta Hasta No. 8.) is prescribed for Kāmboji. 


355 


२७-२८ . धन्याशी , काम्बोजी 
धन्याशीस अराळहस्त आणि काम्बोजीस कपित्थहस्त 
उपयोग करावा . 

27 , 28. தன்யாஸி , காம்போஜி . 


தன்யாஸியைக் குறிக்க அராள ஹஸ்தத்தையும் , 
காம்போஜியைக் குறிக்க கபித்த ஹஸ்தத்தையும் உப 
யோகிக்கவேண்டும் . 


3. கன xis: | 


मृगशीर्षश्च कर्णाटगौळरागविवेचने ॥ ४२४ ॥ 


29. KARNATA GOULA . 


Mrgas iras mudra ( Asamyuta Elasta No.17 ) 
is prescribed for the rāga Karnāța Goula . 

२ ९ . कर्णाटगौळ 
कर्णाटगौळरागास मृगशीर्षहस्त धरावा . 

29. கர்னாட கௌளை . 
கர்னாட கௌளை எனும் ராகத்திற்கு ம்ருகசீர்ஷ 
ஹஸ்தத்தை உ 

உபயோகிக்க வேண்டும் . 


356 


३०. नारायणगौळः । 


नारायणाख्यगौळे च हंसास्योऽपि तथाविधः । 


30. NARAYANA GOULA . 


( 425 ) For Nārāyaṇa Goula ? · Hamsāsya 
( Asamyuta Hasta No. 18 ) is prescribed . 

३०. नारायणगौळ 


नारायणगौळ रागाचे ठायीं हंसास्यहस्त धरावा. 


30. BTITLIEST GEHTOTL . 
நாராயண கௌளம் எனும் ராகத்தைக் குறிக்க 
ஹம்ஸாஸ்ய ஹஸ்தத்தை உபயோகிக்க வேண்டும் . 





३१-३२ . देशाक्षी, आहरी । 
देशाक्ष्यामर्धमुकुलश्चाहर्यामवहित्थकम् ॥ ४२५ ॥ 

31 , 32. DESAKSI , AHARI . 
For Desaksi Ardhamukula 

is pres. 
cribed and Avahittha ( Samyuta Hasta No. 10. ) 
is prescribed for Ahari . 

३१-३२ . देशाक्षि , आहरी 
देशाक्षिरागास अर्धमुकुळहस्त आणि आहरीस अवहित 
हस्त धरावा . 


357 


31 , 32. தேசாக்ஷ , ஆஹா. 


தேசாக்ஷ என்னும் ராகத்தைக் குறிக்க அர்த்த 
முகுள ஹஸ்தத்தையும் , " ஆஹரீ எனும் ராகத்தைக் 
குறிக்க அவஹித்த ஹஸ்தத்தையும் உபயோகிக்க 
வேண்டும் . 


R. GRATIT : I 


सारङ्गनाटरागेऽपि करस्संयमनामकः । 


33. SARANGA NATA . 
( 426 ) For Saraiga Nata Samyama 
Hasta ( See Naksatra Hasta No. 20 ) is prescribed . 


३३. सारङ्गनाट 


सारङ्गानाट रागास संयमहस्त उपयोग करावा . 


33. சாரங்க நாடராகம் . 


சாரங்க நாடெனும் ராகத்தைக் குறிக்க ஸம்யம 
ஹஸ்தத்தை உபயோகிக்கவேண்டும் . 


28-34 . I , I 
सौराष्ट्रे हंसपक्षोऽपि सावेर्या ज्ञानहस्तकः ॥ ४२६ ।। 


N. S. 46 


358 


34 , 35. SOURASTRA , SAVĒRĪ. 


For Sourastra Hamsapaksa Hastai ( Asam 
yuta Hasta No. 19 ) is prescribed and Gnāna 
Hasta ( Nștta Hastas as per other authorities No.5 ) 
for Saveri. 


३४ , ३५. सौराष्ट्र, सावेरी 
सौराष्ट्ररागास हंसपक्षहस्त आणि सावेरीस ज्ञानहस्त 
धरावा. 


34 , 35. . GFHTTopp- rii , HIGaur. 


சௌராஷ்டிர ராகத்திற்கு ஹம்ஸ பக்ஷ ஹஸ்தத் 
தையும் , ஸாவேரிக்கு ஞான ஹஸ்தத்தையும் உபயோகிக்க 


வேண்டும் . 


३६. शुद्धबौली । 
संकीर्णाख्यपताकश्च शुद्धबौलीविवेचने । 


36. SUDDHA BOULI . 


( 427 ) Saikirna Pataka ( Naksatra Hasta 
No. 25 ) is prescribed for S uddha Bouli . 


३६. शुद्धबौली 
शुद्धबौली रागास संकीर्णपताक हस्त धरावा . 


i 


359 


36. சுத்த பெள்ளி . 


. 


சுத்த பௌளி : 

எனும் ராகத்தைக் குறிக்க 
ஸங்கீர்ணபதாக ஹஸ்தத்தை உபயோகிக்க வேண்டும் . 


39. காஜி ! 
माळवश्रीप्रभेदेऽपि करः कलशनामकः ॥ ४२७ ॥ 


37. MALAVA SRI . 


Kalas a Hasta ( Samyuta Hasta as per other 
authorities No. 4 ) is prescribed for Mālava S ri . 

३७. माळवश्री 
माळवश्रीरागाचे ठायीं कलशहस्त धरावा . 

37. மாளவஸ்ரீ . 
மாளவ ஸ்ரீ எனும் சாகத்தைக் குறிக்க கலச ஹஸ் 
தத்தை உபயோகிக்கவேண்டும் . 


36 , 38. சி , TUETS : 
तोड्याश्च वर्धमानौ तु रेखाख्यो घण्टिकारवे । 


. 


38 , 39. TODI , GHANTARAVA. 

( 428 ) For Todi Vardhamana Hasta 
( Samyuta Hasta No , 13 ) is prescribed and Rekha 


360 


( Nakshatra Hasta No. 6 ) is prescribed for 
Ghantarava. 

36 , 38 mg , TUEIE . 
तोडीरागास वर्धमानहस्त घण्टारवास रेखाहस्त उपयोग 


க . 


38 , 39. தோடி , கண்டாரவம் . 


தோடி ராகத்திற்கு வர்த்தமான ஹஸ்தத்தையும் , 
கண்டாரவத்திற்கு ரேகா ஹஸ்தத்தையும் , உபயோகிக்க 
வேண்டும் . 


8+ , GTGT 1 
नादरामक्रियायां च सूचिकाद्वयमिष्यते ॥ ४२८ ।। 


40. NADARAMAKRIYA . 


. 


Suci ( Asamyuta Hasta No. 14 ) in both 
hands is prescribed for Nadaramakriya . 

४०. नादरामक्रिया 
नादरामक्रिया रागास दोनी सूचीहस्त धरावा. 

40. நாதராமக்ரியை .. 
நாதராமக்ரியை ராகத்திற்கு இருகைகளாலும் ஸுசீ 
ஹஸ்தத்தைப் பிடிக்கவேண்டும் . 


361 


४१ , ४२. हेलिजि , मुखारी । 
हजिज्ज्यामर्धचन्द्रश्च मुखार्यां नागबन्धको । 


41 , 42. AEJJIJJI , MUKHARI . 

( 429 ) For Hejjijji Ardha Candra Hasta 
(Asamyuta Hasta No. 3 ) is prescribed and for 
Mukhari , Nagabandha ( Miscellaneous hastas No. 
12 ) Hasta is prescribed . 


४१ , ४२. हेजिज्जि, मुखारी.. 
हेजिजीस अर्धचन्द्रहस्त आणि मुखारीस नागबन्ध 
हस्त धरावा . 


41 , 42. Gam @@@ , BIT . 
ஹெஜ்ஜிஜ்ஜி ராகத்திற்கு அர்த்தசந்த்ர ஹஸ்தத்தை 
யும் , முகாரிக்கு நாகபக்த ஹஸ்தத்தையும் உபயோகிக்க 
வேண்டும் . 


४३ , ४४. मेचबौली, वैशाली । 
मेचबौल्यां दण्डपक्षौ वैशाले वैष्णवौ करौ ॥ ४२ ९ ॥ 
43 , 44. MECA BOULI , VAISALI. 

For Mēca Bouli the mudra prescribed is 
Dandapaksa ( Nrtta Hasta No. 19 ) and for 
Vaisali , Vaisnava Hastaa ( Samyuta Hastas 
according to other authorities No. 6 ) is prescribed.. 


362 


83 , 88. என், என . 
मेचबौलीस दण्डपक्षहस्त आणि वैशालीस वैष्णव 
हस्त धरावा . 


43 , 44. மேசபௌளி, வைசாலி . 


மேசபௌளி ராகத்திற்கு தண்டபக்ஷ ஹஸ்தமும் , 
வைசாலிக்கு வைஷ்ணவ ஹஸ்தமும் பிடிக்கவேண்டும் . 


४५. मङ्गालकौशिका । 
करो मङ्गलकौशिक्यां कतरीस्वस्तिकाद्वये । 


45. MANGALA , KOUSIKA . 


( 430 ) For ‘ Mangala Kousika the mudra 
prescribed is Kartarī Swastika ( Samyuta accord 
ing to other authorities No 1 ) . 


8. ரிங்க . 
मङ्गलकौशिका रागास कर्तरीखस्तिकहस्त धरावा . 


4:15 . மங்கள கௌசிகா . 


மங்கள கௌசிகா ராகத்திற்கு கர்த்தரிஸ்வஸ் திக 
ஹஸ்தத்தை உபயோகிக்கவேண்டும் . 


363 


४६. शुद्धवसन्ता । 
अञ्जलिश्च करो ज्ञेयो वसन्ते शुद्धपूर्वके ॥ ४३० ॥ 


46. SUDDHA VASANTA . 


For Suddha Vasanta the mudra prescribed 
is Añjali ( Samyuta Hasta No. 1 ) 


४६. शुद्धवसन्ता 
शुद्धवसन्तरागास अञ्जलीहस्त धरावा . 


46. म WEFT. 
சுத்த வஸந்தாவிற்கு அஞ்சலி ஹஸ்த முத்திரையைப் 
பிடிக்கவேண்டும் . 


४७. केदारगौळः । 


केदारगौळरागेपि विज्ञेयौ रोचितौ करौ । 


47. KEDARA GOULA . 


( 431 ) For Kedara Goula Recita ( Nrtta 
Hasta No. 9 ) is used . 


४७. केदारगौळ 


केदारगौळरागास रेचितहस्त धरावा . 


364 


47. GA FAT GEHTATE . 
கேதார கௌன ராகத்தைக் குறிக்க ரேசித 
ஹஸ்தத்தைப் பிடிக்க வேண்டும் . 


- 


४८, सामन्तरागः । 


सामन्तरागस्य अभिनयः मातृकायां न दृश्यते । 


48. SAMANTA RAGA .. 


The Abhinaya for Sāmanta rāga is not found 
in the Text .. 


४८. सामन्तराग 


सामन्तरागास अभिनय मूळांत आढलत नाही. 

48. VITLDEE TITai. 


ஸாமந்த ராகத்திற்கு அபிநயம் மூலக்ரந்தத்தில் 
BOLosafs . 


४ ९ , ५०. पाडि , मधुमाधवी । 
पाडिस्थाने सिम्हमुखौ मधुमाधविकाक्रमे ॥ ४३१ ।। 
49 , 50. PADI, MADHU MADHAVI . 


For Padi 


and 


Madhumadhavi the 


365 


mudra prescribed is Simha mukha ( Asamyuta 
according to other authorities No 5. ) 

४ ९ .५० . पाडि मधुमाधवी 


पाडि, मधुमाधवी या दोनी रागासहिं सिम्हमुख 


हस्त धरावा . 


49,50 . LTI , LDGJLDTpal . 


பாடி மதுமாதவி இவை இரண்டிற்கும் ஸிம்ஹ 
முக ஹஸ்தத்தை உபயோகிக்கவேண்டும் . 


रागाभिनये साधारणनियमाः । 


क्रमाञ्चलकरा ज्ञेया रागहस्ताः समीरिताः । 
पूर्वे गुरुमते प्रोक्ताः करैरेव नृतिक्रमे ॥ ४३२ ।। 
रागाणां निर्णयविधिः सकलाचार्यसम्मतः । 
सकलानां नराणां च यत्र कुत्रापि विद्यते ॥ ४३३ ।। 
अन्येषां रागभेदानां नामलक्ष्मविवेचनैः । 
पूर्वोक्तेन प्रकारेण प्रयोगः परिकल्पितः ।। ४३४ ॥ 
मण्डलानां च देशानां पुराणां धरणीभृताम् । 
अन्येषां स्थावराणां च नामऋक्षकरक्रमैः ॥ ४३५ ॥ 


N.S.468. 


366 


संकेतपूर्वैश्चिन्दैश्च कचित्कचिदुपाश्रितैः । 
नाट्यप्रयोगो विज्ञेयो वायुसूनुमतान्तरे ॥ ४३६ ।। 


( 432-436 ) Some general observations re 
garding Rāgābhinaya : 

1. In Ragabhinaya, the particular Mudra is 
generally shown with a slight shake . 

2. The abhinaya that has been prescribed 
for the Rāgas hitherto have followed the view of 
Bphaspati and it is approved by other authorities 


as well .. 


3. For other Rāgas wherever they may be 
in use , the abhinaya is to be improvised in ac 
cordance with their names, their characteristics 
and other particulars . 

4. For Provinces , Countries , Cities , Kings , 
in fact for all beings moving and non -moving, the 
abhinaya has to be conceived in accordance with 
names , their Nama Nakşatras or the stars for 
their names and other symbols and characteristics . 
This is in accordance with the view of Hanumān . 

रागाभिनयाचे साधारणविधि 
१. रागाभिनयाचे काळी प्रत्येक मुद्रेसहि थोडे झटका 
द्यावे . 

२. वर सांगीतले रागाभिनय सर्वहिं बृहस्पतींच्या 
मतानुसार होय . यास अन्यमताचार्यांचा सम्मत आहे . 


367 


+ 


३. इतर रागांस 

प्रसंगोपयोगाकडोन पाहतां - त्या 
त्या रागाचे नांव , गुणविशेष इत्यादीस अनुसरून अभिनय 
a . 

४. देश, राज्य , ग्राम , राजे अस्या चल अचल पदार्था 
विषई त्या त्याचे नांव, नक्षत्रनाम , इतरखुणा आणि गुण 
यांस अनुसरून अभिनय करावा असे हनुमद्भरतमत आहे . 


பாகாபிநயத்தில் கவனிக்கவேண்டிய சாதாரண 

விதிகளாவன : 


1. ராகாபிநயத்தில் ஹஸ்த முத்திரைகளைக் காண் 
பிக்கையில் கைகளைச் சிறிதளவு உதறி அசைக்கவேண்டும் . 

2. இது வரையில் கூறப்பட்ட ராகாபிநயங்கள் 
யாவும் ப்ருஹஸ்பதியின் அபிப்பிராயத்தை அனுசரித்துக் 
கூறப்பட்டவை . மற்ற பரத நூலாசிரியர்களும் இதை 
ஆமோதித்துள்ளனர் . 

3. இதர ராகங்களுக்கு - அவை எந்த சந்தர்ப்பத் 
தில் எங்கு உபயோகப்படுத்தப்பட்டபோதிலும் - அந்தந்த 
ராகத்தின் பெயர் , குண விசேஷங்கள் முதலியவற்றை 
அனுசரித்து அபிநயம் செய்ய வேண்டும் . 

4. தேசங்கள் , ராஜ்யங்கள் , நகரங்கள் , மலைகள் 
போன்ற ஜடபதார்த்தங்களைக் குறிக்கையில் அந்தந்த 
பொருளின் பெயர் , நாம நக்ஷத்திரம் இதர அடையா 
ளங்கள் , குணவிசேஷங்கள் முதலியவற்றை அனுசரித்து 
அபிநயம் புரிய வேண்டும் . ஹனுமத்பரதமெனும் நூலில் 
இவ்வாறு கூறப்பட்டுள்ளது . 


पद्मिन्यादिजात्यभिनयहस्ताः । 


8. க : | 
पद्मिन्याः शुकतुण्डः स्यादपवेष्टितरूपकः । 


1. PADMINI HASTA . 


( 437 ) Of the four classes of women descri 
bed in Sexualogy , Padmini is indicated by 
Sukatunda Hasta ( Asamyuta Hasta No. 10. ) 
followed by an apav € stita movement i . e . a down 
ward spinning of the hand , the first finger going 
first . 


पभिन्यादिजात्यभिनयहस्त 


१. पद्मिनीहस्त 
चारी विध स्त्रीजाती पैकी पद्मिनीस अपवेष्टित ऐसा 


शुकतुण्डहस्त धरावा . 


1. பத்மினீ ஹஸ்தம் . 
ஸ்த்ரீ ஜாதி வகை நான்கு . அவை பத்மினி , 
சித்ரிணி , 

ஹஸ்தினி என்பனவாம் . 
அவற்றில் பத்மினி ஜாதிக்கு அபவேஷ்டிதமான 
துண்ட ஹஸ்தத்தைப் பிடிக்கவேண்டும் . 


( சங்கினி , 


சுக 


369 


२. चित्रिणीहस्तः । 
चित्रिण्यां संप्रयुज्येत नाम्नार्धमृगशीर्षकम् ॥ ४३७ ॥ 


2. CITRINI HASTA .. 


To indicate Citriņi . Ardha Mrgas iras (i. e. ) 
Mrgasiras (Asainyuta Hasta No. 17 ) with one 
of the fingers stretched out , is used . 


२. चित्रिणीहस्त 
अर्धमृगशीर्षहस्त धरिल्यां चित्रिणीहस्त म्हणावा . ( मृगशीर्ष 
हस्ताचा एक बोट मात्र लांब केल्या अर्धमृगशीर्ष हस्त होय ) 

2. சித்ரீணீ ஹஸ்தம் . 
அர்த்த ம்ருகசீர்ஷ ஹஸ்தத்தைப் பிடித்தால் 
* சித்ரிணீ ஹஸ்தமாகும் . ( ம்ருகசீர்ஷ ஹஸ்தத்தின் 
ஒரு விரல் மட்டில் நீட்டப்படுமாகில் அர்த்த ம்ருகசீர்ஷ 
ஹஸ்தமெனப்படும் .) 


३. शंखिनीहस्तः । 
अपवेष्टितरूपश्चेत् हंसपक्षाभिधः करः । 
शंखिन्यां युज्यते साक्षात्कराभिनयवेदिभिः ॥ ४३८ ॥ 


3. SANKHINI HASTA. 


(438) Slankhini is indicated by Hamsa 


N.S.47 


370 


paksa Hasta (Asamyuta Hasta No. 19 ) accom 
panied by an apavēstita movement . 


३. शंखिनीहस्त 
अपवेष्टितक्रियेसहित हंसपक्षहस्त धरिल्यां शंखिनी हस्त 
म्हणावा. 

3. சங்கினீ ஹஸ்தம் . 


ஹம்ஸபக்ஷ ஹஸ்தத்தை வெட்டி வெட்டிப் படிப் 
படியாகக் கீழே கொண்டு வந்தால் ஹஸ்த 
மாகும் , 


४. हस्तिनीहस्तः । 
हस्तिन्यामर्धचतुरो रेचितोऽप्यपवेष्टितः ॥ ४३ ९ ।। 


4. HASTINI HASTA . 


( 439 ) Hastini is indicated by Ardha 
Catura Hasta ( i . e . ) Catura ( Asamyuta Hasta 
No. 16) with one finger stretched out followed by 
an apavēsțita movement and a jerk . 

४. हस्तिनीहस्त 
अर्धचतुर हस्त धरिल्यां हस्तिनी हस्त होतो. ( चतुर 
हस्ताचा एक बोटमात्र लांब धरून अपवेष्टितक्रियेसह 
झाडिल्यां अर्धचतुरहस्त म्हणावा) 


371 


4. Amigof Amsivpii. 


அர்த்த சதுர ஹஸ்தத்தைப் பிடித்து அப 
வேஷ்டி தமாகச் செய்து உதறினால் ஹஸ்தினீ ஹஸ்த 
மாகும் . (சதுர ஹஸ்தத்தின் ஒரு விரலை நீட்டினால் 
அர்த்த சதுர ஹஸ்தம் எனப்படும் . 


पश्चदश पाणिप्रचाराः ! 


उत्तानोऽधोमुखः प.र्श्वगतः पाणिरिति त्रिधा । 
प्रचारं भरतो मेने पञ्चधा स्वपरे जगुः ॥ ४४० ॥ 
अग्रगोऽधस्तलश्चेति द्वौ त्रयश्च पुरोदिताः ! 
तत्र त्वग्रग उत्तानोऽधोमुखोऽधस्तलः करः ॥ ४४१ ।। 
अन्तर्भूतं वदन्भट्टत्रित्वमेव समादधे । 
उत्तानोऽधोमुखः पार्श्वगतो हस्तोऽग्रतस्तलः ॥ ४४२ ॥ 
स्वसंमुखतलश्चोर्ध्वमुखोऽधोवदनस्तथा । 
पराङ्मुखः संमुखश्व हस्तोऽन्यः पार्श्वतोमुखः ॥ ४४३ ॥ 
ऊर्ध्वगोऽधोगतः पार्श्वगतो हस्तोऽग्रगोऽपरः । 
संमुखागत इत्येतान्प्रचारान्दश पञ्च च । 
लक्ष्यलक्षणतत्त्वज्ञः शाङ्गदेवोऽभ्यभाषत ॥ ४४४ ॥ 


372 


HASTA PRACHARAS ( MOVEMENTS ) 


( 440-444 ) The movements of the hand were 
originally classified by Bharata into three namely , 
1 . Uttāna : Lifted 

up . 
2. Adhõmukha : -Going downward. 
3. Pārsvagata :-Going to the sides . 

Two more were added by Bhatta ( Tandu ), 

namely , 
1. Agraga : - Going forward. 

2. Adhastala : -With the palm facing 
downward . 

Sārnga Deva however in the Sangita Ratna 
kara has classified them as fifteen . They are : 

1. Uttāna - lifted up . 
2. Adhõmukha - laid down . 
3. Pārsvagata - taken to the sides . 
4. Agratastala - palm facing forward . 

5. Swasammukhatala -- the palm facing one 
self . 

6. Urdhvamukha - pointing upward. 
7. Adhāvadana - pointing downward . 
8. Parānmukha -- pointing away from one - self 
9. Sammukha -- pointing toward one - self . 

10. Pārs vatõmukha - pointing towards the 
side , 


373 


11. Urdhvaga --- going upward. 
12. Adhogata -- going downward . 
13. Parsvagata -going sideward . 
14. Agraga - going forward . 
15. Sammukhāgata - coming towards one - self. 


हस्तप्रचार 


साधारणे कडून हतांचा प्रचार तीनच होय : 
१. उत्तान म्हणजे वर उचलणे 
२. अधोमुख म्हणजे खालच्या भागी नेणे 

३. पार्श्वगत म्हणजे बाजूस नेणें 
नंतर दोनी प्रचार मिळविण्यांत आले ते कोणते 
म्हणिजे : 

१. अग्रग म्हणजे समोर नेणें 

२. अधस्तल म्हणजे तलवा पालथें धरिणे 
पण सारङ्गदेवाने आपल्या सङ्गीतरत्नाकरांत हस्तप्रचार 
पंधरा असे सांगतात ते कोणते म्हणजे 

१. उत्ताने = वर उचलने 
२. अधोमुख = भूमीस लावणे 
३. पार्श्वगत = बाजूस 

अग्रतस्तल = तळाहात समोर दाखविणे 


नेणे 


४ . 


374 


% D 


स्वसम्मुखतल = आपल्या मुखासमोर तळाहात 

धरिणें 
६. ऊर्ध्वमुख = तळाहात उताणा धरिणे 
७. अधोवदन = तळाहात पालथा धरिणे 
८. पराङ्मुख = आपणाहून इतरांकडे धरिणें 
९ . 

सम्मुख आपणासमोर धरणे 
१०. पार्श्वतोमुख = तळाहात बाजूस परतविणे 
११. ऊर्ध्वग = तळाहात वर नेणें 
१२. अधोगत 

= तळाहात खाले नेणे 
१३. पार्श्वगत = हात बाजूस नेणें 
१४. अग्रग = हात समोर नेणे 
१५. सम्मुखगत = हात आपल्या समोर आणिणे. 


கை அசைவுகள் . 
பொதுவாக கைகளின் அசைவுகள் மூன்று விதமாகப் 
பிரிக்கப்பட்டுள்ளன . 

அவை : 
1. உத்தானம் - மேலே தூக்குதல் , 
2. அதோமுகம் - கீழே கொண்டு போதல் . 
3. பார்ச்வகம் பக்கங்களில் கொண்டு போதல் 

மேலும் இரு அசைவுகள் பின்னால் சேர்க்கப்பட்டன 
அவை : 

1. அக்ரகம் - முன்னால் கொண்டுபோதல் . 
2. அதஸ்தலம் - கீழே கொண்டுபோதல் . 
ஆனால் சாரங்கதேவர் தன்னுடைய ஸங்கீத ரத்னா 


375 


கரம் எனும் நூலில் கைகளுக்கு பதினைந்து விதமான 
அசைவுகள் உண்டென்று கூறுகிறார் . அவையாவன : 

1. உத்தானம் - மேலே உயர்த்துதல் . 
2. அதோமுகம் - கையைத் தாழ்த்துதல் . 
3. பார்ச்வகதம் - பக்கங்களில் கொண்டுபோதல் . 
4. அக்ரதஸ்தலம் உள்ளங்கை எதிர்நோக்குதல் . 
5. ஸ்வஸம்முகதலம் - உள்ளங்கை 

தன்னையே 
நோக்குதல் . 

6 . ஊர்த்வ முகம் - உள்ளங்கை மேல்நோக்கப் 
பிடித்தல் . 

7. அதோவதனம் - உள்ளங்கை கீழ்நோக்கப் 
பிடித்தல் , 

8. பராங்முகம் - பிறரைச் சுட்டிக்காட்டுதல் . 
9. ஸம்முகம் - தன்னையே குறித்துக்கொள்ளல் . 
10. பார்ச்வதோமுகம் 

உள்ளங்கை பக்கத்தில் 
கோக்குதல் , 

11. ஊர்த்வகம் உள்ளங்கை மேல்நோக்க உயர்த் 
துதல் , 

12. அதோகதம் - உள்ளங்கை கீழ்நோக்கத் தாழ்த் 
துதல் , 

13. பார்ச்வகதம் - கையைப் பக்கத்தில் கொண்டு 


- 


- 


போதல் . 


14. அக்ரகம் கையை முன்னால் கொண்டு போதல் 

15. ஸம்முககதம் - கையைத் தன் முன் கொண்டு 
வருதல் . 


376 


विशतिः करकर्माणि । 


धूननं श्लेषविश्लेषौ क्षेपो रक्षणमोक्षणे । 
परिग्रहो निग्रहश्चोत्कृष्टाकृष्टिविकृष्टयः ॥ ४४५ ॥ 
ताडनं तोलनं छेदभेदौ स्फोटनमोटने । 
स्थाद्विसर्जनमाह्वानं तर्जन चेति विंशतिः ॥ ४४६ ॥ 
करकर्माणि नृत्तज्ञैरन्वर्थानि वभाषिरे । 


HASTA KARMAS 20 . 


- 


( 445-446 ) The different actions of the hand 
are classified into 20 . 

1. Dhunana throwing out . 
2. Slesa - joining the hands . 
3. Vislesa - separating them . 
4. Ksepa - throwing . 
5. Raksana - protecting or supporting . 
6. Moksana - leaving off . 
7. Parigraha - receiving . 
8. Nigraha - showing disfavour 
9. Utkrsta - pulling up . 
10. Akrsti - pulling nearer . 
11. Vikrsta - pulled towards the side . 
12. Tadana - giving a blow . 
13. Tolanam - lifting up . 


377 


- 


14. Chheda cutting. 
15. Bhēda - cleaving . 
16. Sphotanam - breaking . 
17. Motanam - bending . 
18. Visarjanam - leaving off . 
19. Ahvanam - calling . 
20. Tarjanam - chiding with authority . 


हस्तकर्म ( प्रतिनाम ) हस्तव्यापार २० . 

१. हात झाडणे २. हात मिळविणे ३. हात वेधळे 
करिणे ४. फेंकणे ५. रक्षण करिणे ६. सोडूनदेगें ७ . 
घेणे ८. तिरस्कारिणे ९ . उंच करणे १०. ओढणे ११ . 
बाजूस ओढणें १२. थपराके मारणे १३. तोलने १४ . 
छेदने १५. भेदने १६. मोडने १७. वांकविणे १८ . 
विसजन करणे १ ९ . बलावणे २०. आज्ञापिनें . 


emaig #ifeoUBol 20 . 


1 . 2052 2 giv . 2. GET iv . 3.90 
piv. 4. Dav . 5. fuunnai piv . 6. Opiv . 
7. வாங்குதல் . 8. அலக்ஷயமாகத் தள்ளுதல் . 9. உயர 
இழுத்தல் , 10 தன்னிடம் இழுத்தல் . 11. பக்கத்தில் 
Hosiv. 12. 9/19 piv. 13.6 shiv . 14. Fin 
Lr @ siv . 15. Bar siv. 16.99 piv . 17. ardar piv . 
18. SBR 19. GUGBFiv. 20. Login. 


N.S , 48 


378 


चतुर्दश हस्तक्षेत्राणि । 
पार्श्वद्वयं पुरस्ताच्च पश्चाद्धमधः शिरः ॥ ४४७ ।। 
ललाटकर्णस्कन्धोरोनाभयः कटिशीर्षके(कम् ) । 
ऊरुद्वयं च हस्तानां क्षेत्राणीति चतुर्दश ॥ ४४८ ॥ 


HASTA KSĒTRAS 14 . 


( 447-448 ) The regions in the body where 
the hands may be placed are fourteen in number. 

1-2 . Pārs vadvayam - The two sides 
3. Purastāt - in front 
4. Pas cāt - behind 
5. Ürdhyam - above 
6. Adhah - below 
7. Siras - the head 
8. Lalāta - the forehead 
9. Karna - the ears 
10. Skandha - the shoulders 
11. Urah - the chest 
12 , Nabhi - the navel 
13. Kati sirsa - the top of hip 
14. Ūrudvayam - the thighs 

हस्तक्षेत्र १४ . 
१ & २ . शरीराच्या दोनी बाजूस ३. समोर ४ . 
मागे ५. वरुत ६. खाले ७. मस्तक ८. कपाळ ९ . कान 
१०. भुजा ११. ऊर १२. बोम्बी १३. माजाचा वरचा 


379 


भाग १४. माण्ड्या . शरीरावर या चौदा ठायाँहि हात 
ठेवितां येईल. 


ஹஸ்த க்ஷேத்திரங்கள் . 
நாட்டியத்தில் உடலின் எந்த பாகத்தின் மீது கைகள் 
வைக்கக்கூடுமோ அவற்றிற்கு ஹஸ்த க்ஷேத்திரங்கள் 
எனப் பெயர் . அத்தகைய ஹஸ்த க்ஷேத்திரங்கள் 14 . 

அவையாவன :-( 1 , 2 ) இரு பக்கங்கள் ( 3 ) முன் 
புறம் ( 4 ) பின்புறம் ( 5 ) மேலே ( 6 ) கீழே ( 7 ) தலை 
( 8 ) கெற்றி ( 9 ) செவிகள் ( 10 ) புஜங்கள் ( 11 ) மார்பு 
( 12 ) தொப்புள் ( 13 ) இடுப்பின் மேலே ( 14 ) இரு 
துடைகள் . 


हस्तप्राधान्यम् । 
नेत्रभ्रूपुटताराद्यैरुपाङ्गैरुपबृंहिताः। 
TTA KI : Traf TTTTTNST : || 883 || 


IMPORTANCE OF THE HASTAS 
AND THE ACCOMPANYING MOVEMENTS 

OF OTHER PARTS . 


( 449 ) The Hasta mudras have to be shown 
with the aid of the emotional appeal of the eyes , 
the eye -brows , eye- lids , pupils, colour of com - 
plexion , and the movements of the subsidiary 
parts of the body so as to produce the necessary 
emotional atmosphere. 


380 


हस्ताभिनय विशेष. 
डोळे, भोवयां, तोंड, अनुराग इत्यादिक उपांगेंकडूनहीं 
आणि प्रत्यंगेकडूनहीं खुलवून रसास आणि भावास प्रकाशक 
ऐसा हस्त करावे. 


அபிநயத்தில் ஹஸ்தங்களின் முக்கியத்துவம் . 

கண் , புருவம் , கண் இரப்பைகள் , முகவர்ணம் முத 
லியவைகளாலும் , உபாங்கங்களினாலும் , பிரத்யங்கங்களினா 
லும் அழகுறச் செய்து ரஸமும் பாவமும் நன்றாக விளங் 
கும்படி ஹஸ்த முத்திரைகளைப் பிடிக்கவேண்டும் . 


नाटकपात्राणां अभिनयप्रकारः । 
उत्तमेष्वभिनेयेषु ललाटक्षेत्रचारिणः । 
वक्षःस्था मध्यमेषु स्युरधमेषु त्वधोगताः ॥ ४५० ॥ 
अन्यैरुक्ता व्यवस्थेयमुत्तमाद्यभिनेतृषु । 
उत्तमे संनिकृष्टाः स्युमध्यमे मध्यसंस्थिताः । 
अधमे त्वभिनये स्युर्विप्रकृष्टचराः कराः ।। ४५१ ॥ 


RULE REGARDING GESTICULATION 

BY CHARACTERS IN A DRAMA . 


( 450-451 ) The limits in showing gestures 
and waving the hand in speeches by the . 


381 


characters in a Drama are prescribed by classify 
ing the characters into Uttama , ( the high ) , 
M adhyama ( the middle ) and Adhama ( the low) 
according to their status in life . In the case of 
those of high status , the hands must move about 
the region of the fore- head, of middle status, 
about the region of the chest , and those of a low 
status , the hands may go lower still . 

There is another view according to which the 
high characters are asked to keep their hands 
very near the body , in the case of middle charac 
ters neither far - away nor near, and in the case of 
low characters the hands may travel away from 
the body. 


नाटकपात्रांचा अभिनयप्रकार 


उत्तमाभिनयाचे ठायीं हस्त कपाळापासी धरावें. 
मध्यमाभिनयाचे ठायीं हस्त उराजवळी धरावें . 

अधमाभिनयाचे ठायीं हस्त उरामहि खालें धरावे म्हणून 
कित्तेकांचे मत . 

किचक जन उत्तमाभिनयाचे ठायीं जवळी धरावे 
मध्यमाभिनयाचे ठायीं मध्यस्थ धरावें. अधमाभिनयाचे 
ठांयी दूर धरावे म्हणून उत्तम मध्यमाधम अभिनयाची 
व्यवस्था सांगताहेत. 


382 


உத்தம , மத்யம அதம பாத்திரங்கள் அபிநயம் 

செய்யும் முறை . 
உத்தம பாத்திரங்களின் அபிநயத்தில் நெற்றியினரு 
கிலும் , மத்யமர்கள் அபிநயத்தில் மார்பினருகிலும் , அத 
மர்கள் அபிநயத்தில் மார்பிற்குந் தாழ்த்தியும் ஹஸ்தங் 
களைப் பிடிக்க வேண்டுமென்று சிலர் கீக்றுகின்றனர் , மற் 
றும் சிலர் உத்தமாபிரபத்தில் அருகிலும் , மத்யமாபிகயத் 
தில் அதிக சமீபத்திலில்லாமலும் , அதிக தூரத்திலில்லா 
மலும் , அதமாபிநயத்தில் தூரத்திலும் கைகளைப் பிடிக்க 
வண்டும் என்று கூறுகின்றனர் . 


अल्पो हस्तप्रचारः स्यात्प्रत्यक्षे भूरिसात्त्विके । 
परोक्षे प्रचुरः स स्यान्मध्यमे मध्यमो मतः ॥ 
कार्याः सुव्यक्तलक्ष्माणः पात्रैरुत्तममध्यमैः । 
ससौष्ठवाश्च नीचैस्तु पाणयस्तद्विलक्षणाः ॥ ४५३ ।। 


The movement of the hand is also ordered 
as follows : -- 


( 452-453 ) When the subject matter is in 
front or when the character is overpowered by 
emotion , the movement of the hand must be very 
limited ; when the subject is absent , the movement 
may be quite free and unrestrained ; and in cases 
mid - way between these ,, the movement is 
peither very free nor very limited . Another rule 


383 


is that the mudras and the features of the high 
and the middle characters must be well - formed 
and graceful , while those of low characters must 
be just the reverse of this . 

प्रत्यक्ष ऐशा अधिक सात्त्विकाभिनयाचे ठायी थोडे हस्त 
धरावें . 

काहिं प्रत्यक्ष कांहिं अप्रत्यक्ष असें मध्यस्थ रीतिने 
असल्यां हस्तहिं तैसेंच धरावं. 

पात्रे उत्तम मध्यम असली तरी त्यांकडून त्या त्या 
हताच्या खुणा व्यक्त कळावयाजोगें हस्त धरावें . पात्रे 
नीच असलियां उपायाने त्यास भेद दिसायाजोगें हस्त 


घरावें । 


உணர்ச்சி மிகுந்த ஸாத்விகா பிநயம் நேரில் செய்யும் 
பொழுது ஹஸ்தாபிநயம் சிறிதளவாகவும் , அதையே மறை 
வில் செய்யும் பொழுது அதிகமாகவும் , நடுத்தர உணர்ச்சி 
யுள்ள காலத்தில் ஹஸ்தாபிநயம் நடுத்தரமாகவும் இருக்க 
வேண்டும் . உயர்ந்தவர்களும் நடுத்தரமானவர்களுமான 
பாத்திரங்களால் தெளிவாகவும் அழகாகவும் அபிநயம் 
செய்யப்பட வேண்டும் . கீழ்த்தரமானவர்களால் இதற்கு 
மாறாக அபிநயம் செய்யப்பட வேண்டும் . 


विषण्णे व्याकुले भीते मार्छने तन्द्रयान्विते ॥ 
जुगुप्साशोकसंतसे सुप्ते ग्लाने जरादिते ॥ ४५४ ।। 


384 


रोगशीतार्तनिश्चेष्टसंचितेष्वपि तापसे । 
मत्तोन्मत्तप्रमचेषु न हस्ताभिनयो भवेत् ।। ४५५ ॥ 

(( 454-455 ) In the following cases there 
should be no gesture of the hand : 


1. in sorror 
2. in excitement 
3. in fear 
4. in unconciousness 
5. in languor 
6. when affected deeply by disgust or pain 

of mind 
7. in sleep 
8. in fatigue 
9. in old age 
10. when motionless on account of disease 


or cold 


11. in penance 
12. in drunken conditions . 
विषमाचे ठायीं, व्याकूलाचे ठायीं , म्याल्याचे ठायीं, 
मूर्छा पावल्याचे ठायीं , कांपल्याचे ठायीं, कंटाळ्याचे ठायीं, 
शोक पावल्याचे ठायी, तापल्याचे ठायीं, निजेल्याचे ठायीं , 
सुंद झाल्याचे ठायीं , भ्रमिष्टाचे ठायीं , रोगिष्टाचे ठायीं , 
हिंवत्याचे ठायीं, तटस्थ राहिल्याचे ठायीं , चिंताग्रस्ताचे 
ठायीं, तप करणाराचे ठायीं, मातल्याचे ठायीं, वेडे लागल्याचे 
ठायीं, प्रमाद पावल्याचे ठायीं या इतुक्याचे ठायाँहि 


385 


हस्ताभिनय कामाचा नाहिं ; तरी जे कर्कटादिकहस्त मनोगत 
ऐशा भावाते प्रगट करितातकी, तैसें हस्त धरून अभिनय 
दाखवूये म्हणून थोर लोक सांगताहेत. 


அடியிற்கண்ட ஸந்தர்ப்பங்களில் 

ஹஸ்தாபி நயம் 
செய்ய வேண்டியதில்லை. 

1. துக்கம் 2. உணர்ச்சி மிகுதி 3. பயம் 4. மயக் 
கம் 5. நடுக்கம் 6. Gumin 7. कुम io 8. Garil 
9. முதுமை 10. பிணியாலும் குளிராலும் அசைவற்ற 
தன்மை 11. Fati 12. Cur on : 


१६. पञ्चधा वक्षः । 


स्याद्वक्षः सममाभुग्नं निर्भुग्नं च प्रकम्पितम् । 
उद्वाहितं पञ्चधेति तेषां लक्ष्माभिदध्महे ।। ४५६ ।। 


16 . 


THE FIVE MOVEMENTS OF 

THE. CHEST .. 


( 456 ) The movements of the chest are five 
in number, namely , Sama , Abhugna , Nir 
bhugna , Prakampita and Udvāhita . They 
are described below : 


१६. उराचे भेद 


आतां अभिनयर्काळी उराचे भेद ( स्तन्य ) सांगताहेत ॥ 


N.S.49 


386 


सम मणून , आभुन मणून , निर्भुग्न मणून , 

, 

प्रकंपित 
मणून , उद्वाहित मणूनही उराचे भेद पांच ॥ 

16. அபிநயத்தில் மார்பின் ஐந்து வகை 
அபிநயத்தில் மார்பு ஐந்து வகைப்படும் . 


அவை 


யாவன : 


3 . 


நிர்புக்னம் , 


1. Wai , 2 . ஆபுக்னம் , 
4. inbab, 5. Laura pib . 


१. समम् । 
सौष्ठवाधिष्ठितं वक्षश्चतुरस्राङ्गसंश्रयम् । 
प्रकृतिस्थं समं प्राहुः स्वभावाभिनये च तत् ॥ ४५७ ॥ 


1. SAMA . 


( 457 ) The chest in Sousthava or well 
formed pose , in the standing posture called 
Chaturasra or straight and square is called the 
Sama or the normal pose and its use is in indi 
cating a normal mood . 


१. सम 
पूर्वोक्त चतुरश्र आणि तदंग यांकडून चांगला यथास्थित 
आहे तो ऊर सम मणवितो ॥ 

यास खभावाभिनयाचे ठांयी विनियोग ॥ 


387 


1. DLDL . 
சதுரஸ்ரம் என்னும் நிலைக்கு உரித்தானதும் அழகு 
பெற அமைந்துள்ளதுமான மார்பு ஸமம் எனப்படும் . 
ஸ்வபாவமான அபிநயத்தில் 

இதனை உபயேயோகிக்க 
வேண்டும் . 


२. आभुग्नम् । 
निम्नं शिथिलमाभुग्नं वक्षः स्याद्र्वलञ्जयोः । 
शीतहृच्छल्ययोः शोके मूर्छाभीसंभ्रमेषु च । 
कार्य व्याधौ विषादे च ब्रूते शंकरकिंकरः ॥ ४५८ ॥ 


2. ABHUGNA . 
( 458 ) When the chest is inclined a little 
and held without stiffness , it is called Abhugna . 

Its use is in indicating pride , shyness , sensa 
tion of cold , some foreign matter that has entered 
the chest , pain of mind, fainting , fear, excitement , 
restlessness , illness and sorrow . 


२. आमुग्न 
थोडें बदखल शिथिलही केल्या त्या उरास आभुग्न 


मणून नावं ॥ 


यास गर्वाचे ठायीं, लज्जेचे ठायीही, वश्याचे ठायीं , 
मनोव्याधीचे ठायीं, शोकाचे ठायी, मूर्छचे ठायीं, भयाचे 
ठोयी, उपद्रवाचे ठायी, व्यसनाचे ठायींही विनियोग जाणावा ॥ 


388 


2. ஆபுக்னம் . 
மார்பானது சற்றுக் குழியுமாறும் தளர்ந்திருக்குமாறும் 
செய்யப்பட்டால் அதற்கு ஆபுக்னம் என்று பெயர் . 

கர்வ முற்றிருக்கையிலும் , லஜ்ஜையுற்றிருக்கையிலும் , 
குளிரால் அவஸ்தைப்படுகையிலும் , மனவருத்தம் அடைக் 
திருக்கையிலும் , துக்கத்தால் வாடுகையிலும் , மயக்கத் 
திலும் , பயத்திலும் , பரபரப்பிலும் , நோயுற்றிருக்கையி 
லும் , விசனத்திலும் ஆபுக்ன மார்பு பிரயோகம் செய்யத் 
தகுந்தது . 


3. frg / 
निर्भुग्नं निम्नपृष्ठत्वादुन्नतं स्तब्धमग्रतः | 
माने च सत्यवचने स्तम्भे विस्मयवीक्षिते । 
प्रहर्षभाषणे गर्वोत्सेके चेदं प्रयुज्यते ॥ ४५ ९ ।। 


3. NIRBHUGNA . 


(( 459 ) When the chest is raised by slightly 
curving the back , and held forward motionless , it 
is called Nirbhugna 

Its use is to indicate a sense of honour, 
in asserting a truth , in sudden cessation of 
movements of the limbs , in looking with sur 
prise, in talking with excessive joy and in exces 
şivo pride. 


389 


३. निर्भुग्न 
पार्टीत बदखल करून ऊर फुगऊन स्तब्धहीं केल्यां 
त्या उरास निर्भुग्न मणून नांव ।। 


विनियोग 


यास मानाचे ठायी, खरे बोलण्याचे ठायीं, तटस्थ अस 
ण्याचे ठायीं, आश्चर्येकडून पाहण्याचे ठायीं, संतोषाचे ठायीं , 
बोलण्याचे ठायीं , अधीक गर्वाचे ठायींही विनियोग जाणवा ।। 


3. FiLOTL . 


முதுகு பள்ள PP 

மார்பை முன் தள்ளி அசைவற் 
றிருப்பதற்கு நிர்புக்ன மார்பு என்று பெயர் , 


விநியோகம் . 


தன்னுடைய கௌரவத்திலும் , உண்மை 

பேசுகை 
யிலும் , அசைவற்றிருக்கையிலும் , வியப்புற்றுப் பார்க்கை 
யிலும் , சந்தோஷத்துடன் பேசுகையிலும் , கர்வத்தின் 
மிகுதியிலும் நிர்புக்ன மார்பு உபயோகிக்கத் தகுந்தது . 


४. प्रकम्पितम् । 
प्रकम्पितं कम्पितं स्यादूर्ध्वक्षेपैर्निरन्तरैः । 
स्याङ्गीहासश्रमश्वासकासहिक्कासु रोदने ॥ ४६० ॥ 


390 


4. PRAKAMPITA . 


( 460 ) When the chest is thrown continuously 
up for some time, then it is called Prakampita . 

Its use is in indicating fear , laughter, fatigue , 
hard -breathing, cough hiccough and in severe 
sobbing . 

४. प्रकंपित 


वारंवार ऊर वरवर हलविल्यां त्यास प्रकंपित मणून 


என் 


विनियोग 
यास भयाचे ठायीं , हास्याचे ठायीं , श्रमाचे ठायीं , 
श्वासाचे ठायी , खोकल्याचे ठायीं , उचकीचे ठायीं , रोदनाचे 
ठांयी विनियोग जाणावा ।। 


4. ப்ரகம்பிதம் . 
இடைவிடாமல் மார்பை மேலே செல்லும்படி அசைப் 
பதற்கு ப்ரகம்பித மார்பு என்று பெயர் . 


விநியோகம் . 


பயத்திலும் , சிரிக்கையிலும் , களைப்புற்றிருக்கை 
யிலும் , பெருமூச்சு விடுகையிலும் , இருமல் உண்டாகும் . 
போதும் , விக்கல் எடுக்கையிலும் , அழுகையிலும் ப்ரகம் 
பித மார்பு உபயோகிக்கத்தகுந்தது .. 


--- 


391 


५. उद्वाहितम् । 
अकम्पं सरलोक्षिप्तमुद्वाहितमुदीरितम् । 
दीर्घोच्छ्वासे च जृम्भायामुत्तुङ्गालोकने च तत् ॥ 

इति पंचधा वक्षः। 


5. UDVAHITA . 


( 461 ) When the chest is slowly raised up 
without being shaken , it is called Udvāhita . 

It is used in deep breath , in yawning and in 
looking up . 

५. उद्वाहित 
ऊर कांपविनासें सरळ उंच केल्यां, त्यास आकंपित 
( उद्वाहित ) मणून नावं ॥ 

विनियोग 
यास थोर श्वासाचे ठायीं , उंच पाहण्याचे ठायीं, 
जांभार्याचे ठायींही विनियोग जाणावा ॥ 


5. உத்வாஹிதம் . 
அசைவின்றி மிருதுவாக மேலே உயர்த்தப்படும் 
மார்பிற்கு உத்வாஹித மார்பு என்று பெயர் . 


விநியோகம் . 


பெருமூச்சு விடுகையிலும் , உயரப்பார்க்கையிலும் , 


392 


கொட்டாவி விடுகையிலும் , உத்வாஹித மார்பு உபயோ 
கிக்கத்தகுந்தது . 


20. TET TN 
विवर्तितं चापसृतं प्रसारितमथो नतम् । 
उन्नतं चेति संचख्युः पावं पञ्चविधं बुधाः ॥ ४६२ ।। 


17. THE MOVEMENTS OF THE SIDES - 5 . 


(462 ) 

The five different movements of the 
sides are Vivartita , Apasrta , Prasarita , Nata and 
Unnata . They are described below : 


१७. पार्श्वभेद 
आतां बगलेचे भेद सांगताहेत । विवर्तित मणून, 
अपसृत मणून , प्रसारित मणून, नत मणून, उन्नत मणून, 
என்ன 


17. விலாவின் வகைகளும் லக்ஷணங்களும் . 


அபிநயத்தில் விலாப்புறம் ஐவகைப்படும் . 


அவை 


யாவன : 


1. விவர்த்திதம் , 2 , அபஸ்ருதம் , 3. ப்ரஸா 
ரிதம் , 4. நதம் , 5. உன்னதம் , 


-- 


393 


१. विवर्तितम् । 
विवर्तनान्त्रिकस्य स्यात्परावृत्तौ विवर्तितम् । 


1. VIVARTITA . 


( 463 ) When the lower side of the back is 
turned round while looking back, then it is called 
* Vivartita . 


१. विवर्तित 
परतते वेळेस पाठीमधील हाड परतविल्या, त्यास 
विवर्तित 

मणून 


नांव । 


1. Nigi. 


திரும்புகையில் முதுகெலும்பின் கீழ்ப்புறமும் திருப் 
பப்படுமேயானால் அதற்கு விவர்த்திதம் என்று பெயர் . 


२. अपमृतम् । 


तन्निवृत्त्या त्वपसृतं भवेत्पावविवर्तने ॥ ४६३ ॥ 


2. APASRTA .. 


When the lower part of the back is not 
turned round while looking back , it is called 
Apasrta .. 


N.S. 50 


394 


२०. अपमृत 
परतते वेळेस पाठीचे हाड परतविनासें असल्या, त्यास 
अपसृत मणून नांव ।। 

2. ALovali 
திரும்புகையில் முதுகெலும்பின் கீழ்ப்புறம் திரும்பா , 
திருக்குமாகில் , அதற்கு அபஸ்ருதம் என்று பெயர் . 


३. प्रसारितम् । 
प्रसारितं तूभयतो विस्तारात्स्यान्मुदादिषु । 


3. PRASARITA . 


( 464 ). When the sides bulge: out.on: either 
side , it is called Prasārita . 
Its use is to indicate great joy . 

३. प्रसारित 


बगले दोनी वाजूस पसरिल्यां त्यास प्रसारित मणून 
नांव ॥ 

यास संतोषाचे ठायाँ विनियोग ।। 


3. niari. 
ரு பக்கங்களிலும் இடுப்பு விஸ்தாரமாகுமேயானால் 


395 


ப்ரஸாரிதம் என்று பெயர் . லக்தோஷத்தைக்காட்ட 
இதனை உபயோகிக்க வேண்டும் . 


8. சா 
न्यश्चितांसं नितम्बं तु नतं स्यादुपसर्पणे ॥ ४६४ ॥ 


4. NATA . 


When the shoulders and the back of the hip 
are bent forward , it is called Nata . 

It is used in approaching and moving in close 
proximity .. 


3. G 


खांदे आणि ढुंग हे दोनी लवविल्या, त्यास नत मणून 


I 


4. நதம் . 
தோள்களும் , ப்ருஷ்ட பாகமும் முன்புறமாய் வளைக் 
கப்பட்டால் கதம் என்று பெயர் . ஒருவரை அணுகிவரும் 
போது இதை உபயோகித்தல் வேண்டும் . 


4. SEI 
पाचं तद्विपरीतं तून्नतं स्यादपसर्पणे ॥ ४६५ ।। 

इति पञ्चधा पार्श्वम् 


396 


5. UNNATA . 


( 465 ) When the shoulder and the hip are 
bent backward , then it is called Unnata . 

It is used to indicate getting away from a 
person .. 


4. EF 


बगला उफराटा केल्या, त्यास उन्नत मणून नांव ।। 


5. உன்னதம் . 


ப்ரஸாரிதத்திற்கு எதிரிடையாக அதாவது , தோள் 
களும் , ப்ருஷ்டபாகமும் பின்புறமாக வளைக்கப்படுமானால் 
அதற்கு உன்ன தம் என்று பெயர் . ஒருவரைவிட்டு விலகி 
வரும்போது இதை உபயோகித்தல் வேண்டும் . 


१८. पञ्चविधा कटी । 
कंपितोद्वाहिता छिन्ना विवृत्ता रेचिता तथा । 

कटी पञ्चविधेत्युक्ता तल्लक्ष्म व्याहरेऽधुना ॥ ४६६ ॥ 
18. THE FIVE MOVEMENTS OF THE HIP. 

( 466 ) The five movements of the hip are 
Kampita , Udvahita , Chhinna , Vivrtta and Recita . 
They are described below : 

१८. कटिभेद -५. 
कंपित मणून , उद्वाहित मणून , छिन्न मणून, विवृत्त 
मणून, रोचित मणून कटी पांचविध ॥ 
18. அபிநயத்தில் இடுப்பின் வகைகளும் 

லக்ஷணங்களும் . 


அபிநயத்தில் இடுப்பின் 


வகை 


ஐந்து . 


அவை 


யாவன : 


3. Barsari , 


1. Ripib , 2. Balram hi , 
4. aaichi, 5. Cai. 


१. कम्पिता । 
द्रुतं गतागते पार्श्वे दधती कम्पिता मता । 
तां कुब्जवामनादीनां गमने विनियुञ्जते ॥ ४६७ ।। 


398 


1. KAMPITA . 
( 467 ) When the hip is moved this side and 
that ( while walking ) it is called Kampita . 

It is used in the walking of the hunch - back 
or persons of stunted growth . 

१. कंपिता 


दोनि बगले जलदीने मागेपुढे हलवितांच माज कंपित 
मणवितो ॥ 
यास कुन्हेल्याचे ठायीं गिड्याचे ठायीं विनियोग ॥ 

1. Lii. 
இரு விலாப்புறங்களையும் துரிதமாய் இருபக்கங்களி 
லும் அசைப்பதற்கு கம்பிதம் எனப்பெயர் , " இது 
கூனர்கள் , குள்ளர்கள் இவர்களின் நடையைக்குறிக்கும் . 


२. उद्वाहिता । 
शनरुच्चलिता पार्श्वद्वयेनोद्वाहिता कटी । 
स्त्रीणां लीलागतेष्वेषा पीनाङ्गानां गतावपि ।। ४६८ ॥ 


2. UDVAHITA. 
( 468 ) When the hip on either side is raised 
while walking slowly , then it is called Udvahita . 

This is used in the playful gait of women , 
and in the walking of fat persons, 


399 


२. उद्वाहित 
हळूच चालतेसमयीं दोनि बगले उचकरून धरिजेला 
माज उद्वाहित मणवितो ॥ 

यांस बायकांच्या मौजेच्या चालण्याचे ठायी, बोक्या 
माणसाच्या चालण्याचे ठायींही विनियोग ॥ 


2. 2 AUTOD pib.. 


மெதுவாகஇருவிலாப்புறங்களையும் உயர்த்தி அசைந்து 
நடக்கையில் இடுப்பிற்கு உத்வாஹிதம் என்று பெயர். 
பெண்கள் உல்லாஸமாக நடக்கையிலும் , ஸ்தூலசரீர 

நடக்கையிலும் இதனை விநியோகிக்க 
வேண்டும் . 


முடையவர்கள் 


३. छिन्ना । 
छिन्ना तिर्यङ्मुखे पात्रे मध्यस्य वलनात्कटीं । 
व्यायाम संभ्रमे चैषा व्यावृत्तप्रेक्षणादिषु ॥ ४६ ९ ॥ 


3. CHINNA . 


( 469 ) Chinna is the sudden turning of the 
hip when a person is.looking sideways .. 

This is used in physical exercise, in ex 
citement.and.in turning back . 


400 


३. छिन्ना 


तोंड परतविते वेळेस माजही फिरविल्यां त्यास छिन्न 


मणून नांव ॥ 


यास मेहनतीचे ठायीं, भयाचे ठायीं, परतण्याचे ठायीं 
विनियोग ।। 


3. FT6OT . 


முகம் பக்கத்தில் பார்க்கும் பொழுது இடுப்புத்திருப் 
பப்படுமேயானால் அதற்கு சின்னம் என்று பெயர் . 

தேகப்பயிற்சி செய்வதிலும் , பரபரப்பிலும் , முகத் 
தைத்திருப்பும் பொழுதும் இதனை விகியோகிக்கலாம் , 


४. विवृत्ता । 


पराङ्मुखेन पात्रेणाभिमुखं या विवर्तिता । 
विवृत्ता सा कटी प्रोक्ता विनियोज्या विवर्तने ॥४७० ॥ 


4. VIVRTTA . 


(( 470 ) When a person who stands with his 
back to a scene turns round his face towards 
the scene , the movement is called Vivrtta . 


This is used for turning round to look at a person , 


401 


४. विवृत्ता 
तोंड माघे परतऊन माज पुढे परतविल्यां त्यास विवृत्त 


मणून नांव ॥ 


यास परतण्याचे ठायीं विनियोग ।। 

4. alingui. 


பின்புறமாகத்திரும்பியிருப்பவர் முகத்தைமட்டும் முன் 
புறமாகத் திருப்புவதற்கு விவ்ருத்தம் எனப்பெயர் .. 
திரும்பிப்பார்க்கையில் இதனை உபயோகிக்கவேண்டும் . 


५. रेचिता । 
सर्वतो भ्रमणादुक्ता रेचिता भ्रमणे भवेत् ।। ४७१ ॥ 

इति पञ्च कट्यः । 
5. RECITA . 


(( 471 ) When the hip is rotated in all direc 
tions , then it is called Recita .. 

It is used in rotatory movements . 


५. रेचित 
च्यारीकडे माज फिरविल्यां त्यास रेचित मणून 
नांव । 
यास फिरण्याचे ठायी विनियोग । 


N.S. 51 


402 


5. Gri gii . 


நாலுபுறமும் இடுப்பானது சுழற்றப்படுமேயானால் 
அதற்கு ரேசிதம் என்று பெயர் . 

சுற்றுவதற்கு இதனை உபயோகிக்க வேண்டும் . 


१ ९ . त्रयोदश चरणाः । 


समोऽश्चितः कुञ्चितश्च सूच्यग्रतलसंचरः । 
उद्घट्टितश्चेति मुनेः षड्विधश्चरणो मतः ॥ ४७२ ॥ 
त्राटितो घटितोत्सेधो घट्टितो मर्दितस्तथा । 
अग्रगः पाणिगः पादः पार्श्वगश्चापरः परैः ॥ ४७३ ॥ 


19. THE MOVEMENTS OF THE FEET . 


(( 472-473 ) The movements of the feet ac 
cording to Bharata are 6 in number namely : 

1. Sama . 2. .Añcita . 3. Kuñcita . 4. Sūci . 
5. Agratalasaricāra . 6. Udghattita . Seven more 
are mentioned by other authorities . They are:: 
7. Tratita. 8. Ghatitotsedha. 9. Ghattita. 10. 
Mardita . 11. Agraga. 12. Pārsniga. 13. Pārs vaga. 

१ ९ . चरणभेद 
सम मणून, अंचित मणून , कुंचित मणून , सूची मणून, 
अग्रतलसंचर मणून, उद्घट्टित मणून पाय सहा विध । 


403 


आणि नाटित मणून, घट्टितोत्सेध मणून, घट्टित मणून , 
मर्दित मणून , अग्रग मणून, पाणिंग मणून , पार्श्वग मणून 
कित्तेकजन पाय अणिक सातविध मणताहते ॥ 


19. கால்களின் வகைகளும் , லக்ஷணங்களும் : 


அபிநயத்தில் கால்களின் வகைகள் ஆறு . 


அவை 


யாவன : 


1 . ஸமம் . 2 . அஞ்சிதம் , 3 . குஞ்சிதம் . 
4 . ஸுசீ . 5 . அக்ர தலஸஞ்சரம் . 6. உத்கட்டி 
தம் , சிலர் த்ராடி தம் , கடிதோத்ஸேதம் , கட்டிதம் , 
மர்த்திதம் , அக்ரகம் , பார்ஷ்ணிகம் , பார்ச்வகம் என 
இன்னும் ஏழு வகையும் உண்டெனக் கூறுகின்றனர் . 


3. TE : | 


स्वभावेन स्थितो भूमौ समपादोऽभिधीयते । 
स्वभावाभिनये कार्यः स्थिरोऽसौ रेचके चलः ॥ 


1. SAMA . 


( 474 ) The normal position of the feet when 
one stands in an easy manner is called Sama . 

This is used to indicate the normal disposition . 
The feet in this posture is designated Sthira or 
stationary as distinguished from 

Chala or 
moving when the feet undergo the movement 
called Recaka or jerky move , 


1 


404 


१. सम 


स्वभावेंकडून दोनि पाय भोयीवरि ठेविल्यां त्यास 
समपाद मणून नांव ॥ 

तो स्थिर केल्या स्वभावाभिनयाचे ठायीं उपयुक्त होतो ; 
चंचल केल्यां रेचिताचे ठायीं विनियोजि जेतो ॥ 


1. DLDL . 


இயற்கையிலுள்ளதைப்போல் இரு கால்களையும் 
பூமியின்மேல் வைத்தால் அது ஸமபாதம் எனப்படும் . 

அசைக்காது நிறுத்தப்பட்டால் ஸ்வபாவாபியத்தை 
யும் அசைக்கப்பட்டால் ரேசிதத்தையும் குறிக்கும் . 


२. अश्चितः । 


भूस्ष्णः समुत्क्षिप्ताग्रतलः प्रसृताङ्गुलिः । 
अञ्चितः स भवेत्पादाहतिभ्रमणकादिषु ॥ ४७५ ।। 


2. ANCITA . 


( 475 ) When the heels rest on the floor and 
the fore - part of the leg is thrown up with the toes 
well stretched , it is called Añcita . 

It is used for striking the floor with the feet 
and during rotatary movements, 


405 


२. अश्चित 
बोटें लांबऊन पाय उताणा भोयीवर ठेविल्यास चित 
पाद मणून नांव ॥ 


2. भ # . 
விரல்களை நீட்டி முன்பாதத்தை மல்லாத்தியவாறு 
உயர்த்தி , குதிகால் தரையில் வைக்கப்படுமேயானால் 
அஞ்சிதபாதமெனப் பெயர் . 


३. कुञ्चितः । 
कुञ्चिताङ्गुलिरुत्क्षिप्तपाणिमध्ये च कुञ्चितः । 
कुञ्चितः स्यादतिक्रान्तकमे तुङ्गस्य च आहे ! ४७६ ॥ 


3. KUNCITA . 


( 476 ) When the heels and the middle part 
of the leg are raised and the toes are bent , it is 
called Kuñcița . 

It is used while crossing beyond the usual 
pace and while getting hold of an object at a 
height . 


३. कुञ्चित 
बोटें आणि तळपाय हे दोनी अंखडवून टांच्यावरील 
भाग उंच केल्यां त्यास कुंचित पाद मणून नवि ।। 


406 


याम अतिक्रान्त जिनसाचे ठायीं, उंच आहेतो पदार्थास 
घेण्याचे ( काढिणे ) ठायींहीं विनियोग । 

குஞ்சிதம் . 
கால் விரல்கள் உள்ளங்கால் இரண்டையும் குறுக்கி 
குதிகால் உயர்த்தப்படுமேயானால் அதற்கு குஞ்சிதபாதம் 
என்று பெயர் . 

காலைத் தூக்கிவைத்து நடக்கும்போதும் , உயரத்தி 
லுள்ள பொருள்களைப் பிடிக்கும்பொழுதும் குஞ்சிதபாதம் 
உபயோகிக்கப்படவேண்டும் . 

४. सूची । 
वामः स्वाभाविकोऽन्यस्तु भुव्यङ्गुष्ठाग्रसंस्थितः । 
उत्क्षिप्तेतरभागोऽसौ सूची नूपुरबन्धने ॥ ४७७ ॥ 

4. SOCI . 
(( 477 ) When the left leg is in the normal 
posture and the right leg rests on the tip of the 
big toe , while the other part of that leg is 
well raised , then it is called Suci , 
It is used while wearing anklets . 

४. सूची 
डावा पाय स्वाभाविकै कडून ठेऊन, उजव्या पायाचा 
आंगोटामात्र भोयीस लाऊन बाकी आवर्षे उंच केल्यां 
त्यास सूचीपाद मणून नांव ।। 

यांस पैजण घालण्याचे ठायों विनियोग ।। 


407 


4. ஸுசீபாதம் . 


இடதுகாலை 

வழக்கம்போல் நிறுத்தி வலதுகாலை 
கட்டைவிரலின் நுனியை மட்டில் பூமியில் வைத்து மீதி 
பாகம் உயர்த்தப்படுவதற்கு 

ஸுபாதம் எனப்பெயர் . 
காலணிகளை அணியும்போது இதனை உபயோகிக்கவும் . 


1. STR | 
यस्योत्क्षिप्ता भवेत्पाणिरङ्गुष्ठः प्रसृतस्तथा । 
अमुल्यो न्यश्चिताः स स्यात्पादोऽग्रतलसंचरः ॥ 
प्रेरणे कुट्टने स्थानपीडने भूमिताडने । 
भूस्थापसारणे स स्याद्रेचके भ्रमणे मदे ॥ ४७ ९ ॥ 

5. AGRATALASANGARA . 


( 478-479 ) When the heel is raised and the 
big toe is extended while the other toes are bent, 
then it is called Agratalasaicara . 

It is used while pushing forward anything 
with the leg , for stamping the floor in the 
manner called Kuttana , for pressing against 
any place or object , for striking the floor, for 
throwing out of the way any object on the 
floor , for Rēcaka or jerky movement and for 
rotatary movements . 


1 


| 


| 


408 


५. अप्रतलसंचर 
टांच्या वरील भाग उंच करून आंगोटा लांबऊन बाकी 
बौदें अखडाविल्यां त्यास अग्रतलसंचर पाद मणून नांव ॥ 

विनियोग 
यास प्रेरणा करण्याचे ठायी , स्थानपीडेचे ठायीं, भोयीस 
लात हणण्याचे ठायीं , भोयींवरील पदार्थ दूर करण्याचे 
ठांयी , रेचकाचे ठायीं , फिरण्याचे ठायींही विनियोग 
जाणावा ॥ 


5. IFOUSWEIii. 
குதிகாலின் மேல்பாகத்தை உயர்த்தி கட்டைவிரல் 
களை நீட்டி மற்ற விரல்களை மடக்குவதற்கு அக்ரதல 
ஸஞ்சர பாதம் எனப்பெயர் . 

வஸ்துக்களை முந்தி நகற்றும்போதும் ஓர் இடத்தை 
அழுத்தும்போதும் தட்டடவு க்கும் பொழுதும் , பொ 
ருள்களை வெறுப்புடன் அப்புறப்படுத்தும் பொழுதும் , 
சுற்றும்பொழுதும் அக்ரதல புரதத்தை விநியோகிக்க 
வேண்டும் . 

६. उद्घट्टितः । 
यदि पादतलाग्रेण स्थित्वा भूमौ निपात्यते । 
असकूदा सकृत्पाधिर्भवेदुद्घट्टितस्तदा ॥ १८ ॥ 


6. UDGHATTITA. 


( 480 ) If while standing on the fore - part of 


409 


the feet , the heels are laid down once or a number 
of times , it is called Udghattita . 


६. उद्धहित 


पहिलांदा दोनी पायांच्या पंज्यावर उभाटाकून अनंतर 
एकदां हो बहुतदांहो टांच्याने भोयीस हाणिल्यां त्यास 
उद्घट्टितपाद म्हणून नांव . 


6. உத்கட்டிதம் . 


முன்கால்களில் நின்று குதிகால்களால் ஒரு தடவை 
யோ , பலதடவைகளோ பூமியை அடிப்பது போல் தொடு 
வதற்கு உத்கட்டிதம் எனப்பெயர் . 


७. बाटितः । 


पाया धरामवष्टभ्य तामग्रेण निहन्ति यः । 
त्राटितश्चरणः स स्यात्प्रयोज्यः क्रोधगर्वयोः ॥ ४८१ ॥ 


7. TRA TITA. 


( 481 ) If the floor is hit by the fore - part of 
the leg while the leg rests on the heel , it is called 

Trāķita " and it is used when exhibiting anger or 
pride . 

N.S. 52 


. 


410 


७. त्रादित 


आधी टांच्यावर उभा टाकून अनंतर पंज्याने भोयीस 
हाणिल्यां त्यास त्राटित पाद मणून नांव ।। 

विनियोग 
यास रागाचे ठायीं गर्वाचे ठायींही विनियोग जाणावा ॥ 

7 .. UIT9- कृ ii. 
குதிகால்களால் நின்று முன் கால்களால் பூமியை 
அடிப்பதுபோல் தொடுவதற்கு த்ராடிதபாதம் எனப் 
பெயர் . 

கோபத்திலும் , கர்வத்திலும் இதனை விதியோகிக்க 
வேண்டும் . 


८. घहितोत्सेधः । 
भन्मुहुर्घट्टितोत्सेधोऽग्रपाणिभ्यां भुवं क्रमात् । 

8. GHAȚȚITOTSEDHA . 
( 482 ) When the floor is hit by the heel and 
the fore - part of the leg altern ately , then it is 
called Ghattitotsédha . 

८. घट्टितोत्सेध 
वारंवार पंज्याने टांच्याने ही भोयीस बडविल्यां त्यास 
घट्टितोत्सेधपाद मणून नांव ।। 


411 


8. கட்டிதோத்ஸேதம் . 
முன்கால்களாலும் , சதிகால்களாலும் மாறிமாறி 
பூமியின்மீது தட்டுவதற்கு கட்டிதோத்ஸேதமெனப் 
பெயர் . 


. : | 
घट्टितः क्षितिघाती स्यात्पार्ण्यधिः प्रेरणे च सः ॥ 


9. GHATTITA . 


When the floor is hit by the edge of the heel 
then it is called Ghattita . 

It is used while inducing somebody to do 
an act .. 


९ . घहित 


भोयींस बडवित्या पायास घट्टितपाद मणून नांव ॥ 


9. கட்டிதம் . 
குதிகாலின் ஓரத்தால் பூமியைத் தட்டும் காலிற்கு 
கட்டிதம் என்று பெயர் . 


2. : | 


यस्तिरश्चा तलेनोर्वी प्रमृद्राति स मर्दितः । 


412 


10. MARDITA. 


(( 483 ) When the floor is hit by placing the 
feet obliquely , then it is called Mardita . 


१० , मर्दित 
वांकडे चालत भोयीं वर ठविल्या पायास मर्दित 
पाद मणून नांव ॥ 


10. Dispu . 


குறுக்காக நடந்து பூமியின்மேல் காலை வைப்பதற்கு 
மர்திதம் எனப்பெயர் . 


११. अग्रगः । 


अग्रगोऽग्रे द्रुतं सर्पन्प्रयोज्यः पङ्किलक्षितौ ॥ ४८३ ॥ 


11. AGRAGA . 


Walking fast- as if on tip - toe is called 
Agraga and it is used while walking on mire . 


११. अग्रग 


पुढेपुढे जलदीने सरकविल्या पायांस अग्रपाद मणून 
नांव ॥ 

यास चिखलांत जलदीने चालण्याचे ठायीं विनियोग ।॥ 


413 


11. भ I BLLITFib . 
அதிவேகமாகக்கால்களைக் கொஞ்சம் கொஞ்சமாய் 
முன்னால் நகர்த்துவதற்கு அக்ரகபாதம் எனப்பெயர் . 

சேற்றில் நகர்ந்து செல்ல அக்ரகபாதம் உதவும் . 


१२. पार्णिगः । 


पृष्ठतोऽपसरन्पार्ष्या पाणिगः पाद उच्यते । 

12. PARSNIGA. 
(( 484 ) Walking backward on the heels is 
called Parsniga . 

१२. पाणिग 
टांच्याने माघे गेल्या, त्यास पाणिग पाद म्हणून 
नांव . 

12. LTipoof alb . 
குதிகால்களால் பின்னே நகருவதற்கு பார்ஷ்ணிக 
பரதம் எனப்பெயர் . 


१३. पार्श्वगः । 
स्थितः पार्थेऽथवा पार्श्व वजन्पार्श्वग इष्यते ॥ ४८४ ॥ 

इति त्रयोदश चरणाः । 


414 


13. PARSVAGA. 


one 


Standing on side or moving towards 
the side is called Pārsvaga . 


१३. पार्श्वग 


वाजूस गेल्या त्यास पार्श्वग पाद मणून नांव ॥ 


13. Luia13 . 


பக்கத்தில் நகர்ந்து செல்வதற்கு பார்ச்வக பாதம் 
எனப்பெயர் . 


२०. पञ्चधा स्कन्धौ । 
एकोच्ची कर्णलग्नौ चोच्छ्रितौ स्रस्तौ च लोलितौ । 
इत्युक्तौ पञ्चधा स्कन्धौ नाम्नैव व्यक्तलक्षणौ ॥४८५ ॥ 


20. MOVEMENTS OF THE SHOULDERS , 

. 


( 485 ) The movements of the shoulders are 
five in number . They are 1. Ekocca . 2. Karna 
lagna 3. Ucchrita . 4. Srasta . 5. Lolita . They 
are described below . 

२०. स्कन्धभेद 
एकोच्च मणून , कर्णलग्न मणून , उच्छ्रित मणून, स्रस्त 
मणून, लोलित मणून, खांदे पांचविध ।। 


20. அபிநயத்தில் புஜங்களின் வகைகளும் 

லக்ஷணங்களும் . 


புஜங்கள் ஐவகைப்படும் . அவையாவன : 


1 . 


ஏகோச்சம் . 


2 . 


கர்ணலக்னம் . 


3 . 


உச்சரி 


gii. 4. origii . 5. Carol pii . 


एकोच्चौ कथितौ स्कन्धौ मुष्टिकुन्तप्रहारयोः । 
आश्लेषे शिशिरे चांसौ कर्णलग्नौ मतो सताम् ॥ 


416 


उच्छ्रितौ हर्षगर्वादी स्रस्तौ दुःखे श्रमे मदे । 
मूर्छायां चाथ कर्तव्यौ लोलितौ विटनर्तने । 
नृत्तज्ञैर्गदितौ हास्ये हुडुक्कावाद्यवादने ॥ ४८७ ।। 

इति पञ्चधा स्कन्धौ ॥ 


( 486-487 ) 1 . The movement of the 
shoulders while fisting or hitting with a heavy 
spear is called — Ek_cca . 

2. The shoulders are called Karnalagna 
when being embraced or when under the influ 
ence of great chillness. 

3. They are called Ucchrita when they 
are raised in joy or pride . 

4. They are called Srasta when they 
hang languidly in sorrow , fatigue, drunkenness 
or fainting . 

5. The movement of Lolita is exhibited 
while personating the showy debauchee or in 
comic action or while playing the instrument 
called Hudukka . 

येक खांदा उंचकेल्या त्यास येकोच्चस्कंध मणून नांव । 
यास बुक्कीने भाल्याने ही मारण्याचे ठायीं विनियोग ॥ 

दोनि खांदे कानास लाविल्यां त्यास , कर्णलग्नस्कंध 
मणून नांव । यास भेटण्याचे ठायीं, हिंवाचे ठायींहीं 
विनियोग ॥ 


417 


कानांस लाविनासे उंचकेल्या उच्च ( उच्छ्रित ) स्कंध 


TTN 


यास संतोषाचे ठायीं, गर्वाचे ठायींही विनियोग ।। 

खाले केल्यांस सस्त स्कंध मणून नांक । यास 
दुःखाचे ठायीं , श्रमाचे ठायीं, मस्तीचे ठायींही विनियोग 


जाणावा ।। 


दोनि खांदे हलविल्यां त्यास लोलित स्कंध मणून 
नांव । यास मूर्छचे ठायी , विटपुरुषाच्या नाचण्याचे टांयी , 
हुडुकवाद्य वाजवण्याचे ठायींही विनियोग जाणावा ।। 


1. ஏகோச்சம் : 


ஒரு புஜம் மட்டில் உயர்த்தப்படுமேயானால் அதற்கு 
ஏகோச்சம் எனப்பெயர் . 


முஷ்டியாலும் , ஈட்டியாலும் பிறரைக் குத்தும் 
பொழுது 

தை உபயோகிக்க வேண்டும். 


2 . 


கர்ணலக்னம் : 


இருபுஜங்களும் காதுகளைத் தொடும் வண்ணம் 
உயர்த்தப்படுமாகில் அதற்கு கர்ணலக்ன புஜம் எ 

எனப் 
பெயர் . 


பிறரால் ஆலிங்கனம் செய்யப்படும் பொழுதும் , குளிர் 
நடுக்கும் போதும் இதனை உபயோகிக்க வேண்டும் . 


N. S. 53 


418 


3. உச்சரிதம் : 
காதுகளைத் தொடாதவண்ணம் புஜங்கள் உயர்த்தப் 
படுமேயானால் அதற்கு உச்சரித புஜம் என்று பெயர் . 

சந்தோஷத்திலும் , கர்வத்திலும் இதனை உபயோ 
கிக்க வேண்டும் . 


4. ஸ்ரஸ்தம் : 
புஜங்கள் தளர்த்தித் தொங்கவிடப்படுமேயானால் 
அதற்கு ஸ்ரஸ்த புஜம் எனப்பெயர் . 

துக்கம் , சோர்வு , உன்மாதம் ( பைத்தியம் ) முதலிய 
வற்றைக் குறிக்க இதனை உபயோகிக்கவேண்டும் . 


5. லோலிதம் : -- 


இரு புஜங்களும் அசைக்கப்படுமேயானால் லோலிதம் 
என்று பெயர் . 


மயக்கத்திலும் , விடபுருடர்கள் கூத்தாடுகையிலும் , 
உடுக்கடிக்கும் பொழுதும் லோலித ஸ்கந்தம் உபயோ 
கிக்கத் தகுந்தது , 

ஸப்தாங்க லக்ஷணம் முற்றிற்று . 


॥ प्रत्यङ्गानि ॥ 


२१. नवधा ग्रीवा । 
समा निवृत्ता वलिता रेचिताऽऽकुञ्चिताऽश्चिता । 
व्यश्रा नतोन्नता चेति ग्रीवा नवविधा भवेत् ॥४८८ ॥ 


PRATYANGAS . 


( SUBSIDIARY FEATURES 
AND THEIR MOVEMENTS ) 


21. MOVEMENTS OF THE NECK . 


are 


( 488 ) The movements of the neck 
nine in number , namely , Samā, Nivịttā , Valitā , 
Recita , Akuficita , Aiicita, Tryasra, Nata , & 
Unnatā . They are described below : 


२१. प्रत्यङ्ग 


ग्रीवा - ९ 
याप्रकारे सप्तांगें सांगून आतां क्रमेंकडून ग्रीवादि प्रत्यंगासि 
लक्षणे विनियोगही सांगताहेत ॥ 


420 


समा मणून , निवृत्ता मणून , वलिता मणून , 

रेचिता 
मणून , आकुंचिता मणून , अचिता मणून , व्यस्रा मणून , 
नता मणून , उन्नता मणूनही ग्रीवा णौ विध ।। 


1 


ப்ரத்யங்கங்கள் 


21. அபிநயத்தில் கழுத்தின் வகைகளும் 

லக்ஷணங்களும் 


அபிநயத்தில் கழுத்தின் வகைகள் ஒன்பது , அவை 
ur aor :-( 1 ) Mur, ( 2 ) Bari Fr, ( 3 ) alfar , 
( 4 ) GA का , ( 5 ) ऊऊमका , ( 6 ) अऊ मका , ( 7 ) 
waivar , ( 8 ) EFT , ( 9 ) LTor FT . 


१. समग्रीवा । 
समा स्वाभाविकी ध्याने जपे कार्ये स्वभावजे ॥४८ ९ ॥ 


1. SAMA . 


( 489 ) Sama is the normal posture and it 
is used in contemplation , in repeating mantras , 
and in all normal activities. 


१. समा 
स्वभावें कडून असावयाच्या गळ्यास समग्रीवा मणून 


नांव ॥ 


421 


ध्यानाचे ठायीं , जपाचे ठायी, स्वभावेंकडून करावयाच्या 
कार्याचे ठायीं विनियोग जाणिजे ॥ 


. ] . 


GIRALDE 


இயற்கையாகவுள்ள கழுத்திற்கு ஸமக்ரீவா என்று 
பெயர் . (க்ரீவா என்பது கழுத்து ) . காரியங்களை இயற்கை 
யாய்ச் செய்கையிலும் , த்யானம் செய்யும் பொழுதும் , ஜபம் 
செய்கையிலும் இதனை உபயோகிக்க வேண்டும் . 


२. निवृत्तग्रीवा । 
ग्रीवा त्वभिमुखीभूय निवर्तेत यदा तदा । 
निवृत्तेत्युच्यते सा स्यात्स्वस्थानाभिमुखादिषु ॥४ ९ ॥ 

2. NIVRTTA .. 
( 490) When the neck is turned to face a 
person or thing and then turned back sideward , 
then it is called Nivrtta . 

It is used while turning to look at somebody 
in front . 

२. निवृत्ता 
मान अभिमुख करून परतविल्यां त्यास निवृत्तग्रीवा 


अणून नांव ॥ 


आपल्या स्थानास अभिमुख होण्याचे ठायीं विनियोग ।। 


422 


2. நிவ்ருத்தா 
கேர் பார்வைக்குத் திருப்பப்பட்ட கழுத்து வேறு 
புறம் திருப்பப்படுமேயானால் அதற்கு கிவ்ருத்த க்ரீவா 
என்று பெயர் . தான் நிற்கும் இடத்திற்கு எதிராக உள்ள 
பொருளை கவனிக்கையில் இதனை உபயோகிக்கவேண்டும் . 


2.எரி 
पार्थोन्मुखी तु वलिता ग्रीवा भङ्गे तथेक्षणे । 


3. VALITA . 


( 491 ) When the neck is turned for looking : 
up at the side , it is called Valita . 

It is used while twisting the neck and look 
ing at the side or back . 

३. वलिता 
गळा बाजूस फिरविल्यां वलित ग्रीवा मणून नावं ।। 
मान परतविण्याचे ठायीं मान परतऊन पाहण्याचे ठायींही 


3. வலிதா 


கழுத்தைப் பக்கத்தில் திருப்புவதற்கு வலிதக்ரீவா 
என்று பெயர் . கழுத்தைப் பக்கத்தில் திருப்பும் பொழு 
தும் , கழுத்தைத் திருப்பிப் பார்க்கும்பொழுதும் இதனை 
உபயோகிக்க வேண்டும் . 


423 


४. रेचितग्रीवा । 
रेचिता विधुतभ्रान्ता वर्तुले मथने तथा ॥ ४ ९ १ ॥ 


4. RECITA. 
When the neck is moved quickly and 
rotated , it is called Rēcitā ”. 

It is used for indicating a circle or in the 
act of churning 

४. रेचिता 


गळा कांपवीत फिरविल्यां रोचित ग्रीवा मणून नांव ॥ 
वाटोळयाचे ठायीं, गुसळण्याचे ठायींही विनियोग ।। 


4. CIBा. 


கழுத்தை அசைத்துக் கொடுத்துத் திருப்புவதற்கு 
‘ ரேசிதக்ரீவா என்று பெயர் , வட்டத்தைக் குறிப்பிடும் 
பொழுதும் , தயிர் கடையும் பொழுதும் இதனை உபயோ 
கித்தல் வேண்டும் . 


५. आकुश्चितग्रीवा । 
आकुञ्चिता कुश्चिता स्यान्मूर्धभारे खगोपने । 

5. AKUNCITA . 
( 492 ) Akuñcitā is the shortening of the 
neck and it is used to indicate the carrying of a 
heavy weight and in the act of protecting oneself. 


. 


424 

५. आकुञ्चिता 
मळा अंखडविल्या आकुंचित " ग्रीवा मणून नांव ॥ 

मस्तकावरील भाराचे ठायीं अफ्ण लपण्याचे ठायींहीं 
विनियोग ।। 


5. Yogira 
சுருக்கிய கழுத்திற்கு ‘ ஆகுஞ்சிதக்ரீவா எனப்பெயர் . 
தலையின்மீது பாரத்தைச் சுமக்கும்பொழுதும் , ஒளிந்து 
கொள்ளும் பொழுதும் இதனை உபயோகிக்கவேண்டும் . 


६. अश्चितग्रीवा । 
अञ्चिता प्रसृता लोला केशाकर्षेऽथ वीक्षणे ।। ४ ९ २ ॥ 


6. AÑCITĀ . 


When the neck is extended , and moved from 
side to side then it is called Aficita . 


It is used to indicate being pulled by the 
hair and looking about to find out who did it ? 


६. अश्चिता 


गळा लांपऊन हलविल्यां अंचित ग्रीवा मणून नांव . 
केस ओहडण्याचे ठायी, पाहण्याचे ठायींही विनियोग ॥ 


425 


6. அஞ்சிதம்.. 
கழுத்தை நீட்டி அசைப்பதற்கு அஞ்சிதக்ரீவா 
எனப் பெயர் , தலைமயிரை இழுக்கும் பொழுதும் , பிறர் 
பொருளைப் பார்க்கும் பொழுதும் இதனை விநியோகிக்க 
வேண்டும் . 


10. சி 
व्यस्रा पार्श्वगता खेदे पार्श्वक्षास्कन्धभारयोः । 


7. TRYASRA .. 


( 493 ) When the neck is bent towards the 
side , it is called Tryasra . 

It is used for indicating pain of mind , in 
side -long look , and while carrying a burden on & 
shoulder . 

७. व्यस्रग्रीवा 


गळा खांद्यावर झुकविल्यां व्यस्र ग्रीवा मणून नांव ॥ 
व्यसनाचे ठायीं, बाजूस पाहण्याचे ठायीं, खांद्यावरील 
वोझ्याचे ठायींहीं विनियोग ॥ 

7. த்ரியஸ்ரா 
புஜங்களின்மீது சாய்க்கப்பட்ட கழுத்திற்கு த்ர்யஸ்ர 
க்ரீவா எனப் பெயர் . வருத்தமுற்றிருக்கையிலும் , பக்கத் 
தில் பார்க்கையிலும் , தோள்களின் மீது பாரங்களைச் சுமக் 
கையிலும் இதனை உபயோகிக்கவேண்டும் . 


N. S. 54 


426 


८. नतग्रीवा । 
नताऽवनम्राऽलंकारबन्धे कण्ठावलम्बने ॥ ४ ९ ३ ॥ 


8. NATA . 


Nata is bending the neck down . 


Its use is while wearing ornaments or when 
the neck is held as a support. 


८. नता 


गळा खाले वाविल्यां नत ग्रीवा मणून नांव ।। 
आभरण बांधण्याचे ठायीं, गळामिठी घालण्याचे ठायींही 
विनियोग ॥ 


8. Bा . 


கீழே வளைக்கப்பட்ட கழுத்திற்கு நதக்ரீவா எனப் 
பெயர் . ஆபரணங்களைப் போடும்பொழுதும் , ஒருவர் 
கழுத்தைப் பிடித்துக்கொண்டிருக்கும் போதும் இதனை 
விநியோகிக்க வேண்டும் . 


९ . उन्नतग्रीवा । 
उन्नतो +नता ग्रीवाऽलंकारो + प्रदर्शने ॥ ४ ९ ४ ॥ 

इति नवधा ग्रीवा ॥ 


427 


9. UNNATA . 


( 494 ) When the neck is bent backward it is 
called Unnata . 

Its use is while beautifying the neck , and in 
looking up. 

९ . उन्नतग्रीवा 


गळा उंच केल्या उन्नत ग्रीवा मणून नांव ।। 
वर पाहण्याचे ठायीं विनियोग ॥ 


9. உன்னதா 


உயர்த்தப்பட்ட கழுத்திற்கு உன்ன தக்ரீவா என்று 
பெயர் . கழுத்துக்கு அலங்காரம் செய்கையிலும் , மேலே . 
நிமிர்ந்து பார்க்கையிலும் இதனை உபயோகிக்க வேண்டும் . 


428 


२२. षोडशविधो बाहुः । 
ऊर्ध्वस्थोऽधोमुखस्तिर्यगपविद्धः प्रसारितः । 
अश्चितो मण्डलगतिः स्वस्तिकोद्वेष्टितावपि । 
पृष्ठानुसारीत्युदितो बाहुर्दशविधो बुधैः ॥ ४ ९ ५ ॥ 
आविद्धः कुश्चितो नम्रः सरलान्दोलितावपि । 
उत्सारित इति प्राहुर्बाहून्पडपरान्परे ॥ ४ ९ ६ ॥ 


22 . 


THE MOVEMENTS OF THE ARMS . 


( 495-496 ) The movements of the arms are 
16 in number namely : 

1. Urdhvastha , 2. Adhomukha , 3. Tiryag. 
gata , 4. Apaviddha , 5. Prasārita, 6. Añcita , 
7 . Mandalagati , 8. Swastika , 9. Udvestita, 
10. Prsthanusari. These ten are the varieties that 
are mentioned by Bharata . 
tioned by others namely : - 11 . Aviddha, 12 . 
Kuñcita , 13.Namra , 14. Sarala , 15. Andolita , 
16. Utsārita . They are described below . 


Six more 


are 


menº 


२२. बाहु 


आतां बाहुभेद सांगताहेत ॥ 
ऊर्ध्वस्थ मणून , अधोमुख मणून , तिर्यक् मणून , 

प्रसारित मणून , अंचित मणून , मंडलगति 


अपविद्ध मणून , 


429 


मणून , स्वस्तिक मणून , उद्वेष्टित मणून , पृष्ठानुसारी मणूनहीं 


बाहु दहाविध ॥ 


आणि आविद्ध मणून , कुंचित मणून , नम्र मणून , सरळ 
मणून , आंदोलित मणून , उत्सारित मणूनहीं बाहूचे सहा 
भेद अधीक कित्तेक अंगीकार करिताहेत ॥ 


. 


22. பாஹு பேதங்களும் லக்ஷணங்களும் . 


அபிநயத்தில் பாஹு 10 வகைப்படும் . அவையா 
OIST :-( 1 ) Lami sardivsii ( 2 ) Garagati ( 3 ) ins 
Sai ( 4 ) Gual ssi ( 5 ) upaurnic ( 6 ) Waii 
( 7 ) LTLER ( 8 ) svaasvagati ( 9 ) 2.Gavaigin - pii 
( 10 ) ப்ருஷ்டானுசாரி என பத்து வகைப்படும் . மற்றும் 
( 1 ) Yaaii ( 2 ) ऊमकृi ( 3 ) Biri ( 4 ) Momi 
( 5 ) ஆந்தோளிதம் ( 6 ) உத்ஸாரிதம் என ஆறுவகை 
பாஹுக்களையும் சில அறிஞர்கள் கறுகின்றனர் . 


१. ऊर्ध्वस्थः । 
शीर्षादृर्ध्व व्रजन्बाहुरूप्रस्थस्तुगदर्शने । 

1. URDHVASTHA . 
( 497 ) When the arm is extended above the 
head it is called Urdhyastha . 

Its use is in looking up at objects at great 
height. 


430 


१. ऊर्ध्वस्थ 


हात मस्तकावर केल्या ऊर्ध्वस्थ बाहु मणून नांव ।। 
उंच पाहण्याचे ठायीं विनियोग ।। 

1. ஊர்த்வஸ்தம் 
கையைத் தலைக்குமேல் கொண்டுபோனால் அதற்கு 
ஊர்த்வஸ்த பாஹு எனப் பெயர் . உயரப் பார்க்கும் 
பொழுது இதனை உபயோகிக்க வேண்டும் . 


२. अधोमुखः । 
अधोमुखो महीश्लेषी 

॥ ४ ९ ७ ॥. 
2. ADHOMUKHA . 
When the hand is placed on the floor then 
it is called Adhomukha . 

२. अधोमुख 
हात भोयींस लाविल्यां अधोमुख बाहु मणून नांव ॥ 

2. GETai. 
தரையைத் தொட்டால் அதோமுக பாஹு எனப் 


பெயர் . 


३. तिर्यग्गतः । 
तिर्यक्पार्श्वगतो भवेत् । 


431 


3. TIRYAGGATA. 


( 498 ) When the hand is extended towards 
the side it is called Tiryaggata . 


३. तिर्यक् 


हात बगलेस नेल्यां तिर्यक् बाहु मणून नांव ॥ 


3. giu . 


கையை பக்கத்தில் நீட்டினால் திர்யக்பாஹு என்று 
பெயர் . 


४. अपविद्धः । 
बाहुमण्डलवद्गत्या वक्षःक्षेत्राद्विनिर्गतः । 
अपविद्धः... 


॥४ ९ ८ ॥ 


... 


4. APA VIDDHA . 


When the arm is revolved , brought to the 
region of the chest and then taken off it is called 
Apaviddha . 


४. अपविद्ध 
हात चक्राकार फिरवीत उरा पावेतो आणून पलीकडे 
नेल्यां अपविद्ध बाहु मणून नांच ॥ 


431 


4 அபவித்தம் . 
கையை வட்டமாகச் சுழற்றிக்கொண்டு மார்பண்டை 
கொண்டு வந்து பிறகு அப்புறப்படுத்துவதற்கு அபவித்த 
பாஹு என்று பெயர் . 


4. ரசா : | 


... 


SATHITTTTTTER : | 


5. PRASARITA . 


(( 499 ) When the arm is extended forward, it 
is called Prasarita . 


५. प्रसारित 


तैसेंच करून समोर लांबविल्या प्रसारित बाहु मणून 


|| 


5. ப்ரஸாரிதம் . 


அபவித்தமாகச் செய்து பிறகு தனக்கெதிரே கையை 
நீட்டினால் ‘ப்ரஸாரித பாஹு எனப் பெயர் . 


5. அரி : | 
3:37 : TK 77 : TTTTarsfx : 18SRII 


433 


6. ANCITA . 
When the arm starts from the region of the 
chest , goes up to the head and comes back to its 
starting place , it is called Alicita . 

६. अञ्चित 
उरा पासून मस्तकापावेतो हात नेऊन परतून आणिल्यां 
अंचित बाहु मणून नांव ॥ 

6. भ # pii . 
கையை மார்பிலிருந்து தலைவரையில் கொண்டுபோய் 
மறுபடியும் மார்பண்டை கொண்டு வருவதற்கு அஞ்சித 
பாஹு என்று பெயர் . 


७ 


७. मण्डलगतिः । 
उच्यते मण्डलगतिः सर्वतो भ्रमणाद्भजः । 
खड्गादिभ्रामणे चास्य विनियोग प्रपेदिरे ॥ ५० ॥ 

7. MANDALAGATI . 
( 500 ) When the arms are revolved on all 
sides it is called Mandalagati . 

. 
Its use is in brandishing a sword . 

७. मण्डलगतिः 
हात चहूंकडे फिरविल्यां मंडलगति बाहु मणून नांव ।। 
तरवार आदिकरून आयुधे फिरविण्याचे ठायीं विनियोग । 


N.S.55 


434 


7. மண்டலகதி 


கையை நாற்புறங்களிலும் சுழற்றுவதற்கு மண்டல 
கதி பாஹு என்று பெயர் . வாள் முதலிய ஆயுதங்களைச் 
சுற்றுகையில் இதனை உபயோகிக்கவேண்டும் . 


८. स्वस्तिकः । 


स्वस्तिको लग्नयोर्बाह्वोः पार्श्वव्यत्यासतः स्थितौ । 
स स्याद्भानोरुपस्थाने परिरम्भेऽभिवादने ॥ ५०१ ॥ 


8. SWASTIKA . 


( 501 ) When the hands are held close to 
gether and extended each to the other side so as . 
to form a cross then it is called Swastika . 


Its use is in worshipping the sun , in a closed 
embrace and while bowing at the feet . 


८. स्वस्तिक 
दोनि हात जोडून काही फरकानें बगलेस धरिल्यां 
स्वस्तिक बाहु मणून नांव ।। 

सूर्याची उपासना करण्याचे ठायीं , भेटण्याचे ठायीं, 
नमस्काराचे ठायींही विनियोग ।। 


435 


8. ஸ்வஸ்திகம் . 


இரு கைகளையும் சேர்த்துச் சிறிதளவு வெளியே 
இருக்கும்படி நீட்டி வைத்தால் ஸ்வஸ்திக பாஹு 
என்று பெயர் . சூரிய பகவானின் உபாஸனையிலும் , ஆலிங் 
கனம் செய்யும்பொழுதும் , தண்டனிடும்போதும் இதை 
விநியோகிக்கவேண்டும் . 


9. : | 
निष्क्रामन्मणिबन्धस्थवर्तनामाश्रितो भुजः । 
उद्वेष्टितो भवेत् 

|| 12 || 


9. UDVESTITA , 


( 502 ) The movement of the arm outward 
accompanied by a winding movement of the hand 
about the wrist it is called Udvestita . 


९ . उद्वेष्टित 
जोडिलाहात मोकळा करून मणगटापावेतो फिरविल्यां 
उद्वेष्टित बाहु मणून नांव 

.॥ 
9 . 

உத்வேஷ்டிதம் . 
ஸ்வஸ்திகத்தில் சேர்த்த கைகளைப் பிரித்து மணிக் 
கட்டோடு சுழற்றினால் உத்வேஷ்டித பாஹு எனப் 


பெயர் , 


436 


१०. पृष्ठानुसारी । 

पृष्ठानुसारी पृष्ठतो गतः । 
भवेत्तूणशराकर्षे वीटिकाग्रहणे च सः ॥ ५०३ ॥ 


... 


10. PRST HANUSARI . 


(( 503 ) When the hand goes over the back , 
the movement is called Prsthānusārī . 

Its use is in taking an arrow from the sheaf 
at the back , and while receiving prepared betels . 


१०. पृष्ठानुसारी 
हात पाठीमा नेल्यां पृष्ठानुसारी बाहु मणून नांव ॥ 
काना पावेतो बाण ओहडण्याचे ठायीं , विड्याची घडी 
घेण्याचे ठायींही विनियोग ॥ 


10. LTDIWIT . 


கையைப் பின்புறம் கொண்டுபோனால் ப்ருஷ்டானு 
சாரி பாஹு எனப் பெயர் . காதுவரையில் இழுத்து 
நாணேற்றுகையிலும் , வெற்றிலை மடிப்பை வாங்குகையி 
லும் இதனை உபயோகிக்கவேண்டும் . 


११. आविद्धः । 
आविद्धोऽभ्यन्तराक्षिप्तः 


437 


11. AVIDDHA . 


( 504 ) Aviddha is the name given to the 
turning of the hand inward from an outer posi 
tion . 


११. आविद्ध 
याप्रकारे दशविध बाहूस लक्षण विनियोग सांगून आतां 
सहाविध बाहूस लक्षण विनियोग सांगताहेत ॥ 

उद्वेष्टित भुजापरी मणगट आतल्या बाजूस फिरविल्यां 
आविद्ध बाहु मणून नांव ।। 


இதர ஆசிரியர் கூறும் ஆறுவித பாஹுக்களின் 
லக்ஷணனங்கள் : 


11. Y कृii. 
உத்வேஷ்டிதமான புஜத்தைப்போல் மணிக்கட்டு 
களை உட்புறமாகச் சுழற்றினால் ஆவித்த பாஹு என்று 
பெயர் . 


... 


... 


... 


१२. कुञ्चितः । 

कुञ्चितस्तु स उच्यते ॥ ५०४ ॥ 
यस्तीक्ष्णकूपरं वक्रीकृतः खड्गादिधारणे । 
प्रहारे भोजने पाने प्रोक्तो निःशङ्कसूरिणा ॥ ५०५ ।। 


438 


12. KUNCITA . 


(505 ) Kuncita is bending the arm at the 
elbow so that the elbow may be pointed. 

Its use is to be found in holding a sword, in 
giving a blow , in the act of eating and drinking . 

१२. कुञ्चित 
कोपुर कूच होयीलसें हात मुदडून वांकविल्यां कुंचित 
बाहु मणून नांव ॥ 

तलवार धरण्याचे ठायीं, मारण्याचे ठायीं, जेव 
ण्याचे ठायीं, पिण्याचे ठायींही विनियोग ॥ 

12. . 
கையை முழங்கையில் மடக்கி வளைப்பதற்கு குஞ்சித 
பாஹு என்று பெயர் . கத்தி முதலியவைகளை பிடிப்ப 
திலும் , பிறரை அடிக்கையிலும் , போஜன காலத்திலும் , 
நீர் அருந்துகையிலும் இதனை உபயோகிக்கவேண்டும். 


१३. नम्रः । 
ईषद्वक्रस्तु नम्रोऽसो स्तुतौ माल्यस्य धारणे ॥ ५०६ ॥ 

13. NAMRA . 
( 506) Namra is the name given to the 
arm when it is slightly bent as in the act of 
prayer or praise, and in wearing a garland. 


439 


१३. नम्र 
तैसाच हात थोड वांकविल्यां नम्र वाहु मणून नांव ॥ 
स्तोत्राचे ठायीं , माळ धरण्याचे ठायींही विनियोग ।। 


13. BDTb . 


கையைக் குஞ்சித பாஹுவாகச் செய்து சிறிது 
வளைத்தால் அதற்கு நம்ர பாஹு என்று பெயர் . ஸ்தோ 
த்ரம் செய்கையிலும் மாலையை அணியும் பொழுதும் 
இதனை உபயோகிக்க வேண்டும் . 


-- 


१४ सरल । 
सरलः पार्श्वयोरूर्ध्वमधस्ताच प्रसारितः । 
स्यात्पक्षानुकृती माने भूस्थनिर्देशने क्रमात् ॥ ५०७ ।। 


14. SARALA. 


(( 507 ) When the arms are extended sideward 
and moved up and down , they are called Sarala . 

. 
Instances of such a movement are to be found in 
indicating the flapping of wings , in measurements, 
and in pointing to an object on the floor . 


१४. सरल 


दोनि बगलेस आणि वर खालेही हात लांबविल्या 
सरळ बाहु मणून नांव ॥ 


440 


पंखाच्या अभिनयाचे ठायीं, मोजण्याचे ठायीं भोयी 
वरील पदार्थ दाखविण्याचे ठायींही विनियोग ॥ 


14. ஸாளம் . 


இரு விலாப்புறங்களிலும் மேலும் கீழுமாகக் கைகளை 
நீட்டுவதற்கு ஸரளபாஹு எனப் பெயர் , பறவைகளின் 
இரக்கைகளை 

அபிநயிக்கும்பொழுதும் , அளப்பதைக் 
காண்பிக்கையிலும் , தரை மீதுள்ள பொருள்களைக் காண் 
பிக்கையிலும் இதனை உபயோகிக்கவேண்டும் . 


24. அகா! | 
गतावान्दोलितोऽन्वर्थः 


|| 108 || 


15. ANDOLITA . 


. 


( 508 ) Andolita is the name given to a 
swinging motion . 

१५. आन्दोळित 
हात हलविल्यां आंदोलित बाहु मणून नांव ॥ 
चालण्याचे ठायीं विनियोग ।। 

15. ஆந்தோளிதம் . 
கைகளை அசைத்துக்கொண்டே இருந்தால் அதற்கு 
ஆந்தோளித பாஹு எனப் பெயர் . நடக்கையில் இதனை 
விநியோகிக்கவேண்டும் . 


441 


१६. उत्सारितः । 


बाहुरुत्सारितः पुनः । 
स्वपार्श्वमन्यतो गच्छञ्जनतोत्सारगे भवेत् ।। ५० ९ ॥ 


चालकादयः । 


ते रेखामनतिक्रम्य भूरिभनिभृतो भुजाः । 
रेच्यन्ते यदि लक्ष्यज्ञैश्चालकाः कीर्तितास्तदा ॥ ५१० ॥ 
ओतावत्सरिगोणीनां पदस्य मलपस्य च । 
गजरोपशमस्यान्ते खण्डेऽप्ये लादिगामिनि ।। ५११ ॥ 
सालगस्थधुवायन्ते यच्च प्रहरणं भवेत् । 
तदन्तखण्डेऽन्यत्रापि प्रोद्धते तुण्डकैशिके ॥ ५१२ ॥ 
कवितेऽपि प्रयोज्यास्ते नान्यत्रेत्यूचिरे परे ॥ ५१३ ॥ 

इति षोडशधा बाहुः । 


16. UTSARITA . 


( 509-513 ) Utsārita is the movement of 
the hand towards the side or in any other direction 
as in dispersing a crowd . 


CHALAKAS . 


Movements of the arms in a variety . of 
ways consistantly with grace in a quick or 
jerky manner 

are called 

Chālakas . Their 


N.856 


442 


a 


in an 


course 


on 


are 


number is more than thousand ( Fifty of 
them are mentioned in detail 

ancient 
work called Sangeeta Mēru being dis 

by Kohala to Sardūla , -which is 
extracted in Kallinatha s Commentry 
Sangeeta Ratnākara) . 

These chālakas to be used at the 
end of certain musical compositions intended 
for being played on instruments like Ota 
Vatsa , Rigöni , Gajarā & Kavitā ( which 
are described in detail in the 6th Chapter on 
instrumental Music of Sangeeta Ratnākara ) 
and also at the end of compositions called 
Sālaga in Dhruva Tāla and in Nșttas which 
begin in a light graceful manner and 

end 
in energetic movements . In other places 
Chālaka is not to be used according to certain 
authorities .. 


१६. उत्सारित 
हात दुसरीकडून आपल्या बगल्यास नेल्यां उत्सारित 
बाहु मणून नांव ।। 


. 


लोकांची भीड काहडण्याचे ठायीं विनियोग ।। 
हे सौळाविध बाहु याची व्यावर्तनःदिकरणें दोनि चारि 
येकेकही मिळविण्यामुळे आणि द्रुत मध्य विलंबित मणून 
तीनि विध लयांच्या यतिविशेषेकडून फार शोभावंत 


443 


ऐशा हजारो वर्तना होताहेत त्या चतुरानी समजाव्या ॥ 

या प्रकारांचे सौळाविध बाहुही सौन्दर्यास अतिक्रमना 
सारिखें अनेक प्रकाराशीयुक्त होत्साते बाहुप्रकारेंकडून 
लक्ष्य जाणणारानी वेघळे केलेतर तेव्हां त्यास चालकबाहु 


मणून नांव ॥ 


आतां त्या चालकांस प्रयोग करावयाची स्थले 
सांगताहेत । ओता, वत्स , रिगोणी, ( ओतादी ) 
वाद्य प्रबंध पूर्वी सांगीतले त्यास गजरादि प्रबंधांगपणे 
कडून उपशम सांगीतला त्या गजरादि प्रबंधांच्या अंतखंडाचे 
ठांयीं लकवाहु प्रयोग करावें । आणि एलादि शुद्ध 
ऐशी गीतप्रबंधाच्या अंतखंडाचे ठायीं तैसेच सालगांच्या 
ध्रुवादिकांच्या अंतखंडाचे ठायीं आणि वाद्यप्रवन्धांच्या 
अंतखण्डाचे ठायींही चालकबाहु प्रयोग करावे ॥ 

मतांतरें कडून सांगताहेत । गीतखंडमुखाचे ठायीं 
आरंभी सुकुमार शेवटी उद्धत जें होते त्यास प्रोद्धत मणून 
नांव ; तैशा स्थली उद्धतांशाचे ठायी चालकांचा प्रयोग 
करावा । तैसेंच बाद्यप्रबंध विशेषाचे ठायींही प्रयोग करावा । 
इतर स्थळी प्रयोग न करावा मणून तात्पर्य । 

इति षोडशविधवाहुभेदः समाप्तः ।। 


444 


16. உத்ஸாரிதம் . 


கையை மற்றோரிடத்திலிருந்து விலாப்புறம் கொண்டு 
வந்தால் அதற்கு உத்ஸாரித பாஹு என்று பெயர் . 
கூட்டத்தை விலக்க இதனை விநியோகம் செய்ய வேண்டும் . 


சாலகங்கள் 


மேலே கூறப்பட்ட பதினாறு வித பாஹுக்களின் 
வியாவர்த்தனம் முதலிய கரணங்கள் ஒவ்வொன்றையும் 
பலவகையாகச் சேர்ப்பதினாலும் , த்ருதம் , மத்யம் , விலம் 
பிதம் ஆகிய காலத்ரயங்களின் விசேஷத்தாலும் மிகுந்த 
அழகைத் தரக்கூடிய ஆயிரக்கணக்கான கரவர்த்தனங் 
களை உண்டாக்கக் கூடும் . இத்தகைய 

16 விதமான 
கரங்களைப்போலவே 

சம்பிரதாயப்படி வேறு 
பலவகைகளைக் கொண்டு பாஹுவானது 

அழகாக உப 
யோகிக்கப்படுமேயானால் அதற்கு சாலக பாஹு என்று 
பெயர் . 


நர்த்தன 


‘ சாலகம் முதலிய பலவகை பாஹுக்கள் 


சாலக 


ந்ருத்யத்தில் 

பாஹுபவை 

உபயோகிக்க 
வேண்டிய ஸந்தர்ப்பங்கள் வருமாறு : - ஒதா , வத்ஸ , 
ரிகோணி என்று சொல்லப்படும் வாத்ய ப்ரபந்தங்களி 
லும் , கஜராதி பிரபந்தத்தின் முடிவிலும் சாலகத்தை 
உபயோகிக்கலாம் . மேலும் ஏலாதியைப் போன்ற சுத்தகீத 
ப்ரபந்தங்களின் முடிவிலும் , ஸாலக த்ருவம் முதலியவற் 
றின் முடிவிலும் , வாத்ய ப்ரபந்தத்தின் முடிவிலும் சாலக 
பாஹுவை உபயோகிக்கலாம் . 


சிலர் கீதகண்டத்தின் ஆரம்பத்திலும் , ஆரம்பத் 
தில் கோமலயான லாஸ்யமும் இறுதியில் உத்ததமாயும் 


445 


முடியும் ப்ரோத்ததம் என்று சொல்லப்படும் தாண்டவத் 
திலும் சாலக பாஹுவை உபயோகிக்கலாமென்கின்றனர் . 
அப்படியே வாத்ய ப்ரபந்தத்தில் விசேஷமான ஸந்தர்ப் 
பங்களில் சாலக பாஹுவை உபயோ 

உபயோகிக்கலாம் . 
ஆதலால் மேலே சொன்னவை தவிர வேறு ஸந்தர்ப் 
பங்களில் சாலக பாஹுவை உபயோகிக்கலாகாது என்பது 
வெளிப்படை . 


1 


२३. पृष्टोदरभेदाः । 
पृष्ठं तु जठरोक्ताभिर्वर्तनाभिर्विवर्तते । 
अतो न तत्पृथग्वाच्यं जठरं तूच्यतेऽधुना ॥ ५१४ ॥ 
क्षामं खल्लं तथा पूर्ण त्रेधा जठरमिष्यते । 


23. THE MOVEMENTS OF THE BACK 

AND OF THE ABDOMEN 


(( 514 ) The Movements of the back follow the 
movements of the abdomen and are not there 
fore separately mentioned . The movements of 
the abdomen are now described . They are 3 
in number , namely : 

: 
1 Ksāma 2 Khalla , & 3 Pūrņa . 

२३. पोट पृष्टोदर 
क्षाम मणून, खल्ल मणून , पूर्ण मणून पोट तीनिविध ॥ 
23. அபிநயத்தில் உதரம், வயிறு வகைகளும் 

லக்ஷணங்களும் . 
அபியத்தில் உதரம் மூவகைப்படும் . அவையாவன : 

1. க்ஷாம உதரம் . 2. க்கல்ல உதரம் , 3. பூர்ண 
உதரம் . 


१. क्षामम् । 
क्षामं स्थानमनाज्जृम्भाहास्यनिःश्वासरोदने ॥ ५१५ ॥ 


447 


1. KSAMA 


( 515 ) Ksama is the name given to the abdo 
men when it is made to bend . 

Its use is in yawning , laughing, while breath 
ing out and sobbing . 


१.क्षाम 
पोट लवविल्यां क्षामजठर मणून नांव ॥ 

हांसण्याचे ठायीं , हुस्कारीचे ठायीं, रडण्याचे ठायींही 
fafaam 


1 . 

க்ஷாம உதரம் . 
வயி . வளைக்கப்படுமானால் அதற்கு க்ஷாம ஜடரம் 
அல்லது உதரம் என்று பெயர் . 
கொட்டாவி விடுகையிலும் , 

சிரிக்கையிலும் , 
வெளியே மூச்சு விடுகையிலும் , அழும்பொழுதும் இதனை 
உபயோகிக்கவேண்டும் . 


8. Gà | 
निम्नं खल्लं क्षुधात स्यादातुरे श्रमकर्शिते । 
वेतालभृङ्गिरिट्यादिजठराकारधारि तत् ।। ५१६ ॥ 


2. KHALLA . 


( 516 ) The abdomen is called Nimna when it 
is hollow . Its use is in indicating hunger, illness 


448 


or weakness due to fatigue , and in personating 
Vetāla or demon , Bhringiriti ( the ematiated 
devotee of Siva ) or like person . 


२. खल्ल 
पोट बदखल केल्या खल्लजठर मणून नांव ॥ 

भुकेल्याचे ठायीं, रोगेल्याचे ठायीं, श्रमल्याचे ठायींहीं 
विनियोग । 

2. க்கல்ல உதாம் . 


வயிற்றில் பள்ளம் விழுமாறு செய்தால் அதற்கு 
க்கல்ல உதரம் அல்லது ஜடரம் என்று பெயர் . 

பசியுற்றிருக்கையிலும் , வியாதியுற்றிருக்கையிலும் , 
களைப்புற்றிருக்கையிலும் இதனை உபயோகிக்க வேண்டும் . 


३. पूर्णम् । 
पूर्ण स्थूलं व्याधिते स्यात्तुन्दिलेऽत्यशिते तथा । 

3. PURNA . 
( 517 ) The abdomen is called Purna when it 
is big and it is used to indicate the disease of 
Mahodara ( Dropsy ) or a pot - bellied person or one 
who has over- eaten himself . 

३. पूर्ण 
पोट फुगविल्या पूर्णजठर मणून नांव ॥ 


449 


दोंदेल्याचे ठायीं , अधीक जेविल्याचे ठायींही विनियोग ।। 

3. Fisor Prii. 
வயிற்றைப் பருக்கும்படி செய்தால் பூர்ண ஜடரம் 
என்று பெயர் . 

வயிறு பெருத்துத் தொந்தி விழுந்தவர்களையும் , அள 
வுக்கு மீறி அதிகமாக உண்டவர்களையும் குறிக்க இதனை 
உபயோகிக்கவும் . 


४. रिक्तपूर्णम् । 
अन्येऽन्वर्थ रिक्तपूर्ण श्वासरोगेऽपरं जगुः ॥ ५१७ ॥ 

इति चतुर्धा जठरम् । 
4. RIKTA PŪRŅA 


A fourth kind of movement of the abdomen 
is also mentioned by some authorities under the 
name of Rikta Purna or empty and full , 

It is used to indicate Asthma . 


४. रिक्तपूर्ण 


कित्तक जन अर्धरिक्तपूर्ण जठर म्हणून चवथा भेद 
अंगीकार करिताहेत . त्यास श्वासाच्या उपद्रवाचे ठायीं 
विनियोग ।। 

एसेंच पाठीसही जाणिजे ॥ 


N. 8.57 


450 


4. ரிக்தபூர்ணம் 


சுவாஸ 


சிலர் உதர வகைகளில் ரிக்த பூர்ண ஜடாம் என்று 
நான்காவது ஓர் வகையைக் கூறுகின்றனர். 
ரோகத்தைக் குறிக்க அதனை உபயோகிக்கவேண்டுமென் 
றும் கூறுகின்றனர் . 

அபிநயத்தில் வயிற்றிற்குக் கூறிய வகைகளும் லக்ஷ 
ணங்களும் முதுகிற்கும் பொருந்தும் . 


२४. पश्वधा ऊरः । 


कम्पितो वलितः स्तब्धोद्वर्तितौ च निवर्तितः । 
इत्यूरु : पञ्चधा तब मुहुः पार्श्वे नतोन्नते ॥ ५१८ ।। 


24 . 


THE FIVE MOVEMENTS 
OF THE THIGHS . 


( 518) The Movements of the thighs are classi 
fied into five kinds . They are:-1. Kampita 2 . 
Valita 3 , Stabdha 4 , Udvartita and 5. Nivartita . 


२४. मांडि 
कंपित मणून , वलित 

मणून , स्तब्ध मणून, उद्वर्तित 
मणून, निवर्तित मणूनहीं मांडि पांचविध ॥ 


24 . 


துடையின் வகை . 


வையாவன : 


அபிநயத்தில் துடையின் அசைவு ஐவகைப்படும் . 
960 

1. #bs pic , 2. Aai pic, 3 . ஸ்தப்தம் 4 . 
உத்வர்த்திதம் . 5. நிவர்த்திதம் . 


१. कम्पितोरुः । 
यस्यासौ कम्पितो ज्ञेयोऽधमानां गमने च सः । 


452 


1. KAM PITA. 
(519) The Movement of the thigh, when the 
sides are raised and lowered alternately , is called 
Kampita . 

Its use is in indicating the walking of lower 
characters . 


१. कंपित 


वारंवार मांडी दोनि बाजूस उंच खाले केल्यां कंपितोरु 
मणून नांव । अधमांच्या चालण्याचे ठायीं विनियोग ।। 


1. கம்பிதம் . 


அடிக்கடி துடைகளை மேலுங்கீழுமாக அசைத்தால் 
அதற்கு கம்பிதோரு என்று பெயர் . 

தோரு என்று பெயர் . இது தாழ்ந்த 
வர்களின் நடையைக் குறிக்கும் . 


२. वलितोरुः । 
वलितोऽन्तर्गते जानुन्यूरः खैरगतौ स्त्रियाः ॥ ५१ ९ ॥ 


2. VALITA . 


The movement of the thigh , when the knee 
joints pass under each other as in the wanton gait 
of a woman , is called Valita . 


453 


२. वलित 
गुडघा आंत नेल्यां वलित जानु मणून नांव ।। 
बायकांच्या हळू चालण्याचे ठायीं विनियोग ॥ 


2. Aapti . 


, 


முழங்கால்கள் உட்புறம் கொண்டுபோகப்படுமானால் 
அதற்கு வலித ஜானு என்று பெயர் . 

இது பெண்களின் ஒய்யார நடையைக் குறிக்கும். 


३. स्तब्धोरुः । 
स्तब्धस्तु निष्क्रियः स स्याद्विषादे साध्वसे तथा ॥ 

3. STABDHA , 
( 520 ) The thigh is called Stabdha when it is 
motionless as in grief or excitement. 

३. स्तब्ध 
मांडी हलविनासें असल्यां स्तब्धोरू मणून नांव ।। 
विषादाचे ठायीं, भयाचे ठायींही विनियोग ॥ 

3. pipi . 
துடைகள் அசைவற்றிருக்குமானால் அதற்கு ஸ்தப் 
தோரு என்று பெயர். 

இது வருத்தத்தையும் , பயத்தையும் குறிக்கும் , 


454 


3. STFRIE : | 
पाणरन्तबहिःक्षेपाक्षपादग्रतलस्य च । 
मुहुरुद्वर्तितः स स्याब्यायामे ताण्डवे तथा ॥ ५२० ॥ 


4. UDVARTITA . 


( 520) The thigh is called " Udvartita when 
the heel and the fore - foot are moved inward and 
outward . 


Its use is in physical exercise and Tandava 
or male dance . 


४. उद्वर्तित 
घोंट्यास खालचा भाग तळपाय हे दोनी वारंवार आंत 
बाहेर ठेविल्यां उद्वर्तितोरु 

मणून 

| 
मेहनतीचे ठायीं, तांडवाचे ठायीही विनियोग । 


4. உத்வர்த்திதம் . 


கணுக்காலுக்குக் கீழுள்ள பாகமும் , உள்ளங்காலும் 
அடிக்கடி உட்புறமும் வெளிப்புறமும் வைத்து எடுக்கப் 
படுமானால் ( சேற்றை மிதிப்பது போல் ) உத்வர்த்தி 
தோரு " என்று பெயர் . 

தாண்டவத்திலும் , தேகபயிற்சி செய்யும்பொழுதும் 
இதனை உபயோகிக்க வேண்டும் . 


455 


५. निवर्तितोरुः । 
निवर्तितोऽन्तर्गतया पार्ष्या स्यात्संभ्रमे श्रमे ॥५२१ ॥ 

इति पञ्चधा ऊरुः ॥ 


5. NIVARTITA , 


( 521 ) The thigh is called Nivartita when 
the heel is passed under . 

Its use is in excitement and fatigue . 


५. निवर्तितोरु 
घोंट्याखाल्लाभाग आंत नेल्यां निवर्तितोरु मणून नांव ॥ 
त्वरेचे ठायीं, श्रमाचे ठायींही विनियोग । 


5. நிவர்த்திதம் . 


கணுக்காலுக்குக் கீழுள்ள பாகம் உட்புறம் செலுத் 
தப்படுமேயானால் ‘ நிவர்த்திதோரு என்று பெயர் . 

துரித தன்மையையும் , சிரமத்தையும் குறிக்கும் . 


२५. पञ्चविधा जड्या । 
आवर्तिता नता क्षिप्तोद्वाहिता परिवर्तिता । 
इति पञ्चविधा जङ्घा शादेवेन कीर्तिता ॥ ५२२ ॥ 


25. THE FIVE MOVEMENTS OF THE 

KNEES . 


(622 ) The five movements of the Knees are 
1. Avartita. 2. Nata . 3. Ksipta . 4. Ud 
vahita and 5. Parivartita . 


२५. जांघा 
आवर्तिता मणून, नता मणून , क्षिप्ता मणून , उद्वाहिता 
मणून, परिवर्तिता मणूनहीं जांघाचे भेद शार्ङ्गदेवाने 
पांचविध सांगीतले ॥ 
25. ApaII DID BE SIBLD OVEp 637516bb. 
அபிநயத்தில் முன்கால் ஐவகைப்படும் . 


அவையா 


1607 : 


3. dadiiar. 4 . 


1. gaijा , 2. का . 
உத்வாஹிதா . 5. பரிவர்த்திதா . 


निःसृता च परावृत्ता तिरश्चीना बहिर्गता । 
कम्पितेत्यपराः पञ्च जङ्घाः संचक्षते परे ॥ ५२३ ॥ 


457 


( 523 ) Five other movements called severally 
1. Nissrta.. 2. Parāvịtta. 3. Tiras cīna . 4 . 
Bahirgata and 5. Kampita are also mentioned 
by some authorities. 

आणिक कित्तेकानी निसृता मणून , परावृत्ता मणून , 
तिरश्वीना मणून, बहिर्गता 

मणून, कंपिता मणूनहीं जांघा 
पांचविध सांगीतलें ॥ 

या दहासही लक्षण विनियोगही सांगताहेत ॥ 


சிலர் 1 , நிஸ்ஸ்ருதா. 2. பராவ்ருத்தா , 3. திரச் 
சீனா . 4. பஹிர்கதா , 5. கம்பிதா என வேறு ஐந்து 
வகைகளையும் கூறுகின்றனர். 


१. आवर्तितजङ्घा । 
वामे दक्षिणतः पादे दक्षिणे वामतः कृते । 
मुहुरावर्तिता प्रोक्ता विदूषकपरिक्रमे ॥ ५२४ ।। 


1. AVARTITA . 


( 524 ) When the right foot is placed at the 
left side and the left foot at the right , repeatedly ,, 
the knees are then called Avartita , 

Its use is in the gait of Vidusaka , the clown,, 
N.8.58 


458 


१. आवर्तिता 
उजवा पाय डावीकडे डावा पाय उजवीकडे या प्रकार 
वारंवार ठेविल्यां आवर्तितजंघा मणून नांव ॥ 

ऑडंबरिच्या चालण्याचे ठांयी विनियोग ॥ 


1. शुई का . 


வலதுகால் இடதுபுறமாகவும் , இடதுகால் வலது 
புறமாகவும் அடிக்கடி 

வைக்கப்படுமானால் அதற்கு 
ஆவர்த்தித ஜங்கா என்று பெயர் . 


விதூஷக நடையில் இதனை உபயோகிக்கவும் . 


२. नता जवा । 
नमजानुर्नता जङ्घा स्थानासनगतादिषु । 


2. NATA . 


(( 525 ) When the knee - joints are bent while in 
the act of standing , sitting or walking, the knees 
are then called Nata . 


२. नता 


गुडघा लवविल्यां नतजंघा मणून नांव ।। 

स्थानाचे ठायीं , आसनाचे ठायीं, जाण्याचे ठायींहीं 
विनियोग ॥ 


459 


2. நதா . 


முழங்கால் வளைக்கப்படுமேயானால் அதற்கு 
ஜங்கா என்று பெயர் . 


நத 


நிற்கும் பொழுதும் , அமரும்பொழுதும் , போகும் 
பொழுதும் இதனை உபயோகித்தல் வேண்டும் . 


3. fபாராட் 
-बहिर्विक्षेपतः क्षिप्ता व्यायामे ताण्डवे च सा ॥५२५ ॥ 


3. KSIPTA . 
If the knee is thrown out , then it is called 
Ksipta . 

Its use is in Physical excercise and Tāndava . 


३. क्षिप्तजङ्घा 
जंघा बाहेर प्रगटविल्यां क्षिप्तजंघा मणून नांव ॥ 
मेहनीतीचे ठायी , तांडवाचे ठायींही विनियोग । 

3. க்ஷிப்தா. 
முழங்கால் வெளிப்புறம் உதறிக் காண்பிக்கப்படுமே 
யானால் அதற்கு க்ஷிப்த ஜங்கா என்று பெயர் . 

தேகாப்பியாசம் செய்கையிலும் , தாண்டவத்திலும் 
து உபயோகிக்கப்படுகிறது , 


460 


४. उद्वाहितजङ्घा । 
ऊवं नीतोद्वाहिता स्यादाविष्टगमनादिषु । 


4. UDVAHITA . 


(526 ) When the knee is raised up , it is called 
Udvahita . 

Its use is in indicating the gait of a person 
who is possessed. 

४. उद्वाहितजङ्घा 
जंघा उंच नेल्यां उद्वहितजंघा मणून नांव ।। 
भूत लागलें त्याच्या चालण्याचे ठायीं विनियोग ।। 

4 . 

உத்வாஹிதம் . 


முன்கால் உயர்த்தப்படுமேயானால் " உத்வாஹித 
ஜங்கா என்று பெயர். 

து பேய் பிடித்தவர்களின் நடையைக் குறிக்கும் . 


५. परिवर्तितजङ्घा । 
प्रतीपं गच्छतो जङ्घा ताण्डवे परिवर्तिता ।। 

5. PARIVARTITA . 


When the knee is turned away from the 
normal position it is called Parivartita . 

It finds its use in Tandava , 


461 


५. परिवर्तित 


जंघा परतविल्यां परिवर्तितजंघा 

मणून 

नांव ॥ 


तांडवाचे ठायीं विनियोग ।। 


5. பரிவர்த்திதா . 


முழங்கால் 

திருப்பப்படுமேயானால் பரிவர்த்திக 
ஜங்கா என்று பெயர் . 


து தாண்டவத்தில் உபயோகிக்கக்கூடியது . 


६. निसृतजङ्घा । 
पुरः प्रसारिता जया निःसृता परिकीर्तिता ॥५२६ ॥ 


6. NISSRTA . 


When the knee is stretched in front it is 
called — Nissrita . 


६. निस्मृता 


जंघा पुढे पसरिल्यां निसृतजंघा मणून नांव ॥ 

6. Di- फ्रा. 


முழங்கால் முன்பக்கத்தில் நீட்டப்படுமேயானால் 
அதற்கு நிஸ்ருத ஜங்கா என்று பெயர் . 


462 


७. परावृत्तजा । 
पश्चाद्गता परावृत्ता भूमिलनेन जानुना । 
वामेन पितृकार्ये स्यादन्येन सुरकर्मणि ॥ ५२७ ॥ 


7. PARĀVRTTA . 


(527 ) When the knee is taken backward and 
made to lie on the ground , it is called Parāvr 
tta . 


It is used in making tarpan to Pitrs ( the 
departed ones ) and to Dévas ( the heavenly beings ). 
The left knee is bent in the former case and 
the right knee in the latter . 


७. परावृत्ता 


गुडघा भोयीस लावून जंघा माघे नेल्यां परावृत्तजंघा 


मणून नांव ॥ 


डावा गुडघा भोयीस लाविल्यां पितृकार्याचे ठायीं 
विनियोग । उजवा गुडघा भोयीस लाविल्यां देवकार्याचे 
ठांयी विनियोग ॥ 


பின்னே 


7. LUITOS का 
முழங்கால் தரையில்பட 

முன்கால் 
சென்றால் பராவிருத்த ஜங்கா என்று பெயர் . 

இடது முழங்கால் மட்டில் தரையில் படுமானால் 
பித்ரு தர்ப்பணத்திற்கும் , வலது முழங்கால் மட்டில் 


463 


தரையில் படுமேயானால் தேவ தர்ப்பணத்திற்கும் , உப 
யோகிக்கப்படும் . 


4. feitas 
भूमिलग्नबहिःपार्था तिरश्चीनाऽऽसने मता । 


8. TIR.ASCINA . 


( 528 ) When the outerside of the knee is 
in contact with the ground, it is called 
Tiras cina . 

Its use is in sitting postures . 


८. तिरश्चीना 


जांध्याची बाहेरली बाजू भोयीस लाविल्यां तिरश्चीनजंघा 
मणून नांव ॥ 

आसनाचे ठायीं विनियोग ।। 


8. திரச்சினா . 


முழங்காலின் வெளிப்புறம் தரையில் படுமேயானால் 
திரச்சீன ஜங்கா என்று பெயர் . 


இது ஆஸனங்களில் உபயோகிக்கப்படும் . 


464 


९ . बहिर्गतजङ्घा । 
बहिर्गता मता जङ्घा नृत्ते पार्श्वप्रसारिता ॥ ५२८ ॥ 


9. BAHIRGATA . 


When the knee is extended sideward in 
dance , it is called Bahirgata . 

९ . बहिर्गता 
नाचते वेळेस जंघा बाजूस पसरिल्यां बहिर्गतजंघा 


मणून नांव ॥ 


9. UDIO FT . 


ருத்தியத்தில் முன்கால்கள் பக்கத்தில் நீட்டப் 
படுமானால் அதற்கு பஹிர்கத ஜங்கா என்று பெயர் . 


१०. कम्पितजधा। 
कम्पनात्कम्पिता भीती कार्या घरिकाध्वनौ ॥ ५२ ९ ॥ 


इति दशधा जङ्घा ॥ 


10. KAMPITA . 


( 529 ) When the knee trembles in fear , 
it is called Kampita . 

It is used to indicate the sound 
Ghargharika ( a musical instrument of small 


of 


465 


bells made like a girdle , and worn on the waist in 
Parani dance ) . 


१०. कंपिता 


जांघा कांपविल्यां कंपितजंघा मणून नांव ।। 
भयाचे ठायी , घर्धरिका मणावयाच्या वाद्याच्या शब्दाचे 
ठांयींहीं विनियोग । 


10. கம்பிதா. 


முழங்கால்கள் நடுக்கங்கொண்டால் அதற்கு கம்பித 
ஜங்கா 

என்று பெயர் . 


இது அச்சமுற்றதையும் , கர்க்கரிகா என்ற இடுப் 
பில் அணியும் சதங்கை வாத்தியத்தின் ஓசையைக் குறிப் 
பிடவும் உபயோகிக்கப்படும் . 


N. S. 59 


२६. पश्चधा मणिवन्धः । 
पञ्चधा मणिबन्धः स्यानिकुश्चाकुश्चितौ चलः । 
भ्रमितः सम इति 

... ॥ ५३० ॥ 


26. THE FIVE MOVEMENTS OF THE 

WRIST . 


(( 530 ) The five movements of the wrist 
are : 1. Nikuñca . 2. Akuñcita . 3. Chala . 4 . 
Bhramita and 5. Sama . They are described 
below . 

२६. मणगट ( मणिबंद ) 
निकुंच मणून , आकुंच मणून, चल मणून, भ्रमित मणून , 
सम मणूनही मणगट पांचविध ।। 
26. மணிக்கட்டுகளின் வகைகளும் , 

பக்ஷணங்களும் . 
அபிநயத்தில் மணிக்கட்டுகள் ஐவகைப்படும் . 


அவையாவன : 


3. kavi, 


1 . நிகுஞ்சம் , 2. Aaui, 
4. insib , 5. Ouri. 


१. निकुञ्चः । 

अत्र निकुश्वस्तु स उच्यते । 
यो बहिनिम्नतां नीतः स दानाभयदानयोः ॥ ५३१ ।। 


467 


1. NIKUNCA .. 
( 531 ) When the wrist is depressed on 
the outer side , it is called Nikurica . 

It is used while making a gift and offer 
ing protection . 

१. निकुञ्च 
मणगट बाहेर खालपट केल्या निकुंचितमणिबंध मणून 
ச 

दानाचे ठायीं , अभयदेण्याचे ठायींही विनियोग ।। 


1. நிகுஞ்சிதம் , 
மணிக்கட்டின் வெளிப்புறம் தாழ்ந்தால் அதற்கு 
நிசஞ்ச மணிபந்தம் என்று பெயர் . 

தானத்திலும் , பிறருக்கு அபயம் அளிக்கையிலும் 
நிகுஞ்ச மணிபந்தத்தை உபயோகிக்கவேண்டும் . 


3. அதா : | 
आकुञ्चितोऽन्तर्निम्नोऽसौ कार्योऽपसरणे बुधैः । 


2. AKUNCITA . 
( 532 ) Akuicita is the name given to the 
wrist when it is depressed at the innerside . 

It is used in asking people to get away. 


468 


२. आकुंचित 
आंतल्या बाजूस मणगट खोलगट केल्यां आकुंचित 
मणिबंध मणून नांव ॥ 

अपसरण्याचे ठायीं विनियोग ।। 


2. YBpii . 
மணிக்கட்டின் உட்புறம் பள்ளமாகப் பிடிக்கப்பட் 
டால் அதற்கு ஆகுஞ்சித மணிபந்தம் என்று பெயர் . 

விலகும்படி சொல்லுகையில் இதனை உபயோகிக்க 
வேண்டும் . 


निकुञ्चाकुञ्चिताभ्यासाचलमायाइने विदुः ॥ ५३२ ।। 


3. CALA . 


When the movement of Akuñca is 
followed by Nikuñca it is called Cala . 

Its use is in Avahanaa ( invoking the 
presence of a deity in an image or other place 
for the purpose of worship ) . 


३. चल 
निकुंचित, आकुंचित दोनी मिळाल्यां चलमणिबंध 


मणून नांव ॥ 


469 


आवाहनाचे ठायीं विनियोग ।। 


3. FD . 


நிகுஞ்சிதமும் ஆகுஞ்சிதமும் சேர்ந்திருக்குமாகில் 
அதற்கு சலமணிபந்தம் என்று பெயர் . 

இது தேவதாவாஹனம் செய்யும்போது உபயோகிக் 
கப்படும் . 


४. भ्रमितः । 
भ्रमितो भ्रमणात्खगच्छुरिकाभ्रामणादिषु ।। 


4 . 


BHRAMITA . 

. 


( 533 ) When the wrist is rotated , it is 
called Bhramita . 
Its use 

is in brandishing & sword 
knife . 


or 


४. भ्रमित 


मणगट फिरविल्यां भ्रमितमणिबंध मणून नांव ॥ 
तरवार सुरी फिरविण्याचे ठायीं विनियोग ॥ 


4. TLD Fin. 


மணிக்கட்டுச் சுழற்றப்பட்டால் அதற்கு ப்ரமித 
மணிபந்தம் என்று பெயர் , 


470 


இது வாள் , கத்தி முதலியவற்றைச் சுழற்றும் 
போது விநியோகிக்கப்படும் . 


4. T : | 


T : WT : JEET என் || 43 || 

इति पंचधामणिबन्धः ॥ 


5 . 


SAMA.. 


. 


Sama is the normal posture of the 
wrist. 

Its use is in holding a book or receiving 
a gift. 


५. सम 


मणगट सरळ केल्यां सममणिबंध मणून नांव ॥ 
पुस्तक धरण्याचे ठायीं , दान घेण्यांचे ठायींही विनियोग ॥ 


5. ஸமம் . 


. 


ஸம மணி 


மணிக்கட்டு நேராக இருக்குமாகில் 
பந்தம் என்று பெயர் . 

இது புத்தகங்களைப் பிடிப்பதற்கும் , தானம் பெறும் 
போதும் உபயோகிக்கப்படும் . 


9. HAT HIS : | 


संहतं कुश्चितं चार्धकुञ्चित नतमुन्नतम् । 
विवृतं सममित्यूचे जानुः सप्तविधं बुधैः ॥ ५३४ ॥ 


27. THE SEVEN MOVEMENTS OF THE 

KNEE - JOINT . 


( 534 ) The seven movements of the knee 
joint are : 1. Sambata , 2. Kuñcita , 3. Ardha 
kuricita , 4. Nata , 5. Unnata , 6. Vivrta , 
and 7. Sama. They are described below . 


R9 . எ E ( TET ) 
संहत मणून, कुंचित मणून, अर्धकुंचित मणून , नत मणून, 
उन्नत मणून , विवृत मणून , सम मणूनहीं गुडघा सातविध ।। 


27. முழங்கால் சந்தியின் வகைகளும் , 

லக்ஷணங்களும் . 
அபிகயத்தில் முழங்கால் சந்தி ஏழு வகைப்படும் . 
அவையாவன : 

1 . ஸம்ஹதம் , 2 . குஞ்சிதம் , 3 . அர்த்த 
குஞ்சிதம் , 4. நதம் , 5. உன்னதம் , 6. விவ்ருதம் , 
7. ஸமம் . 


472 


१. संहतजानुः । 
श्लिष्टान्यजानु जानूक्तं हीरोषासु संहतम् । 


1. SAMHATA . 


(( 535 ) When the knee - joints are brought 
in close contact , they are called Samhata . 

Its use is in indicating shyness , anger 
or envy . 

१. संहतजानु 
दोनि गुडघे मिळविल्यां संहतजानु मणून नांव ॥ 
रागासमवेत ईर्षेचे ठायीं विनियोग । 


1. 6WLian pin. 
இரு முழங்கால் சந்திகளும் சேர்க்கப்படுமேயானால் 
அதற்கு ஸம் ஹத ஜானு என்று பெயர் . 

வெட்கத்திலும் , கோபத்திலும் , பொறாமையிலும் 
இதற்கு விநியோகம் உண்டு . 


२. कुश्चितजानुः । 
जानु लग्नोरुजवं तु भवेत्कुञ्चितमासने ॥ ५३५ ॥ 

2. KUNCITA . 
When the knee is clasped in contact with 
the thigh , the knee - joint is called Kuficita . 

Its use is in sitting posture . 


473 


२. कुंचित 
जांधा मांडी दोनों गुडध्यास लाविल्यां कुंचितजानु 


आसनाचे ठायीं विनियोग । 


2. குஞ்சிதம் . 


துடைகளும் , முழங்கால்களும் ஒன்றுசேரும்படி 
மடக்கப்பட்டால் 

குஞ்சித ஜானு என்று பெயர் . 
ஆஸனங்களில் இது உபயோகப்படும் . 


३. अर्धकुञ्चितजानुः । 
नितम्बनमनाजानु त्वर्धकुञ्चितमुच्यते । 


3. ARDHA KUNCITA . 


((536 ) When the back of the hip is 
bent , the corresponding position of the knee 
joint is called Ardha kuicita . 


३. अर्धकुंचित 
दुंग लवविल्या अर्धकुंचितजानु मणून नांव ! 

3. அர்த்த குஞ்சி தம் . 
பின்புறம் வளைக்கப்படும்போது முழங்கால் அமை 
யும் ஸ்திதிக்கு அர்த்த குஞ்சித ஜானு என்று பெயர். 


N. S. 60 


474 


४. नतजानुः । 
महीगतं न जानु मतं पाते नमस्कृतौ ॥ ५३६ ॥ 


4. NATA . 


When the knee - joint is in contact with 
the ground, it is called Nata . 

Its use is in showing a fall or in salut 
ing full - flat on the ground. 


४. नत 


गुडघा भोयीस लाविल्यां नतजानु मणून नांव ॥ 
पडण्याचे ठायीं, नमस्काराचे ठायींही विनियोग । 


4. कृ . 


முழங்கால்கள் தரையில் படுமேயானால் நத 
ஜானு என்று பெயர் . 
விழுகையிலும் , 

நமஸ்காரம் செய்கை 
யிலும் உபயோகிக்கப்படும் . 


५. उन्नतजानुः । 
स्तनक्षेत्रागतं जानूनतं शैलादिरोहणे । 


5. UNNATA . 


( 537 ) When the knee -joint is raised to 


475 


the height of the chest, then it is called 
Unnata . 

Its use is in getting up a hill or other 
height . 

५. उन्नत 


गुडघा उरापासी नेल्यां उन्नतजानु मणून नांव ॥ 
डोंगरावर वेघण्याचे ठायीं विनियोग । 


5. 2-661Gongii. 
முழங்கால்கள் 

மார்பினருகே கொண்டுபோகப் 
பட்டால் உன்னத ஜானு என்று பெயர் . 
இது மலை மீதேறுவதைக் குறிக்க உபயோகிக்கப்படும் . 


६. विवृतजानुः । 
गजारोहे तु विवृतं जानुद्वंद्वं बहिर्गतम् ॥ ५३७ ॥ 


6. VIVRTA.. 


use 


an 


When the two knee - joints are kept out 
ward well apart , then it is called Vivrta . 

Its is in showing a ride on 
elephant. 

६. विवृत 
दोणि गुडघे बाहेर नेल्यां विवृतजानु मणून नांव ॥ 


476 . 


हत्तीवर वेघण्याचे ठायीं विनियोग ॥ 


6. விவ்ருதம் . 
இரு முழங்கால்களும் , இரு புறமும் விரித்து 
வைக்கப்பட்டால் அதற்கு 

அதற்கு விவ்ருத ஜானு 
பெயர் . 

இது யானையேற்றத்தைக் குறிக்கும் . 


என்று 


9. REGIII ! | 
समं स्वाभाविक जानु स्वभावावस्थितौ भवेत् । 


7. SAMA . 


( 538 ) The normal position of the knee 
joint is called Sama . 

Its use is in normal posture . 


. 


गुडघे स्वभावेंकडून असल्यां समजानु मणून नांव ॥ 
स्वभावेंकडून उभा ठाकण्याचे ठायीं विनियोग ॥ 


7. ஸமம் . 


இயற்கையாயுள்ள முழங்கால்களுக்கு ‘ ஸம ஜானு 
என்று பெயர் . 

இது சுபாவப்படி நிற்பதைக் குறிக்கும் , 


477 


भूषणम् । 
तत्तद्देशजुषो भूषा भूषगानीति मन्वते ।। ५३८ ॥ 

BHUSANA . 


as 


are 


Such ornaments have to be used 
used in the locality depicted in the Abhinaya. 


அன. 


ज्या देशांत ज्या वस्ता आहेत त्यांस भूषणें मणून नांव ।। 
या प्रकारेणौविध प्रत्यंगें सांगून आतां उपांग सांगताहेत ॥ 


ஆபரணம் . 
அபிநயிக்கப்படும் தேசத்திலுள்ள நகைகளை 
அணிந்து நடிக்கவேண்டுமென்பதே 

ஆபரணங்களைப் 
பற்றிய நியமமாகும் . 
த்துடன் பிரத்யங்கங்கள் ஒன்பதும் 

முடிவுற்றன . 


॥ उपाङ्गानि ॥ 


॥ दृष्टिप्रकरणम् ॥ 


१. रसदृष्टयः । 


कान्वा हास्या च करुणा रौद्री वीरा भयानका । 
बीभत्सा चाद्भुतेत्यष्टौ द्रष्टव्या रसदृष्टव्यः ॥ ५३ ९ ॥ 


DRSTI ( LOOK) 


1. RASA DRSTIS 
(LOOKS CALCULATED TO YIELD AESTHETIC 

ENJOYMENT) 


(539) The eight kinds of look capable of pro 
ducing aesthetic enjoyment are ( 1 ) Kanta ( 2 ) 
Hasya ( 3 ) Karuna (4 ) Roudri (5 ) Vira ( 6 ) 
Bhayānakā ( 7 ) Bībhatsā and ( 8 ) Adbhuta . 


॥ दृष्टि ॥ रसदृष्टि 
कांता मणून , हास्या मणून , करुणा मणून, रौद्री मणून , 
वीरा मणून, भयानका मणून, बीभत्सा मणून, अद्भुता 
मणून ही रसदृष्टी आठ विध ॥ 


479 


உபாங்கங்கள் . 


ரஸ 


த்ருஷ்டி அல்லது பார்வை : -இதனை மூன்று 
பிரிவுகளாகப் பிரிக்கலாம் . 
1 . 

த்ருஷ்டி அதாவது நவரஸங்கள் 
நிறைந்த பார்வை . 

2. ஸ்தாயீபாவ த்ருஷ்டி அதாவது மனோவிகா 
ரத்தை அறிவிக்கக் கூடிய பார்வை . 

3 . வியபிசாரீ த்ருஷ்டி அதாவது பலவகையான 
ஸ்திதிகளை உணர்த்தும் பார்வை , 
1 . ரஸ த்ருஷ்டி எட்டு வகைப்படும் . 

அவை 


யாவன : 


( 1 ) காந்தா ,, ( 2 ) ஹாஸ்யா த்ருஷ்டி , ( 3 ) 
கருணா த்ருஷ்டி , ( 4 ) ரௌத்ரி த்ருஷ்டி , ( 5 ) வீரா 
த்ருஷ்டி , ( 6 ) பயாநகா த்ருஷ்டி . ( 7 ) பீபத்ஸா , ( 8 ) 
அத்புதா த்ருஷ்டி . 


२. स्थायिभावदृष्टयः । 


स्निग्धा हृष्टा तथा दीना क्रुद्धा दृप्ता भयान्विता । 
जुगुप्सिता विस्मितेति दृशोऽष्टौ स्थायिभावजाः । 
स्थायिष्वव्यभिचारित्वं प्राप्तेषु रसदृष्टयः ॥ ५४० ॥ 


2. STHAYI BHAVA DRSTIS 
( LOOKS INDICATIVE OF HEIGHTS OF EMOTION ) 


( 540 ) The different kinds of look indicative 


480 


of Sthāyi Bhāvas or heights of emotion which if 
allowed to develope without interruption in the 
necessary atmosphere , lead to acsthetic enjoyment 
are eight in number , namely , ( 1 ) Snigdha 
( 2 ) Hrsta ( 3 ) Dina ( 4 ) Kruddha ( 5 ) Drpta 
( 6 ) Bhayanvita ( 7 ) Jugupsita and ( 8 ) Vismita , 


3.THE 
स्निग्धा मणून , हृष्टा मणून, दीना मणून, क्रुद्धा मणून, 
दृप्ता मणून , भयान्विता मणून , जुगुप्सिता मणून , विस्मिता 
मणूनहीं स्थायीभावदृष्टी आठविध ।। 

ஸ்தாயீபாவ த்ருஷ்டி எட்டு வகைப்படும் . 


2 . 


அவையாவன 


( 1 ) ஸ்நிக்தா , 

( 2 ) ஹ்ருஷ்டா, ( 3 ) தீன 
த்ருஷ்டி , ( 4 ) க்ருத்த த்ருஷ்டி , ( 5 ) த்ருப்தா 
த்ருஷ்டி , ( 6 ) 

பயான் விதா. ( 7 ) ஜுகுப்ஸிதா , 
( 8 ) விஸ்மித த்ருஷ்டி . ரதி முதலிய மனோவிகாரங் 
களான ஸ்தாயீ பாவங்கள் இடையூறில்லாமல் முடிவடை 
யுமானால் ஸ்தாயிபாவ த்ருஷ்டியே ரஸத்ருஷ்டி யாகும் . 


----- 


1. 57f atggr ! | 


शून्या च मलिना श्रान्ता लजिता शङ्किता तथा । 
मुकुला चार्धमुकुला ग्लाना जिह्मा च कुञ्चिता ॥५४१ ॥ 


481 


वितर्किताऽभितप्ता च विषण्णा ललिताभिधा । 
आकेकरा विकोशा च विभ्रान्ता विप्लुता परा ॥ ५४२ ॥ 
जस्ता च मदिरेत्येता व्यभिचारिषु विंशतिः । 
सर्वास्ता मिलिताः सत्यः षट्त्रिंशदृष्टयो मताः ॥५४३ ।। 


3. VYABHICHARI DRSTIS 


( LOOKS INDICATIVE OF VARIOUS STATES OF MIND ) 


(( 541-543 ) The different kinds of look indica 
tive of Vyabhichāri Bhāyās or various states of 
mind are twenty in number , namely , 1 Sunya 
2 Malina 3 Sranta 4 Lajjita 5 Sankita .6 
Mukula 7 Ardhamukula 8 Glana 9 Jimihā 
10 Kuricitā 11 Vitarkita 12 Abhitapta 13 
Visanna 14 Lalita 15 Akēkarā 16 Vikāsa 
17 Vibhrānta 18 Vipluta 19 Trasta änd 
20 Madira . 


The total number of looks therefore come to 
36. They are described below : 


३. व्यभिचारि दृष्टि 
शून्या मणून , मलिना मणून , श्रांता मणून , लजिता 
मणून , शंकिता मणून , मुकुळा मणून , अर्धमुकुळा मणून, 
ग्लाना मणून , जिला मणून , कुंचिता मणून , वितर्किता 
मणून , अभितप्ता मणून , 


विषण्णा मणून , 

ललिता मणून , 


N.S. 61 


482 


आकेकरा मणून, विकोशा मणून, विभ्रांता मणून, विप्लुता 
मणून , त्रस्ता मणून , मदिरा मणूनही व्यभिचारी दृष्टी 
ai || 


येकून दृष्टि भेद छत्तीस 


-- 


3 . வியபிசாரி த்ருஷ்டி இருபது வகைப்படும். 
அவையாவன : -- 


( 1 ) சூன்ய த்ருஷ்டி , ( 2 ) • மலின த்ருஷ்டி , 
( 3 ) ச்ராந்த த்ருஷ்டி , ( 4 ) லஜ்ஜித த்ருஷ்டி , 
( 5 ) சங்கித த்ருஷ்டி , ( 6 ) முகுள 

த்ருஷ்டி , 
( 7 ) அர்த்த முகுள த்ருஷ்டி , ( 8 ) க்லான த்ருஷ்டி , 
( 9 ) ஜிம்ஹ த்ருஷ்டி , 

( 10 ) குஞ்சித த்ருஷ்டி , 
( 11 ) விதர்க்கித த்ருஷ்டி , ( 12 ) அபிதப்த த்ருஷ்டி , 
( 13 ) விஷண்ண த்ருஷ்டி , ( 14 ) லலித த்ருஷ்டி , 
( 15 ) ஆகேகர த்ருஷ்டி . ( 16 ) 

விகோச த்ருஷ்டி , 
( 17 ) விப்ராந்த த்ருஷ்டி , ( 18 ) விப்லுத த்ருஷ்டி , 
(19 ) த்ரஸ்த த்ருஷ்டி , ( 20 ) மதிரா த்ருஷ்டி . 


எனவே த்ருஷ்டி பேதங்கள் மூன்று பிரிவுகளி 
லுமாகச் சேர்ந்து 36 . இவற்றின் லக்ஷணங்களும் , 
விதியோகமும் வருமாறு , 


॥ रसदृष्टयः ॥ 


१. कान्ता दृष्टिः । 


आपिबन्तीव दृश्यं या सविकासातिनिर्मला । 
सभ्रूक्षेपकटाक्षा सा कान्ता मन्मथवर्धिनी ॥ ५४४ ॥ 
यद्गतागतविश्रान्तिवैचित्र्येण विवर्तनम् । 
तारकायाः कलाभिज्ञास्तं कटाक्षं प्रचक्षते ॥ ५४५ ॥ 


RASA DRSTIS 


1. KANTA ( AMOUROUS LOOK ) 


( 544-45 ) When the look seems to drink in the 
object with eyes fully open and clear , the eye 
brows being moved significantly , and is accom 
panied by Kataksa ( side -long glance ) it is called 
Kānțā Drsti or amourous look. It is calculated 
to induce amour. 

When the eye-ball inconstantly goes this 
side and that, and is , in the next minute , station 
ary , it is called Kataksa . 


कांतादृष्टी 
जे दृष्टी पहावयाच्या पदार्थास पिणारी सारिखी केवल 


484 


उघड आणि निर्मल आणि भोवयां उंचकरून अडवें पाहती 
ऐशी मन्मथावकारास हेतु होते ते कांतादृष्टी मणविते ॥ 


1 . 


ரஸ த்ருஷ்டி லக்ஷணங்கள் . 


1. काका Boply . 


கடைக் 


இப்பார்வையானது ச்ருங்கார ரஸம் நிறைந்தது . 
காமவிகாரத்தோடு புருவங்களை உயர்த்திக் 
கண்ணால் பார்த்து மற்றவரைக் கவரக்கூடிய பார் 
வைக்கு காந்தா த்ருஷ்டி என்று பெயர் . 


२. हास्यादृष्टिः । 
किंचिदन्तः समाविष्टविचित्र भ्रान्ततारका । 
आकुञ्चितपुटा मन्दमध्यतीव्रतया 
विस्मापनेऽभिनेतव्ये हास्यादृष्टिः प्रशस्यते ॥ ५४६ ॥ 


क्रमात् । 


2. HASYA ( HUMOROUS LOOK ) 
( 546 ) When the eyeball slightly goes into the 
eye accompanied by varied wandering movements 
of the pupils , and the eye - lids are slightly con 
tracted in different degrees to suit the intensity 
of laughter , it is called Hasya Drsti ( Humorous 
look ). 


485 


Its use is in situations exciting laughter . 

हास्यदृष्टी 
डोळे काही झांकून तरेने बुबळे आंत फिरवीत पाहिल्यां 
TITTE ரா Tiq || 

विस्मय पावण्याचे ठायों विनियोग । 


2. ஹாஸ்ய த்ருஷ்டி . 
இப்பார்வையில் புன்முறுவல் நன்கு விளங்கும் . 
கண்ணிமைகள் சிறிது மூடப்பட்டு , கருவிழிகள் 
உட்புறம் சுழற்றப்படுமானால் ஹாஸ்ய த்ருஷ்டி என்று 
பெயர் . 

சந்தோஷச் சிரிப்பைக் குறிக்க இதனை உபயோ 
கிக்கவேண்டும் . 


3. கனா 
पतितो पुटा सास्त्रा शोकमन्थरतारका । 
नासाग्रमेवानुगता करुणादृष्टिरुच्यते ॥ ५४७ ॥ 

3. KARUNA ( PATHETIC LOOK ) 
( 547 ) When the upper eye -lid droops down 
and the pupils agitated with grief tend to come 
together at the edge of the nose , and tears are 
present , the look is called Karuna Drsti ( Pathetic 


look ) , 


486 


३. करुणादृष्टी 
डोळे झांकून पाणी भरून तांबडेही करून हळू नाकाचा 
शेंडामात्र पाहत असल्यां करुणादृष्टी मणून नांव ॥ 

3 . 

கருணா த்ருஷ்டி . 
இது இரக்கம் நிறைந்த பார்வை , நீர் ததும்பச் 
சிவந்த கண்களை மூடி மூக்கின் நுனியைப் பார்த்தவண்ண 
மிருக்கும் கண் பார்வைக்கு கருணா த்ருஷ்டி என்று 


பெயர் . 


४. रौद्री दृष्टिः । 
चकितद्विपुटा स्तब्धतारकाऽत्यन्तलोहिता । 
रूक्षा भृकुटिभीमोग्रा रौद्री दृष्टिरुदाहृता ॥ ५४८ ॥ 


4. ROUDRI ( LOOK OF FURY ) 


(648) When both the eye-lids tremble, the 
pupils are motionless, the eyes are highly ruddy 
and dry and the look is fierce and furious with 
the straining of eye - brows , then it is called 
Roudri Drsti ( look of fury ) 

४. रौद्रीदृष्टि 
डोळे ताबडे करून बुबळे हलविनासारिखें खाल्लीवरली 
पापणीही हलवीत, भोंवयांस गांठी घालून , भयंकरपाहिल्यां 
रौद्रीदृष्टि मणून नांव ॥ 


487 


4. GOTI 5.5aily . 
இது கோபம் நிறைந்த பார்வை . புருவங்களை நெறி 
த்துக் கண்கள் சிவந்து அசைவற்ற விழிகளுடனும் 
இமைகளை மட்டில் அசைத்துக்கொண்டும் பார்க்கும் பார் 
வைக்கு ரௌத்ரி த்ருஷ்டி என்று பெயர் . 


५. वीराष्टिः । 


अचश्चला विकसिता गम्भीरा समतारका । 
दीप्ता संकुचितापाङ्गा वीरा धीरैरुदाहृता ॥ ५४ ९ ॥ 
औदार्यधैर्यगाम्भीर्यमाधुर्यललितान्यपि । 
तेजःशोभाविलासांश्च सप्त भेदान्विवृण्वती ॥ ५५० ॥ 


5. VĪRA ( LOOK OF HEROISM ) 


(549-550 ) When the pupils are steady, fully 
open , majestic and in their normal position , the 
ends of the eye are contracted and the eyes glow 
with brightness, the look is called Vīrā or Heroic . 

This look expresses a variety of qualities, 
namely , liberality , courage, majesty, sweetness , 
sociability , halo that inspires awe , lustre and grace . 


५. वीरदृष्टि 
डोळे नीट उघडून हलविनासारिखें बुबळे समान असून 


488 


अडव्या डोळ्याने पाहिनासे गांभीर्येकडून व्यक्त पाहिल्यां 
ai < 3fg 477 Ti || 

उदार पणाचे ठायीं , गंभीर पणाचे ठायीं, स्थिर पणाचे 
ठांयीं, मधुर पणाचे ठायीं , ललिताचे ठायीं, तेजाचे ठायीं , 
शोभेचे ठायीं , विलासाचे ठायीं, सामर्थ्याचे ठायींहीं 
afa 


களுடன் 


சமமாக 


5. வீரத்ருஷ்டி . 
இது கம்பீரமான பார்வை . நன்றாகத் திறக்கப்பட்ட 
கண்களுட அசைவில்லாது விழிகள் 
இருக்க , கடைக்கண்ணால் பாராது கம்பீரமாகப் பார்க் 
கும் பார்வையே வீர த்ருஷ்டி எனப்படும் . 

உதார குணத்தையும் , கம்பீரமான தோற்றத்தை 
யும் , ஸ்திரமான தன்மையையும் , மதுரமான மொழி 
யையும் , லலிதத்தையும் , பிரகாசிக்கும் தன்மையையும் , 
அழகையும் , லீலையையும் , சாதுர்யத்தையும் இந்தப் 
பார்வை குறிக்கும் . 


3. ITTER : | 
स्तब्धोवृत्तपुटाऽत्यन्तचञ्चलोवृत्ततारका । 
दृश्यात्पलायमाने च भत्यिा दृष्टिर्भयानका ॥ ५५१ ॥ 


6. BHAYANAKA (LOOK OF FEAR ) 
( 551 ) When the eye -lids are raised and held 


489 


motionless, the pupils are raised and are very 
restless , and the person flees in fear from the 
object that is seen , then the look is called 
Bhayanaka . 

६. भयानक दृष्टि 
वरील पापण्या हलविनासारिखें उंच करून बुबळें वर 
फिरवीत पहावयाच्या पदार्थास पहावेनासारिखें भयाने 
पळत्यापरी पाहिल्यां भयानकदृष्टि मणून नांव ।। 

6 . 

பயாநக த்ருஷ்டி . 
இது பயத்தோடு கூடிய பார்வை . கண்களின் மேல் 
இமைகளை அசையாமல் உயர்த்தி , விழிகளைக் கண்ணில் 
மேல்பாகத்தில் சுழற்றி எதிரிலுள்ளதைக் கண்டு கண் 
கள் கூசி அஞ்சும் பார்வைக்கு பயாநக த்ருஷ்டி என்று 
பெயர் . 


७. बीभत्सा दृष्टिः । 
बीभत्सा स्यान्मिलल्लोलपक्षमा तरलतारका । 
दृश्योद्वेगादपाङ्गौ च निकुञ्चितपुटौ श्रिता ॥५५२ ॥ 


7. BIBHATSA DRSTI ( LOOK OF DISGUST ) 

(552 ) When the eye - lids restlessly tend to 
come together, and the pupils are unsteady , and 
the eye - balls at the corners of the eye are driven 
by the repulsion caused by the object seen , to 


N.S. 62 


490 


take shelter behind the contracted eye - lids, then 
the look is called Bibhatsa Drsti . 


७. बीभत्सदृष्टि 
दोनि पापण्या चंचलपणाने मिळऊन डोळ्याच्या कोरा 
अंखडऊन बुवळे जलदीने फिरवीत पाहिल्यां बीभत्सदृष्टि 


मणून नांव ॥ 


7. Susam baply . 
இது அருவருப்போடு கூடிய பார்வை . கண்ணிமை 
கள் இரண்டையும் அடிக்கடி சேர்த்தும் , கண் மூலைகளை 
நெருக்கியும் , விழிகளை வேகமாகக் சுழற்றியும் பார்க் 
கும் பார்வைக்கு பீபத்ஸ த்ருஷ்டி என்று பெயர். 


८. अद्भुतदृष्टिः । 
प्रसन्ना स्निग्धशुक्लांशान्तर्बहिर्गामितारका । 
ईषत्कुश्चितपक्ष्मानाऽद्भुतापाङ्गविकासिनी ॥५५३ ॥ 
रसेष्वष्टासु शृङ्गारप्रमुखेषु क्रमादिमाः । 

॥ इत्यष्टौ रसदृष्टयः ॥ 
8. ADBHUTA DRSTI ( LOOK OF SURPRISE ) 

( 553 ) When the eyes are flushed , the white 
screen of the eye is moist , the pupils go in and 
come out alternately , the eye -lashes are slightly 


4911 


contracted , and the corners of the eye are bright 
with surprise , then the look is called Adbhuta 
Drsti . 

The looks corresponding to the eight rasas 
( varieties of aesthetic enjoyment ) have thus been 
described . 


८. अद्भुतदृष्टि 
पांपण्याचे अग्रभाग कांही लवऊन बुबळें व्यक्त दिसऊन 
प्रकाशेंकडून काही काळें कांही पांढरें अडव्या डोळ्याने 
पाहिल्यां अद्भुतदृष्टि मणून नांव ।। 

शृंगारादि अष्टरसाचे ठायीं क्रमेकडून या दृष्टींचा 
विनियोग जाणावा ॥ 


8. அத்புத த்ருஷ்டி . 
இது அதிசயிக்கும் பார்வை . இமைகளின் ஓரங் 
களைச் சிறிது வளைத்து விழிகள் நன்றாகத் தெரியும் 
வண்ணம் பிரகாசமாக்கி கருவிழியோடும் கருவிழியில் 
லாமலும் கடைக்கண் அமைந்த பார்வைக்கு அத்புத 
த்ருஷ்டி என்று பெயர் . 

சிருங்காரம் முதலிய எட்டு ரஸங்களைக் காட்டும் 
அபிநயங்களில் க்ரமமாக இந்த எட்டு த்ருஷ்டிகளையும் 
விநியோகிக்கவேண்டும் . 


२. स्थायिभावदृष्टयः । 


१. स्निग्धा दृष्टिः । 
रसदृष्टिर्भवेद्भावदृष्टि वैरनुल्बणैः । 
विकासिस्निग्धमधुरा चतुरे बिभ्रती ध्रुवौ ॥ ५५४ ॥ 
कटाक्षिणी साभिलाषा दृष्टिः स्निग्धाभिधीयते । 
अत्रैकभ्रूसमुत्क्षेपमाहुः कीर्तिधरादयः ।। ५५५ ॥ 


2. STHAYI BHAVA DRSTIS . 

. 


1. SNIGDHA (LOVING LOOK ) 


((554-555 ) When the looks pertaining to the 
rasās are accompanied by emotions of moderate 
intensity they become Bhāva Drstis or looks of 
emotion . 

. 


When the eyes are fully open and full of 
love and sweetness , the eye -brows are smartly 
held 

up and the look through the corners of the 
eye is indulged in , bespeaking longing, then the 
look is calld Snigdha . 

. 
In this look a single brow is raised according 
to Kirti - Dhara and his school . 


493 


२. स्थायिभावदृष्टि 


१. स्निग्धदृष्टि 


उघडे आणि सुंदर पांपण्याकडून मनोहर ऐश्या अडव्या 
डोळयाने अभिप्रायगर्भित पाहिल्याने स्निग्धदृष्टि मणून 


is || 


येथे येक भोक्यों उंच करावी मणून , कीर्तिधर मण्णार 
ग्रन्थकाराचे मत ॥ 


2. பாவத்ருஷ்டி லக்ஷணங்கள் . 


1. ஸ்நிக்த த்ருஷ்டி . 


ஸ்நேகம் அல்லது பிரியத்தோடு கூடிய பார்வை . 
தனது உட்கருத்தைப் பிறர் அறியும் வண்ணம் மலர்ந் 
ததும் அழகானதுமான இமைகளுடன் கூடிய மனோகர 
மரன கடைக்கண் பார்வைக்கு ஸ்நிக்த த்ருஷ்டி என்று 
பெயர் . 

கீர்த்திதரர் எனும் நாட்டிய சாஸ்திர ஆசிரியர் 
ஒரு புருவம் உயர்த்தப்படவேண்டும் 
கிறார். 


என்று 


. 


494 


२. हृष्टादृष्टिः । 
फुल्लगल्लाविशत्तारा किंचिदाकुञ्चिता चला । 

निमेषिणी स्मिताकारा हृष्टा दृष्टिरुदाहृता ॥ ५५६ ॥ 
2. HRSTA DRSTI ( LOOK OF LAUGHTER) 

( 556 ) When the upper parts of the cheek are 
blown up , the pupils which seem to sink into 
them are 

somewhat contracted and restless , 
and the eye - lids tend to close with laughter , then 
the look is called Hrsta Drsti . 

२. हृष्टदृष्टि 
गाल खुलऊन डोळे थोडे झांकून बुबळे आंत नेऊन 
पांपण्या बडवीत हसक्या दृष्टीने चंचल पाहिल्यां हृष्टदृष्टि 


मणून नांव ॥ 


2. ஹ்ருஷ்ட த்ருஷ்டி . 

களிப்பு மிகுந்த பார்வை . கன்னங்கள் 
பருத்து கண்கள் சிறிது மூடி , விழிகள் உள்ளிழுக்கப் 
பட்டு , இமைகளை அடித்துக்கொண்டு சிரிப்பை வெளி 
யிடக்கூடிய சஞ்சலமான பார்வைக்கு ஹ்ருஷ்ட த்ருஷ்டி 
என்று பெயர் . 


३. दीनदृष्टिः । 
या त्वर्धपतितोर्ध्वस्थपुटेषद्रुद्धतारका । 
सबाप्पा मन्दसंचारा दीना दृष्टिरसौ मता ॥ ५५७ ॥ 


495 


3. DINA DRSTI ( LOOK OF LOW SPIRITS ) 


( 557 ) When the upper eye - lid is half-droop 
ing , the pupils are some -what restrained in their 
movements and tears are present , then the look is 
called Dina Drsti . 


३. दीनदृष्टि 
डोळे अर्धे झांकून तटस्थ राहिल्या पापण्यास बुबळें लाऊन 
पाणी भरूं घेऊन मंद पाहिल्यां दीनदृष्टि मणून नांव ।। 

3. on bipi 
இது நலிந்த பார்வை . 

கண்களைப் பாதியளவு மூடி 
திகைத்து நின்று , இமைகளில் விழிகளைச் சொருகி கண் 
களில் நீர் ததும்ப மத்தமாகப் பார்த்தால் அதற்கு தீன 
த்ருஷ்டி என்று பெயர் , 


४. क्रुद्धा दृष्टिः । 
स्थिरोवृत्तपुटां रूक्षा किंचित्तरलतारकाम् । 
भृकुटीकुटिलां दृष्टिं क्रुद्धां व्रते हरप्रियः ॥ ५५८ ॥ 


4. KRUDDHA DRSTI ( LOOK OF ANGER ) . 

( 558 ) When the eye - lids are held motionless , 
the eyes are dry , the pupils are somewhat agitated , 
and the eye - brows are bent up to their highest 
pitch , then the look is called Kruddha Drsti . 


496 


४. क्रुद्ध दृष्टि 
पापण्या उंचकरून भोवया हलवीत बुबळें फिरवीत भयंकर 
रोख लाऊन पाहिल्यां क्रुद्ध दृष्टि मणून नांव ।। 

4. ॐ happ . 

சினங்கொண்ட பார்வை . கண்ணிமைகளை 
உயர்த்திப் புருவங்களை அசைத்துக் கொண்டும் , விழி 
களைச் சுற்றிக்கொண்டும் , பிறர் அஞ்சும் வண்ணம் 
உற்றுநோக்கும் பார்வைக்கு க்ருத்த த்ருஷ்டி என்று 
பெயர் . 


५. दृप्ता दृष्टिः । 
सत्त्वमुद्गिरती दृष्टिदृप्ता विकसिता स्थिरा । 
5. DRPTA DRSTI ( LOOR OF PRIDE ) 

( 559 ) When the look bespeaks valour and the 
eyes are fully open, the look is called Drpta Drsti . 

५. दृप्तदृष्टि 
डोळे नीट उघडून सामर्थ्य प्रगट हावया जोगें रोख 
लाऊन पाहिल्यां दृप्तदृष्टि मणून नांव ।। 

5. 6 इं Baiply . 
இது கர்வம் மிகுந்த பார்வை . நன்றாக மலர்ந்த 
கண்களுடன் தன் சாமர்த்தியத்தை வெளியிடும் வகையில் 
உற்று நோக்குவதற்குத் த்ருப்த த்ருஷ்டி என்று பெயர் . 


497 


६. भयान्विता दृष्टिः । 
मध्यान्निर्गमनोयुक्तं भातिविस्फारितौ पुटौ । 

तारके कम्पिते यस्याः सा स्थादृष्टिर्भयान्विता ॥५५ ९ ॥ 
6. BHAYANVITA DRŞȚI (LOOK OF FEAR ) 

When the eye -balls appear to be ready to 
emerge the eyelids are extended by the intensity 
of fear , and the pupils are agitated , then the 
look is called Bhayanvita Drsti . 

६. भयान्वितदृष्टि 
मध्ये मध्ये बाहेर येत्या सारिखें असून , भयाने दोनि पापण्य 
उघडून बुबळे फिरवीत पाहिल्यां भयान्वित दृष्टि मणून 
नांव ।। 

6. LILITial app . 
இது பயத்தோடு கூடிய பார்வை . விழிகள் வெளி 
வரத் தயாராக இருப்பது போல் தோற்றமளிக்கும்படி , 
பயத்தால் கண்ணிமைகளை நன்றாகத் திறந்து விழிகள் 
சுழற்றப்படுமேயானால் , அதற்கு பயாந்வித த்ருஷ்டி 
என்று பெயர் . 


७. जुगुप्सिता दृष्टिः । 
अस्पष्टालोकिनी मीलत्तारका संकुचत्पुटा । 
दृश्यं दृष्ट्वा समुद्विग्ना दृष्टिरुक्ता जुगुप्सिता ॥ ५६० ।। 


N.S.63 


498 


7. JUGUPSITA DRSTI ( LOOK OF DISGUST ) 


(( 560 ) When the look is indefinite with pupils 
tending to come together, the eye- lids are con 
tracted and indicate vexation at the object seen , 
then the look is called Jugupsita Disti . 


७. जुगुप्सित दृष्टि 
पापण्या लवऊन बुबळे झांकून व्यक्त पाहिनासे 
पहावयाच्या पदार्थास चमकत पाहिल्यां जुगुप्सितदृष्टि 


मणून नांव ॥ 


7. ஜுகுப்ஸித த்ருஷ்டி 
இது வெறுப்பு மிகுந்த பார்வை .. இமைகளை வ 

வளை 
த்து விழிகளை மூடி நன்றாகப் பார்க்காமல் அரைகுறை 
யாய்ப் பார்ப்பதற்கு ஜுகுப்ஸித தருஷ்டி என்று பெயர் . 


८. विस्मिताष्टिः । 
दूरविस्फारिताकार पुटद्वंद्वविकासिनी । 
निश्चला दृष्टिरुवृत्ततारका विस्मिता स्मृता । 
दृष्टयोऽष्टासु रत्यादिस्थायिभावष्विमाः क्रमात् ॥ 

इत्यष्टौ स्थायिभावदृष्टयः ॥ 
8. VISMITA DRSȚI ( LOOK OF SURPRISE ) 


( 561 ) When the eye - lids are fully open with a 


499 


steady look penetrating to a distance and the 
pupils are held up , the look is called Vismita 
Drsti . 

The looks pertaining to the heights of 
emotion beginning with that of love have just 
been described . 


८. विस्मितष्टि 
दोनी पापण्या व्यक्त उघडून बुब वर करून रोख लाऊन 
व्यापत्यापरी पाहिल्यां विस्मित दृष्टि मणून नांव ।। 

रत्यादि स्थायिभावाचे ठायीं या आठ दृष्टींचा विनियोग 
என 

8. விஸ்மித த்ருஷ்டி . 


இது ஆச்சரியம் மிகுந்த பார்வை , இமைகளை , நன் 
றாகத் திறந்து விழிகளை உயர்த்தி , அதாவது கண்களின் 
மேல் பாகத்தில் நிறுத்தி , சுற்றிலும் உற்றுப் பார்ப் 
பதற்கு விஸ்மித த்ருஷ்டி என்று பெயர் , 

ரதி முதலிய ஸ்தாயிபாவங்களில் மேற்சொன்ன 
பாவ த்ருஷ்டிகள் அனைத்தும் விநியோகிக்கக் கூடியவை . 


३. व्यभिचारिदृष्टयः । 


१. शून्या दृष्टिः । 
समतारापुटा दृश्य दृष्टिशून्या विलोकिनी । 
निष्कम्पा धूसरा शून्या चिन्तायां दृष्टिरिष्यते ॥५६२ ॥ 


3. VYABHICHARI DRSTIS . 
(LOOKS INDICATIVE OF PARTICULAR STATES OF 


MIND THAT VARIOUSLY ACCOMPANY HEIGHTS OF 


EMOTION ). 


1. SUNYA DRSTI. ( THE VACAN T LOOK) 

( 562 ) When the eye -lids are held in 
their normal position , the eyes are steady 
but not clear and look vacantly without see 
ing any object in particular as in anxious 
thought, then the look is called Sunya 
Drsti . 


३. व्यभिचारिदृष्टि 


१. शुन्यदृष्टि 
डोळ्याच्या पापण्या आणि बुबळे समान असून हलविना 


501 


सारिखें मळकट , ओस पाहिल्यां शून्यदृष्टि 

मणून नांव ॥ 
चिंतेचे ठायीं विनियोग ॥ 


3. வியபிசாரி த்ருஷ்டி லக்ஷணங்கள் 


1. Suswaipig . 
இது நோக்கமற்ற பார்வை . கண்ணிமைகளும் , விழி 
களும் 

இருக்க யாதொரு குறியுமில் 
கேவலமான பார்வைக்கு 

சூன்ய த்ருஷ்டி 
என்று பெயர் . இது கவலையைக் குறிக்கும் . 


ஸமானமாக 


லாத 


२. मलिना दृष्टिः । 


दृश्यादपसृते तारे किंचिन्मुकुलितौ पुटौ । 
दधत्यपाङ्गौ विच्छायो पक्ष्माग्रस्पन्दनं तथा ॥ ५६३ ॥ 
दृष्टिः स्यान्मलिना स्त्रीणां विहतो सा प्रयुज्यते । 
प्राप्ते कालेऽप्यसंलापः प्रियेण विहृतं मतम् ॥ ५६४ ॥ 


2. MALINA DRSTI . ( LOOK OF LOW SPIRITS ) 

( 563-564 ) When the pupils are directed 
away from the object seen , the eye -lids are 
slightly closed , the 

of the eye 
devoid of colour and the eye - lashes are throb 
bing, then the look is called Malina Drsti . 


corners 


are 


502 


conversa 


even 


an 


It is specially applicable to women chara 
cters for indicating a particular attitude to 
wards the lover , called Vihịta . In this at 
titude the lady -love abstains from 
tion with the lover 

when there is 
opportunity for so doing . 

२. मलिनदृष्टि 
पाहावयाच्या पदार्थापासून बुबळे परतऊन , पापण्या कांहीं 
लवऊन , पांपण्याचे अग्रभाग हलवीत डोळ्याच्या कोरांत 
तेज नाहीसारिखें पाहिल्या मलिनदृष्टि मणून नांव ॥ 

बायकांच्या हांसण्याचे ठायीं विनियोग ।। 


2. மலின த்ருஷ்டி . 
பார்க்கவேண்டிய பொருளினின்றும் விழிகளைத் 
திருப்பி , இமைகளைச் சிறிது சாய்த்து , இமையோரங் 
களை அசைத்துக் கொண்டுள்ள கண்களின் 

பிரகாச 
மற்ற பார்வைக்கு மலின த்ருஷ்டி என்று பெயர் . 

இது மாதர்களின் விஹ்ருதியைக் குறிக்கும் , நாய 
கன் வந்து பேசுங்கால் அவனுடன் பேசாமலிருப்பதற்கு 
விஹ்ருதி என்று பெயர் . 


1 


3. அ g: | 
अदूरालोकिनी म्लानपुटाऽप्यलसचारिणी । 
पतत्तारा मनाक्कुञ्चत्प्रान्ता श्रान्ताश्रमे मता ॥५६५ ॥ 


503 


a 


3. SRANTA DRSTI . ( TIRED LOOK ) 

( 565 ) When. the look is limited to 
short distance , the eye - lids are languid , the 
eye - balls move lazily , the pupils are depressed 
and the corners are slightly contracted , then 
the look is called Sraut € I ) rsti ( Tired look . 

Its use is to indicate a tired state . 


३. श्रांतदृष्टि 
डोळ्यावरील पापण्या आणि बुबळेही गळऊन दूर न 
पाहतां कोरा झांकीनासारिखें आलस्याने पाहिल्यां श्रांत 
Tig TTT TT Il 

श्रमाचे ठायीं विनियोग ।। 


3. ச்ராந்த த்ருஷ்டி . 
இது களைப்பு மிகுந்த பார்வை . கண் இமைகளையும் 
கருவிழிகளையும் தளரச்செய்து இமையோரங்களை மூடா 
மல் ஆலஸ்யத்தோடு பக்கத்தில் பார்ப்பதற்கு ச்ராந்த 
த்ருஷ்டி என்று பெயர் . 

இது களைப்புற்றிருப்பதைக் குறிக்கும். 


8. 3fer zig : | 
मिथोऽभिगामिपक्ष्मायाऽप्यधस्ताद्गततारका । 
पतितो पुटा दृष्टिर्लज्जायां लज्जिता मता ॥ ५६६ ॥ 


504 


4. LAJJITA DRSTI ( LOOK OF SHYNESS ) 


( 566 ) When the eye - lashes tend to come 
together , the pupils are depressed, and the upper 
eye - lids are drooping , the look is called 
Lajjita Drsti ( Look of shyness ) . 
Its use is to indicate shyness . 

४. लजितष्टि 
खाल्लीपापणी वरीलपापणी या दोनीचे अग्रभाग परस्पर 
समोर होण्यांत वरील पापणी लवऊन बुध खालेकरून 
पाहिल्यां लज्जितदृष्टि मणून नांव ।। 
लज्जेचे ठायीं विनियोग । 

4. லஜ்ஜிதா த்ருஷ்டி . 
இது நாணத்தோடு கூடிய பார்வை . இரு கண்ணிமை 
களின் நுனிகளை ஒன்றுக்கொன்று எதிராகவும் ஸம 
தூரத்திலுமிருக்குமாறு நிறுத்திக் 

கண்களின் 

கீழ் 
பிரதேசத்தில் கருவிழிகளைக் கொண்டு பார்ப்பதற்கு 
லஜ்ஜிதா த்ருஷ்டி என்று பெயர் . 

இது நாணத்தைக் குறிக்கும் . 


4. எ 

ff: | 
मुहुश्चलस्थिरा पार्श्वलोकिनी बहिरुन्मुखी । 
गूढावलोकिनी शीघ्रं विनिवृत्ता विलोकनात् ॥ 


505 


are 


शङ्कायां शङ्किता दृष्टिरुक्ता निःशङ्करिणा ॥५६७ ॥ 
5. SANKITA DRSTI. ( SUSPECTING LOOK ) 
( 667 ) When the eyes 

alternately 
steady and restless , turn towards the sides 
outward and upward , indulge in covert looks , 
and then suddenly turn away and desist from 
looking , then the look is called Saikita Drsti . 
( Suspecting look ) 

Its use is to indicate a suspecting mood. 


५. शंकित दृष्टि 
क्षणभर चंचल क्षणभर रोख लाऊन बाजूस आणि प्रगट 
आणि लपून इतुक्या जिनसाने पाहतां दुसऱ्यानी पाहतांच 
जलदीन पाहणे राहते केल्या शंकित दृष्टि मणून वांव ॥ 


शंकेचे ठायीं विनियोग ।। 


5. म chapp . 
இது சந்தேகம் நிறைந்த பார்வை . கண நேரம் சஞ் 
சலமாகவும் , சிறிதுநேரம் உற்றுகோக்கியும் , கடைக் 
கண்ணாலும் , பிரகடமாயும் , பிறர் அறியாமல் மறை 
வாகவும் , பிறர் பார்த்தவுடன் அதிசீக்கிரமாய் தன் 
பார்வையை மாற்றியும் பார்க்கும் பார்வைக்கு சங்கித 
த்ருஷ்டி என்று பெயர் . 

இது சந்தேகம் கொண்டிருப்பதைக் குறிக்கும் , 


N.B.64 


506 - 


are 


६. मुकुला दृष्टिः । 
स्फुरत्संश्लिष्टपक्ष्माया सुखविश्रान्ततारका । 

मुकुला दृष्टिरानन्दे हृद्ययोः स्पर्शगन्धयोः ॥ ५६८ ॥ 
6. MUKULĀ DRSȚI. (WELL - CLOSED LOOK )) 

( 568 ) When the eye - lashes united 
and throbbing , and the pupils rest in a leisure 
ly manner, the look is called Mukula Drsti . 
( well -closed look) 

Its use is to indicate the pleasure due to 
enjoyable touch or smell. 

६. मुकुळ दृष्टि 
पुरफुरित्या पापण्याचे अग्रभाग मिळऊन, बुब . पुढे 
आणून पाहिल्यां मुकुळ दृष्टि मणून नांव ॥ 

आनंदाचे ठायीं , मनोज्ञाचे ठाई, स्पर्शाचे ठायीं, वासाचे 
ठांयीही विनियोग ॥ 

6. WAT $ api 
இது பண்பு ததும்பும் பார்வை , துடி துடிக்கும் 
இமைகளின் நுனிகளைச் சேர்த்து . விழியினை முன்நகர்த் 
திப் பார்க்கும் பார்வைக்கு முகுள த்ருஷ்டி என்று 
பெயர் . 

ஆனந்தமுற்றிருப்பதையும் , இன்பகரமான 
ஸ்பர்சத்தையும் , நறுமணத்தையும் குறிக்கும் . 


507 


७. अर्धमुकुला दृष्टिः । 
अर्धव्याकोशिते किंचिद्भमन्त्यौ तारके पुटौ । 
यत्रार्धमिलितौ सार्धमुकुलाऽर्थे सुखप्रदे ।। ५६ ९ ।। 


7. ARDHAMUKULA DRSTI . ( HALF OPEN LOOK ) 


(( 569 ) When the eyes are half - open , the 
pupils are slightly throbbing , and the eye 
lids are half -closed , then the look is called 
Ardhamukula Drsti . ( half - closed look ) 
Its use 

is to indicate the presence of 
enjoyable objects. 


७. अर्धमुकुळ दृष्टि 
डोळे अर्धे उघडून अर्धे झांकून बुवळे पापण्या फिरवीत 
पाहिल्यां अर्धमुकुळ दृष्टि मणून नांव ।। 

सुखाचे ठायीं विनियोग ॥ 


7. भा PAT ; boiply . 


இது சுகத்தை அறிவிக்கும் பார்வை . கண்கள் திறக் 
ததும் திறவாததுமாக இருக்க , இமைகளை யொட்டிக் கரு 

சுற்றிக்கொண்டிருக்குமானால் அர்த்தமுகுள 
த்ருஷ்டி என்று பெயர் , 

இது சுகத்தைக் குறிக்கும் . 


508 


८. ग्लाना दृष्टिः । 
मजतारा मन्दचारा शिथिला विकलैरिव । 
पक्ष्माग्रभूपुटैर्युक्ता ग्लाना ग्लानौ विधीयते ॥५७० ॥ 


8. GLĀNĀ DRSTI . ( LANGUID LOOK ) 


(570 ) When the pupils have sunk deep , 
and move very slowly and languidly , and the 
eye - lashes , eye - brows and eye -lids appear like 
those of a blind person , 

then the look is 
called Glana Drsti . ( languid look ) 

Its use is to indicate languor . 


८. ग्लानहष्टि 


पापण्या ताठऊन भौवयासी मिळऊन बुबळे खोऊन 
वरिचेवर अहाच मंदपाहिल्यां ग्लानदृष्टि मणून नांव ॥ 


कोमेजण्याचे ठायीं विनियोग. 


8 . 


க்லான த்ருஷ்டி . 


இது சோர்வு மிகுந்த பார்வை . இமைகளை நேராக 
நிமிர்த்திப் புருவங்களைச் சேர்த்து விழிகளைச் சொருகி 
ஆஹா என்று வருத்தத்தினால் சொல்லிக்கொண்டு பார்க் 
கும் பார்வைக்கு க்லான த்ருஷ்டி என்று பெயர் . 

இது சோர்வுற்றிருப்பதைக் குறிக்கும் . 


and 

R 


509 


९ . जिह्मा दृष्टिः । 
किंचित्कुञ्चत्पुटा गूढपतत्तारा विलोकने । 
शनैस्तियनिगूढं या सा जिला विनियुज्यते । 
असूयायां निगूढेऽर्थे जडतालस्ययोरपि ॥ 


9. JIMHA DRSTI . (LOOKING ASKANCE ) 

( 571 ) When the eye - lids are slightly 
contracted , and the pupils are depressed and 
concealed and then slowly and stealthily look 
askance , such a look is called jimha Drsti 
( looking askance ) . 

Its use is to indicate envy , a concealed 
meaning , numbness , or lazy mood , 

९ . जिह्मदृष्टि 
पापण्या थोडे झांकून बुबळें खाले खोऊन हळूच वांकडे 
गुप्त पाहिल्यां जिह्मदृष्टि मणून नांव ।। 

असूयेचे ठायीं , गुप्त ऐश्या अर्थाचे ठायीं, जाड्याचे ठायीं, 
आलस्याचे ठायींहीं विनियोग ।। 

9. zipm bapp . 
இமைகளைச் சிறிதளவு மூடி விழிகளை அடிப்பக் 
கத்தில் சொருகி மெதுவாகவும் , பிறர் அறியாமலும் 
கடைக்கண்ணால் பார்ப்பதற்கு ஜிஹ்ம த்ருஷ்டி என்று 
பெயர் , 


510 


பொறாமையையும் , மறைபொருளையும் , மந்தமான 
தன்மையையும் , சோம்பலையும் குறிக்கும் . 


१०. कुञ्चिता दृष्टिः । 
किंचिच्चेत्कुञ्चितानि स्युः पक्ष्माग्राणि पुटावपि ।। 
सम्यक्च कुञ्चिता तारा तदा दृक्कुञ्चितोच्यते ॥ 

अनिष्टे सूचिते तेजोदुष्प्रेक्ष्येऽक्षिव्यथासु सा ॥ ५७३ ।। 
10. KUNCITA DRSTI . ( CONTRACTED LOOK ) 


। 


(672-573 ) When the eye - lids and eye 
lashes are slightly contracted , and the pupils 
are well contracted then the look is called 
Kuncita Drsti ( contracted look ) . 

It is used to indicate the presence of 
an unwanted object , too bright a light , an 
object repugnant to sight , and sore eyes . 


१०. कुंचितदृष्टि 
पापण्या आणि पापण्याचे अग्रभाग दोना थोडे लववून 
बुबळे नीट लवऊन पाहिल्यां कुंचितदृष्टि 

अनिष्टाचे ठायीं , असूया करणाराचे ठायौं , तेज पाहवेना 
त्याचे ठायीं, नेत्ररोगाचे ठायीं विनियोग । 


मणून नांव ॥ 


511 


10. குஞ்சித த்ருஷ்டி . 


இமைகளையும் இமை நுனிகளையும் சிறிது வளைத்து 
விழிகளை நன்றாகத் தாழ்த்திப் பார்ப்பதற்கு குஞ்சித 
த்ருஷ்டி என்று பெயர் . 

வேண்டாப்பொருளைப் பார்க்கும்போதும் , பொறாமை 
காரணமாகவும் , கண்ணைக்கூசும் பிரகாசத்திலும் , நேத்ர 
ரோகத்திலும் இது பிரயோகிக்கப்படும் . 


११. वितर्किता दृष्टिः । 


उन्नामितपुटोत्फुल्लताराऽधःसंचरन्त्यपि । 
वितर्कितोदिता दृष्टिवितर्के साऽभिधीयते ॥ ५७४ ॥ 


11. VITARKITA DRSTI . 

( LOOK OF INDECISION ) 


(574 ) When the eye -lids are raised up , 
the pupils are flushed but move downward, 
then the look is called Vitarkita Dusti . 

Its use is in uncertain moods . 


११. वितर्कितहष्टि 
पापण्या वर फिरवीत बुबळें खुलऊन खाले पाहिल्यां 
frafrig 

मणून 
तजवीजेचे ठायीं विनियोग । 


TiE || 


512 


11. alig Boipip . 
மைகளை மேல்பக்கமாகத் தூக்கி விழிகளை மலரச் 
செய்து கீழே பார்ப்பதற்கு விதர்க்கித த்ருஷ்டி என்று 
பெயர் , 


१२. अभितप्ता दृष्टिः । 
विलोकनालसे तारे व्यथाप्रचालितौ पुटौ । 
यस्याः संतप्तबद्भान्ति साऽभितप्ताऽभिधीयते । 
निवेदे वेदितव्या साऽप्यभिघातोपतापयोः ॥ ५७५ ॥ 


12. ABHITAPTA DRSTI . ( PAINFUL LOOK ) 


(( 575 ) When the pupils would fain keep 
without looking , the eye - lids are moved up 
and down on accouut of pain , and all the 
parts of the eye indicate severe pain , then 
the look is called Abhitapta Drsti . 

Its use is in despair , in severe injury 
and pain .. 

१२. अभितप्तदृष्टी 
उपद्रवाने पापण्या हलवीत पाहूंसकवेनासारिखें बुबळे 
तटस्थकरून , तप्त झाल्यापरी पाहिल्यां अभितप्तदृष्टि मणून 
नांव ॥ 

भागोटयाचे ठायीं, शिणभागाचे ठायीं , संतापाचे ठायींही 
विनियोग । 


513 


12. अ haiply. 
நிர்ப்பந்தத்தோடு பார்த்து , வலியினால் இமைகளை 
அசைத்து அதிக வேதனையுடன் பார்க்கும் பார்வைக்கு 
" அபிதப் தருஷ்டி என்று பெயர் , 

மனது தளர்வுற்றதையும் , அடிபட்டதையும், தாபத் 
தையும் குறிக்கும் . 


१३. विषण्णा दृष्टिः । 


या दृष्टिः पतितापागा विस्तारितपुटद्वया । 
निमेषिणी स्तब्धतारा विषण्णा सा विषादिनी ॥ 


13. VISANNA DRSTI . ( LOOK OF GRIEF ) 


( 576 ) When the corners of the eye have 
sunk, the eye - lids are wide - apart and open 
and close frequently , and the • pupils are motion 
less , then the look is called Visanna Drsti 
(( look of grief ) . 


१३. विषण्णहष्टि 


दोनी पापण्या पसरून बुवळे हलविनासारिखें पापण्या 
बडवीत अडव्या डोळ्याने झुकून पाहिल्यां विषण्णदृष्टि 


। 


मणून नांव ॥ 


विषादाचे ठायीं विनियोग ।। 


N.S.65 


514 


13. alapoor 6OT 5op . 
து துக்கமுள்ள பார்வை . 

மைகளையும் 
அகற்றி , விழிகளை அசைக்காமல் இமைகளை மூடித் 
திறந்து கடைக்கண்ணால் கீழ் முகமாகப் பார்ப்பதற்கு 
‘ விஷண்ண த்ருஷ்டி என் 

பெயர் . 
சோகம் மேலிட்டிருப்பதைக் குறிக்கும் . 


१४. ललिता दृष्टिः । 
मधुरा कुञ्चितापाङ्गा सभ्रक्षेपा स्मितान्विता । 
मन्मथोन्मथिता दृष्टिललिता ललिते मता ॥ ५७७ ॥ 


14. LALITA DRSTI . ( SPORTING LOOK ) 


(( 577 ) When the look bespeaks sweetness , 
the corners of the 

eye are contracted , the 
eye- brows go up and down accompanied by 
smile , and the look indicates an amorous mood , 
then the look is called Lalita Drsti . 

Its use is in sportful amorous moods . 


१४. ललितष्टि 
भोवया उंच करून मन्मथविकारासमवेत मधुर हंसक्या 
पाहण्यास ललितदृष्टि मणून नांव ॥ 

ललिताचे ठायीं विनियोग ॥ 


515 


14. லலித த்ருஷ்டி . 
இது கோமலமான பார்வை . புருவங்களை உயர்த்தி 
மன்மதவிகாரத்துடனும் , 

சிரிப்புடனும் 
கூடிய பார்வைக்கு லலித த்ருஷ்டி என்று பெயர் , 

சாதாரணமாக சிருங்கார ரஸத்தைக் குறிக்கும் . 


மதுரமான 


१५. आकेकरा दृष्टिः । 
किंचित्कुश्चत्पुटापाङ्गा दृष्टिरर्धनिमेषिणी । 
TIF7 % T [ Fq = SFERITfafiat || 19 < !! 
आकेकरा दरालोके स्याद्विच्छन्दे च वस्तुनि । 


corner 


15. AKEKARA DRSTI . ( HALF CLOSED 
LOOK THROUGH THE CORNERS OF THE EYE ) 

( 578 ) When the eye - lids at the 
of the eye are slightly contracted , the look is 
half - closed , and the pupil of the other eye, is 
revolved every now and then , the look is called 
Akekara Drsti . 

Its use is in half - closed look and in the 
presence of objects not to one s taste . 

१५. आकेकरादृष्टि 
पापण्या आणि अडव्या डोळ्याचे पाहणे दोनीसहीं 
संकोचकरून डोळे अर्धे झांकून वेघल्या अर्थाचे ठायीं 


516 


दुसऱ्या डोळ्याचे बुबळा फिरवीत पाहिल्यां आकेकरादृष्टि 


मणून नांव ॥ 


पाहूं सकवेना त्या पदार्थाचेठांयीं, अपेक्षा नाहीत्या 
पदार्थाचे ठायींही विनियोग ॥ 

15. GREJIT Haply . 
இமைகளை நன்றாகத் திறந்து பார்க்காமலும் , கடைக் 
கண்ணால் பார்க்காமலும் , கண்களை பாதி மூடி தன் எண் 
ணத்தைத் தெரிவிக்கும் வண்ணம் மற்றோர் கண்ணின் 
கருவிழியைச் சுற்றிக்கொண்டே பார்ப்பதற்கு ஆகேகரா 
த்ருஷ்டி என்று பெயர் . 

விரும்பாத பொருளைப் பார்க்க முடியாத தன் 
மையையும் , விருப்பமில்லாத் தன்மையையும் குறிக்கும் . 


१६. विकोशा दृष्टिः । 


विकासितपुटद्वंद्वा विकासिन्यनिमेषिणी ॥ ५७९ ॥ 
अनवस्थिततारा च विकोशा कीर्तिता बुधैः । 
ज्ञानविज्ञानगर्वे सा स्वादम | ग्रदर्शने ॥ ५८० ॥ 


16. VIKOSA . (WIDE - OPEN LOOK ) 

((579-580 ) When the eye - lids are fully open 
and do not close , for once , and the pupils are 
unsteady, then the look is called Vikos a Drsti . 


517 


Its use is to indicate conceit with one s 
own learning or wisdom and in impatient or 
grim look . 

१६. विकोशदृष्टि 
पापणीस पापणी लाविनासारिखे डोळे उघडून , बुबळे येके 
ठायी ठरविना सारिखें खुलून पाहिल्यां विकोश दृष्टि 


मणून नांव ॥ 


जाणिवी मुळे संभवल्या गर्वाचे ठायीं रागाने उग्र पाह 
ण्याचे ठायींही विनियोग ॥ 


16 . விகோச த்ருஷ்டி . 
மமதை மிகுந்த பார்வை . 

இமைகளை 
ஒன்றோடொன்று சேர்க்காமல் கண்களை நன்கு திறந்து 
விழி ஓரிடத்திலேயே நில்லாமல் சுழற்றிக்கொண்டு 
பார்ப்பதற்கு விகோச த்ருஷ்டி என்று பெயர் . 

விஷயம் அறிந்து அதனால் கொண்ட கர்வத்தை 
யும் , உக்ரமான பார்வையையும் குறிக்கும். 


१७. विभ्रान्ता दृष्टिः । 
या तु क्वचिदविश्रान्तमविस्रब्धं विलोकते 
विस्तीर्णा चञ्चलोत्फुल्लतारा सा दृष्टिरुच्यते । 
विभ्रान्ता विभ्रमे वेगे संभ्रमे च भवेदसौ ॥५८१ ॥ 


518 


17. VIBHRANTA DRSTI . ( DISTRACTED LOOK) 


((581) When the look occasionally returns 
from distraction to a spirited and undisturbed 
manner, and the eyes are wide- open with the 
pupils moving about and flushed, then the 
look is called Vibhranta Drsti . 


distracted , 


hurried and 


Its use is in 
excited moods . 


१७. विभ्रांतदृष्टि 


डोळ्यांत बुवळे चहूंकडे फिरवीत कोठेही संपना सारिखें 
चंचल होऊन चहूंकडे पाहिल्यां विभ्रांतदृष्टि मणून नांव ॥ 

विलासाचे ठायी, वेगाचे ठायीं , भयाचे ठायींहीं 
ரா 

17. விப்ராந்த த்ருஷ்டி . 
இது அவசரத்தோடு கூடிய பார்வை . கண்களில் விழி 
களை நாற்புறமும் சுழற்றிக்கொண்டும் , சஞ்சலத்தோடும் 
கூடிய பார்வைக்கு 

விப்ராந்த த்ருஷ்டி 
பெயர் . 

து ச்ருங்காரத்தையும் , வேகத்தையும் , பயத்தை 
யும் குறிக்கும் . 


என்று 


519 


१८. विप्लुता दृष्टिः । 
पुटौ विस्फुरितौ स्तब्धौ यस्याः स्तः पतितौ क्रमात् । 
सा विप्लुताऽऽर्तिदुःखादावुन्माद चापले तथा ॥५८२ ॥ 


18. VIPLUTA DRSTI . ( FLOATING LOOK ) 


( 582 ) When the eye - lids are shaky , 
steady and drooping in succession , then the 
look is called — Vipluta Drsti . 

Its use is in pain , sorrow , madnoss and 
restlessness . 

१८. विप्लुतदृष्टि 


पापण्या हलपीनासारिखें पसरून भोवयांस लाविल्यां 
विप्लुतदृष्टि मणून नांव ॥ 

पीडाचे ठायीं, दुःखाचे ठायीं , उन्मादाचे ठायीं, चपल 
पणाचे ठायीही विनियोग ।। 


18. IF $ 5 . 


இது மிதந்த பார்வை . புருவங்களைத் தொடும்படி 
இமைகளைச் சிறிதும் அசைக்காது விரித்துப் பார்க்கும் 
பார்வைக்கு விப்லுத த்ருஷ்டி என்று பெயர் , 

பீடையையும் , துக்கத்தையும் , உந்மாத நிலைமை 
யையும் , நிலையற்ற தன்மையையும் குறிக்கும் . 


520 


१ ९ . प्रस्ता दृष्टिः । 
उत्कम्पोत्फुल्लतारा स्यात्त्रासे त्रस्तोद्भमत्पुटा ।।५८३ ॥ 


19. TRASTĀ DRSTI . ( LOOK OF FEAR ) 


are 


(583 ) When the pupils severely 
shaky and flushed and the eye -lids move 
quickly up and down on account of fear , then 
the look is called Trasta Drsti . 

Its use is in situations causing fear . 


१ ९ . त्रस्तदृष्टि 
बुबळे आधीक फिरवीत पाहिल्यां वस्तदृष्टि मणून 
नांव || 
भयाचे ठायीं विनियोग । 

19. Tig bipip . 
து பயந்த பார்வை . 

விழிகளை அதிகமாகச் 
சுழற்றிப் பார்ப்பதற்கு த்ரஸ்த த்ருஷ்டி என்று பெயர் . 

இது பயத்தைக் குறிக்கும் . 


२०. मदिरा दृष्टिः (त्रिविधा) । 
मदिरा त्रिविधा प्रोक्ता तरुणे मध्य मेऽधमे । 
मदे प्रयोगमहन्ती तत्तल्लक्ष्मसमन्विता ॥ 


521 


तीवो मदोऽधमोऽत्र स्यादधमे पुरुषे स्थितः ॥ ५८४ ॥ 
दृष्टिविकासितापाङ्गा क्षामीभूतविलोचना । 
आघूर्णमानतारा स्यान्मदिरा तरुणे मदे ।। ५८५ ॥ 
किंचित्कुश्चत्पुटा किंचिदनवस्थितचारिणी । 
दृष्टिः किंचिद्धमत्तारा मदिरा मध्यमे मदे ॥ ५८६ ॥ 
अधोभागचरी किंचिदृष्टतारा निमेषिणी । 
यत्नेऽप्यसिद्धयदुन्मेषा मदिरा चाधमे मदे ॥५८७ ॥ 
प्रदर्शनार्थमित्युक्ताः षट्त्रिंशदृष्टयो मया । 
अनन्ताः सन्ति संदर्भाद्भूतारापुटकर्मणाम् ॥ ५८८ ॥ 
दृष्टयस्ता विरिश्चोऽपि प्रत्येकं वक्तुमक्षमः । 
लाघवात्तत्प्रबोधार्थ ब्रूमो भ्रूप्रभृतीन्यतः ।। ५८ ९ ।। 

इति दृष्टिप्रकरणम् ॥ 


20. MADIRA . (INTOXICATED LOOK ) 


(584-589 ) Intoxication is classified into 
three kinds viz . , the early stage , the middle 
stage , and the worst stage and the symptoms 
pertaining to each stage have to be carefully 
observed in dramatic representation . 

The highly intoxicated state suits the lowest 
characters . 


N.S.66 


522 


1 , EARLY STAGE , 


are 


In this stage the corners of the eye 
flushed while the rest of the eye is languid , and 
the pupils move about in a circle . 


2. MIDDLE STAGE . 


In the middle stage the eye - lids are slight 
ly contracted , the look is somewhat unsteady, 
and the pupils are wandering . 


3. THE WORST STAGE . 


In this stage , the pupils move about low 
dowi in the eyes and the eye - lids are almost 
closed . 

These thirtysix kinds of look have been 
described by way of illustration . But the varie 
ties of look in particular situations are really 
innumerable each with its peculiarity regarding 
the pupils and the lids . It may well be said that 
these varieties cannot all be exhausted even by 
Brahma , the creator himself. The movements 
of the eye - brow and other features of the eye 
are therefore separately described as 

an easy 
method of dealing with the subject . 


२०. मदिर दृष्टि 
मातून पाहिल्या दृष्टीस मदिरदृष्टि मणून नांव ॥ 
मदिर दृष्टीची तीनी स्थिति असे . 


523 


१. आरम्भ स्थिति २. मध्यमस्थिति आणि ३. प्रळयस्थिति 
( तिसरी जी प्रळयस्थिति नीच पात्रासच साजेल ) 

१. आरम्भ स्थिति मधे डोळे लाल होवून पापण्या 
थोडे झांकून बुबळे फिरवावे . 

२. मध्यमस्थिति मधे पापण्या संकोचित करून अस्थिर 
पहावे . 

३. प्रळयावस्थेत बुबळे दोनी आंत नेऊन पापण्या 


बहुत्करून झांकले जावें . 


या प्रकार ३६ दृष्टी जाणिजे . आणि काही काही समयानु 
सार बुबळे तसेंच पापण्या यांच्या उपयोगावरून दृष्टी 
असंख्य आहेत. त्यांची गणना ब्रह्मदेवाने देखील होणार 
नाही. नाट्यांत दृष्टीचा भाग मुख्य जाहल्या करितां सुलभ 
समजावे म्हणून भ्रुकुटी आणि इतर नेत्रभागां विषई प्रत्येक 
सांगीतला आहे. 

20. LT Baipip . 
இது போதையுள்ள பார்வை , 

போதை மயக்கத்தை மூன்றுவகையாகப் பிரித்திருக் 
கிறார்கள் : 

1. Piu vी. 2 . Dhunav क्र . 3 . 
கடுமையான போதையின் ஸ்திதி . 

கடுமையான போதை மிகவும் கீழ்த்தரமுள்ள 
பாத்திரங்களுக்கே பொருந்தும், 


524 


1. ஆரம்ப ஸ்திதி . 


இதில் கடைக்கண்கள் சிவந்து , கண்களில் வாட் 
டம் தோன்றி கருவிழிகள் சுழலும் . 


2. மத்யம ஸ்திதி . 


இதில் இமைகள் சிறிது நெருக்கப்பட்டு நிலை 
யற்ற பார்வையுடன் , கருவிழிகள் ஓரிடத்தில் நில்லா 
மல் இருக்கும் . 

3. கடுமையான போதை . 


இதில் கருவிழிகள் தாழ்ந்து , இமைகள் அநேக 
மாய் மூடி யிருக்கும். 

மேற்கூறிய 36 வகைப் பார்வைகளும் உதாரணத் 
திற்காக விளக்கப்பட்டுள்ளன . ஆனால் விசேஷ சந்தர்ப் 
பங்களில் கருவிழிகளும் , இமைகளும் பற்பல விதங்களி 
லும் உபயோகிக்கப்படுவதால் த்ருஷ்டியின் 

வகைகள் 
எண்ணிறைந்தவை . அவற்றைக் கணக்கிட ஸ்ருஷ்டி 
கர்த்தாவாகிய நான் முகனாலும் இயலாது . நாட்டிய 
சாஸ்திரத்தில் த்ருஷ்டி லக்ஷணம் ஓர் முக்கியமான 
விஷயமாதலால் அதை எளிதில் மக்கள் 

புரிந்து 
கொள்வதற்காக , புருவங்கள் ,, இமைகள் இவற்றின் 
லக்ஷணங்களினால் விளக்கப்பட்டுள்ளன . 


॥ सप्तधाभ्रूः ॥ 
सहजा पतितोत्क्षिप्ता रेचिता कुञ्चिता तथा । 
भृकुटी चतुरा चेति प्रोक्ता भ्रः सप्तधा बुधैः ॥५ ९० ॥ 


THE SEVEN MOVEMENTS OF THE 

EYE - BROW. 


मणून, 


( 590 ) The movements of the eye -brows are 
seven in number 1. Sahaja , 2 . Patita. 3 . 
Utksipta . 4. Recita. 5. Kulicita . 6. Bhrukuti . 
and 7. Caturā . 

भोंवया 
आतां भोंवयाचे भेदः- सहजा पतिता 
मणून , उत्क्षिप्ता मणून , रेचिता मणून, कुंचिता मणून, 
झुकुटी मणून, चतुरा मणूनहीं भोंवया सात विध ॥ 
புருவங்களின் வகைகளும் , லக்ஷணங்களும் . 
புருவங்கள் ஏழு வகைப்படும் . 

அவையாவன : 
1 . ஸ ஹஜா . 

2 . பதிதா. 3 . உத்க்ஷிப்தா 
4. Grer. 5. जंक्रा. 6. O. 7. F IIT , 


१. सहजा । 
खाभाविकी स्यात्सहजा भावेष्वकुटिलेष्वसौ ॥५ ९ १ ॥ 


526 


1. SAHAJĀ . ( THE NORMAL POSE ) 

( 591 ) The normal position of the eye - brow 
is Sahaja and its use is in situations not 
perverted by emotions . 

१. सहजा 
यथाप्रकारे असावयाच्या भोवयांस स्वाभाविक ( सहजा ) भ्रू 
मणूननांव ।। 

सरळाचे ठांयाँ विनियोग ।। 


1. Mamail . 


. 


இயற்கையிலுள்ள புருவங்களுக்கு ஸஹஜா 
அல்லது ஸ்வாபாவிக ப்ரூ என்று பெயர் . இயற்கைத் 
தோற்றத்தைக் குறிக்கும் . 


२. पतिता । 


पतिता स्यादधो याता सद्वितीयाऽथवा क्रमात् । 
उत्क्षेपे विस्मये हर्षे रोषेऽसूयाजुगुप्सयोः । 
हासे घ्राणे च पतिते विधीयतामुभे ध्रुवौ ॥ ५ ९ २ ॥ 


2. PATITA. ( FALLEN ) 


(592) When the eye - brows fall down either 
both of them together or by turns , then the 
movement of the eye -brow is called Patitā 


527 


In rejection , surprise , joy , anger , envy and 
disgust the eye -brows are lowered by turns . 
In laughter and in the act of smelling both 
the eye brows are lowered together. 


२. पतिता 


भोंवया गळविल्यां पतितभ्रू मणून नांव ।। 
उडवण्याचे ठायीं , विस्मयाचे ठायीं , संतोषाचे ठायीं, 
रागाचे ठायीं, असूयेचे ठायीं, कंटाळाचे ठायीं, हसण्याचे 
ठांयीं , वास घेण्याचे ठायीं, पतिताचे ठायींहीं विनियोग ॥ 

2. பதிதா. 


புருவங்கள் தளர்த்தப்படுமேயானால் அவற்றிற்கு 
‘ பதிதப்ரூ என்று பெயர் . பறக்கவிடும் பொழுதும் , ஆச் 
சரியத்திலும் , சந்தோஷத்திலும் , கோபத்திலும் , 
பொறாமையிலும் , வெறுப்பிலும் , சிரிப்பிலும் , முகரும் 
பொழுதும் புருவங்கள் பதிதமாகயிருத்தல் வேண்டும் . 


३. उतिक्षप्ता । 
उत्क्षिप्ता संमतान्वर्था क्रमेण सह चान्यथा । 
स्त्रीणां कोपे वित च दर्शने श्रवणे निजे । 
भ्रीलाहलयोश्चैषा कार्योंक्षिप्ता विचक्षणैः ॥ ५ ९ ३ ॥ 


528 


3. UTKSIPTA . ( THROWN UP ) 
( 593 ) When the eye - brows are thrown up 
either together or each in turn then the move 
ment of the eye - brow is called Utksipta . 

It is suited to women characters to express 
indignation , argument , watching and listening 
and playful or amorous blandishments . 

३. उत्क्षिप्ता 
दोनि भोंवया उंच केल्या उत्क्षिप्तभू मणून नांव ॥ 

बायकांच्या रागाचे ठायीं, हुशार होण्याचे ठायीं , यथार्थ 
पाहण्याचे ठायीं, यथार्थ ऐकण्याचे ठायीं , भोंवयाच्या लीलेचे 
ठांयीं, विनोदाचे ठायींही विनियोग ॥ 

3. உத்க்ஷிப்தா. 
இரு புருவங்களும் உயர்த்தப்படுமாகில் உத்க்ஷிப்த 

என்று பெயர் . 

பெண்கள் கோபப்படுகையிலும் , எச்சரிக்கையாயிருக் 
கையிலும் , பார்க்கையிலும் , கேட்கையிலும் , புருவங்களை 
அழகாக அசைக்கையிலும் , விநோதத்திலும் , புருவங்கள் 
உத்க்ஷிப்தமாய் இருக்கவேண்டும் . 


ப்ரூ 


8. R 
एकैव ललितोत्क्षिप्ता रोचता नृत्तगोचरा ॥ ५ ९ ४ ।। 


4. RECITAMHROWN OUT ) 


( 594 ) If one of the eye -brows is gracefully 
thrown up , it is called • Recita . 

Its use is in Netta or pure dance. 


४. रेचिता 


येकट भोंवया उंच केल्या देवतभू मणून नांव ॥ 


4. G ई फ्रा . 


ஒரு புருவம் மட்டில் அழகாக உயர்த்தப்படுமேயா 
ஒல் ரேசித ப்கு என்று பெயர் . 


५. निकुश्चिता । 
केवला सद्वितीया वा मृदुभङ्गा निकुश्चिता । 
मोट्टायितै कुट्टमित विलास किलकिञ्चित ।। ५ ९ ५ ॥ 


5. NIKUÑCITĀ. ( CONTRACTED ) 


( 595 ) When a single eye -bFORF Or both are 
softly bent or contraeted , then it is called 
Nikulicita . 
Its use is in the various amorous movements 

Motrayita , Kuttamita , Vilasa 
and Kilakificita ( Vide pages 66,56. ) 

N.3.67 


known as 


6530 


५. निकुंचिता 
येकट अथवा दोनी भोवया हळू मोडिल्यां निकुंचितभ्रू 


मणून नांव ॥ 


मोट्टायिताचे ठायीं, कुट्टमिताचे ठायीं, किलकिंचिताचे 
ठांयीही विनियोग ॥ 

5. நிகுஞ்சிதா. 
புருவங்கள் ஒன்றாகவாவது இரண்டும் சேர்ந்தா 

நெறிக்கப்படுமேயானால் நிகுஞ்சித ப்ரூ என்று 
பெயர் . 

‘ மொட்டாயிதத்திலும் , குட்டமிதத்திலும் , கிலகிஞ் 
சிதத்திலும் புருவங்கள் . நிகுஞ்சிதமாக இருக்கவேண்டும் . 

(58 - ii Hosti urios) 


வது 


६. भृकुटी । 
आमूलात्सद्वितीया भ्रूरुत्क्षिप्ता भ्रुकुटी क्रुधि ।। ५ ९ ६ ॥ 

6. BHRUKUTI . ( VIOLENT CURVING ) 

(( 596 ) When the eye - brow is singly or both 
of them bodily raised up , it is called " Bhrukuțī . 
Its use is to indicate anger . 

६. भृकुटी 
दोने भोवया समग्र उंच केल्यां भृकुटी मणून नांव ॥ 
रागाचे ठायीं विनियोग ॥ 


531 


6. ॐ . 


இரு புருவங்கள் முழுவதும் உயர்த்தப்படுமேயானால் 
ப்ருகுடீ என்று பெயர் . 

சினமுற்றிருக்கையில் புருவங்கள் மேற்கூறிய வாறு 
இருக்கவேண்டும் . 


७. चतुरा । 
सद्वितीयाऽल्पकस्पन्दादायता मन्थरा भवेत् । 
चतुरा रुचिरे स्पर्शे शृङ्गारे ललिते च सा ॥ ५ ९ ७ ॥ 

॥ इति सप्तधा 


5 


॥ 


7. CATURĀ . ( SMART) 


( 597 ) When both the eye - brows are smartly 
extended with a slight throbbing and curving 
it is called Catura . 

Its use is in gracefully touching an object 
and in amorous and smart movements. 

Here end the seven movements of the eye 
brow . 

७. ललिता ( चतुरा ) 
दोनी भोंवया थोडे लवऊन हळू लांबविल्या ललितभ्रू 
अथवा चतुरभ्र मणूना नांव ॥ 


, 


532 


चांगल्याचे ठायी ,स्पाचे ठायीं, शृंगाराचे ठायीं, ललिताचे 
ठोयाही विनियोग ।। 

7. லலிதா ( சதுரா ) 


இரு புருவங்களும் சிறிது வளைக்கப்பட்டு பிறகு 
நிமிர்த்தப்படுமேயானால் வவித ப்ரூ என்று பெயர் . 

இன்பகரமான ஸ்பர்சத்திலும் , ச்ருங்கார ரஸத்தி 
லும் புருவங்கள் லலிதமாயிருக்க வேண்டும் . 


॥ नवधा पुटौ ॥ 
प्रस्मै कुश्चिता स्थातामुन्मेपितनिमेक्तिौ । 
विवर्तितौ च स्फुरितौ पिहितौ च विचालितौ ॥ 
समौ च नवधेत्युक्तौ पुटौ सोढलसूनुना । 
THE NINE MOVEMENTS OF THE 


EYE - LIDS . 


( 598) The movements the eye -lids are 
nine in number : -1 . Prasrta , 2 . Kuficitar,, 
3. Unmesitar, 4. Nimesitar, 5. Vivartitar, 6 . 
Sphurita , 7. Pihita , 8. Vicālita and 9. Sama . 

( पुटौ ) पापण्या 
प्रसृत मणून, कुंचित मणून, उन्मेषित मणून, निमेषित 
मणून , विवर्तित ( उद्वर्तित) मणून , स्फुरित मणून , पिहित 
मणून , विचालित मणून , सम मणूनहीं पापण्या णौ विध ।। 

॥ 
இமைகளின் வகைகளும் லக்ஷணங்களும் . 

இமைகளின் அசைவுகள் ஒன்பது வகைப்படும் . 
maurarar : -1. UMR. 2. क . 3. Li 
Chapp. 4. BCROP . 6. act . 6. suff . 
7.9ad . 8. BF. 9 . 


ஸம் . 


१. प्रसृतपुटौ । 
आयती प्रसृती खाता वीरे हर्षे च विस्मये ॥ ५ ९९ ॥ 


534 


1. PRASRTA .. 


:: 


( 599 ) When the eye - lids are well extended 
they are known as Prasrta ... Their use is in 
heroic , joyfull and wondering moods . 


१. प्रस्त 
पापण्या लांबविल्या प्रसृतपुट मणून नांव । 

वीररसाचे ठायीं , संतोषाचे ठायीं, आश्चर्याचे ठायींहीं 
विनियोग । 

1. We . 


இமைகளை நீட்டினால் அவற்றிற்குப் ப்ரஸ்ருத 
புடம் என்று பெயர் . 

வீர - ரஸத்திலும் , சந்தோஷத்திலும் , ஆச்சரியத் 
திலும் இமைகள் ப்ரஸ்ருதமாயிருக்க வேண்டும் . 


२. कुञ्चितपुटौ । 
आकुञ्चितौ कुञ्चितौ स्तो रूपादौ च मनोहरे ॥६०० ॥ 


2. KUNCITA. 


( 600) When the eye -lids are slightly con 
tracted , they are called Kuficita . 

Their use is in watching an attractive form , 


5352 


२. कुचित 
पापण्या अखंडविल्या कुंचितपुट मणून नांव । 
चांगल्या रूपाचे ठायीं विनियोग । 


2 : · of pib. 


இமைகள் தெருக்கப்படுமேயானால் குஞ்சிதபுடம் 
என்று பெயர் . 
அழகான ரூபத்தில் ஈடுபடும்போது 

இமைகள் 
குஞ்சிதமாயிருக்கவேண்டும் . 


३. ४.५ . उन्मेषितनिमेषितविवर्तितपुटौ । 
उन्मेषितौ तु विश्लेषात्संश्लेषात्तु निमेषितौ । 
विवर्तितौ समुद्वृत्तौ त्रयोऽमी क्रोधगोचराः ।। ६०१ ॥ 


. 


3. UNMESITA,, 4. NIMESITA , 

5. VIVARTITA . 
(( 601 ) When the eye - lids are separated 
they are known as Unmesita . 

When they are well - closed they are known 
as Nimēșita : 

When they are moved up they are called 
Vivartita . 

These three movements have their use in 
anger . 


536 


३. उन्मेषित 


दोनि पापण्या मिळविनासारिखें अमुल्यां उन्मेषितपुट 


मणून नांव । 


४. निमेषित 


दोनि पापण्या मिळविल्या निमेषितषुट माणून नांव ।। 


५ , उद्घर्तित 
दोनि पापण्या उंच केल्यां उद्वर्तितपुट मणून नांव ॥ 
यातीनीसही रागाचे ठायीं विनियोग ॥ 


3. உன்மேஷதம் . 


1 உன் 


மேல்கீழ் இமைகள் சேராமலிருப்பதற்கு 
கேஷிவுடம் என்று பெயர் . 


4. நிமேஷிதம் . 


நிமே 


இரு இமைகளும் சேர்க்கப்படுமேயானால் 
ஷிதயுடம் என்று பெயர் . 


5. உதவர்த்திதம் . 
கண்களின் இமைகளும் 

உயர்த்தப்படுமே 
யானால் உத்வர்த்திதபுடம் என்று பெயர் . 

மேற்சொன்ன 3 , 4 , 5 
கோபமுற்றிருக்கையில் உபயோகிக்கவேண்டும் . 


வகையான 


- 


537 


६. स्फुरितपुटौ। 
स्फुरितौ स्पन्दितौ स्यातां तावीविषयौ मतौ ॥ 

6. SPHURITA . ( THROBBING )) 
( 602 ) When the eye - lids throb , they are 
called Sphurita . 
Their use is to indicate jealousy . 

६. स्फुरित 
पापण्या गळविल्या स्फुरितपुट मणून नांव । इर्षेचे 
ठांयाँ विनियोग ॥ 

6. surgii. 
இமைகள் துடிக்குமானால் ஸ்புரிதபுடம் என்று 
பெயர் . 

இது பொறாமையைக் குறிக்கும் . 


७. पिहितपुटौ । 
अतीव कुश्चितौ लग्नौ पिहितौ तौ दृशो रुजि । 
सुप्तिमूर्छातिवर्षोष्णधूमवाताञ्जनार्तिषु ॥ ६०३ ॥ 

7. PIHITA . ( CLOSED ) 
(( 603 ) When the eye - lids are well con 
tracted and touch one another , they are called 
Pihita ( closed ). 

N.S.68 


538 


Its use is in pain , sleep , fainting , ex 
posure to heavy rain , trouble due to severe 
heat , smoke , strong wind or collyrium , and pain 
of mind . 

७. पिहित 
दोनि पापण्या येकसारिखें चिमटून मिळविल्यां 
fung TITTAI 

रोगाचे ठायीं , झोपीचे ठायीं, मूर्छचे ठायीं , अति पाऊस 
किंवा उष्ण , यांचे ठायीं , धुरामुळे वाऱ्यामुळे अंजनामुळे 
संभवल्या पीडेचे संयीही विनियोग ।। 

7. பிஹிதம் . 


ரு 


இமைகளையும் ஒரேவிதமாகச் 

சிமிட்டிச் 
சேர்ப்பதற்கு ‘ பிஹித புடம் எனப்பெயர் . 

பிணியிலும் , தூக்கத்திலும் , மயக்கத்திலும் , அதிக 
மான மழையிலும் , அதிகமான வெய்யிலிலும் , புகையி 
னாலோ , காற்றினாலோ அல்லது மையிடுவதனாலோ ஏற் 
படும் தொந்திரவிலும் , இமைகள் பிஹிதமாக இருக்க 
வேண்டும் . 


6.ரா( I) farya | 
उत्तरेणाधराघातादभिघाते विचालितौ । 
आहुरन्ये त्वदृश्यौ ताविति विस्फारणात्पुटौ ॥६०४ ॥ 


539 


8. VICĀLITA . ( QUICKLY MOVED ) 


( 604 ) Wben the upper lid strikes the 
lower , it is called — Vicalita ( Quickly moved ). 

Some authorities hold that the act of striking 
in Vicālita is unnoticeable as the eyes open 
out at once . 

८. वितालित 
वरल्यां पापणीने खाल्या पापणीस बडविल्यां वितालित 
पुट मणून नांवं . 

बडवण्याचे ठायीं विनियोग । 


விதாலித . 


மேல் இமை கீழ் இமையைத் தொடுமாகில் விதா 
லித புடமெனப்படும் . 

கண் சிமிட்டுகையில் இமைகள் விதாலிதமாக இருக்க 
வேண்டும் . 


९ . समपुटौ। 
समौ स्वाभाविकावेतौ स्वभावाभिनये मतौ ॥ ६०५ ॥ 

इति नवधा पुटौ ॥ 


9 . 


SAMA . ( NORMAL ) 


( 605 ) The normal position of the eye -lids is 
called Sama and its use is in normal moods . 


540 


९ . सम 


पापण्या यथाप्रकार असल्यां समपुट मणून नांव 
स्वभावाभिनयाचे ठायीं विनियोग ॥ 


9. ஸமம் . 


‘ ஸம புடம் 


இயற்கையிலுள்ள இமைகளுக்கு 
எனப் பெயர் , 


இது ஸ்வபாவமான நிலையைக் குறிக்கும் . 


॥ ताराकर्माणि ॥ 
कर्मभिस्तारकाभेदा यैस्स्युस्तान्यधुना ब्रुवे । 
तानि द्वेधा स्वनिष्ठानि विषयाभिमुखानि च ॥६०६ ॥ 


THE MOVEMENTS OF THE PUPILS . 


( 606 ) The movements of the pupils are 
now described . They are of two kinds. 
1. Subjective and 2. Objective . 

बुपळे 
बुबळ्यांची क्रिया दोनी विध १. स्वनिष्ठ २. विषयाभि 
मुख. 

கருவிழிகள் . 
அவை இருவகைப்படும் . 1. அகப்பொருளைக் 
Garib sair . 2 . புறப்பொருளைக் குறிக்கும் 
விழிகள் , 


१. नव स्वनिष्ठानि ताराकर्माणि । 
भ्रमणं वलनं पातश्चलनं च प्रवेशनम् । 
विवर्तनं समुद्वृत्तं निष्क्रामः प्राकृतं तथा ॥६०७ ।। 
स्वनिष्ठानि नवेत्याहुस्ताराकर्माणि सूरयः । 
तारयोर्मण्डलभ्रान्तिः पुटान्तभ्रमणं मतम् ॥६०८ ॥ 


542 


वलनं व्यस्रगमनं पातस्तु स्यादधोगतिः । 
चलनं कम्पनं प्रोक्तमथ ज्ञेयं प्रवेशनम् ॥ ६० ९ ॥ 
प्रवेशः पुटयोरन्तः कटाक्षस्तु विवर्तनम् । 
उद्गतिस्तु समुवृत्तमन्तरा निर्गमस्तु यः ॥ ६१० ॥ 
स निष्क्रामः प्राकृतं तु स्वभावस्थितिरुच्यते । 
समुद्धृत्तं च वलनं भ्रमणं वीररौद्रयोः ॥ ६११ ॥ 
पातस्तु करुणे कार्यश्चलनं तु भयानके । 
प्रवेशनं तु बीभत्से हास्ये तु स्याद्विवर्तनम् ॥ ६१२ ॥ 
शृङ्गारे स्यात्तु निष्क्रामो वीरे रौद्रे भयानके । 
अद्भुते च प्राकृतं तु भावेनाऽऽवेशभागिनि ॥ ६१३ ।। 


THE MOVEMENTS OF THE PUPILS . 


1. SUBJECTIVE MOVEMENTS . 


are 


( 607-613 ) The subjective movements of the 
pupils nine in number : -- 1. Bhramaņa 
2. Valana 3. Pata. 4. Calana. 5 Pravesana .. 
6. Vivartana . 7. Samudvștta . 8. Nişkrāma . 9 . 
Prakrta.. 

1. BHRAMANA .. 
When the pupils are reyolved between the 
eyelids it is called Bhramana . 

2. VALANA is the angular motion of 
the pupils. 


543 


3. " PĀTA is the going down of the 
pupils . 

4. CALANA is the throbbing of the 
pupils . 

5- PRAVĒS ANA is the getting in of the 
pupils behind the eye - lids . 

6. VIVARTANA is the glance through 
the corners of the eyes . 

7. " SAMUDVRTTA is the going up of 
the pupils. 

8. NIŞKRĀMA is the emergence of the 


pupils to the middle part of the eye. 

9. PRĀKRTA is the normal position of 
the pupils. 

Their uses are as follows : 

1. Samudvịtta , Calana and Bhramana are 
used ) 

in Veera ( Heroic ) and Roudra Rasa 
( Fury ), 

2. Päta is used in Karuna Rasa ( Pathetic ) 
3. Calana is used in Bhayānaka ( Fear ). 
4. Pravēs ana is used in Beebhatsa (Disgust , 

5. Vivartana is used in Hasya Rasa 
(Laughter ). 

6. Nişkrāma is used in Sạngāra ( Erotic) , 

Veera (Heroic ) , Roudra (Furious) , and Bhayā 
naka ( Fearful ) rasas . 


544 


7. Prakrta is used in Adbhuta Rasa (wonder ) 
and in depicting a possessed state , 


बुबळें- स्खनिष्ट 
भ्रमण मणून , (व्यस्र ) वलन मणून, पात मणून , चलन 
मणून , प्रवेश मणून , विवर्तन मणून, समुद्वृत्त मणून , 
निष्क्राम मणून , प्राकृत मणूनहीं बुबळांचे स्वनिष्ठभेद णौ 


विध ॥ 


१. भ्रमण 


बुबळें चक्राकार फिरविल्यां भ्रमण मणून नांव ।। 


२. व्यस्त्र (वलन ) 


तिकोनी फिरविल्यां व्यस्र मणून नांव ।। 


३. पात 
बुबळें खाले केल्यां पात मणून नांव ।। 


४. चलन 


बुवळे कांपविल्यां चलन मणून नांव ।। 

५. प्रवेशन 
बुबळे खोविल्यां प्रवेशन मणून नांव ॥ 


६. विवर्तन 


अडव्या डोळ्याने पाहण्यास विवर्तन मणून नांव ॥ 


545 


७. समुद्वृत्त 
बुवळे वर केल्यां समुद्वृत्त मणून नांव ॥ . 


८. निष्काम 


वर केली बुबळे बाहेर निघाल्यां निष्काम मणून नांव ।। 


॥ 


९ . प्राकृत 


बुबळे यथाप्रकार असल्यां प्राकृत मणून नांव ॥ 


विनियोग 


समुद्वृत्त , वलन , भ्रमण या तीनीस वीररसाचे ठायीं, 
रौद्ररसाचे ठायींही विनियोग । 

पातास नृत्त करण्याचे ठायीं विनियोग ॥ 
चलनास भयानकरसाचे ठायी विनियोग ।। 
प्रवेशनास बीभत्सरसाचे ठायीं विनियोग । 
विवर्तनास हास्यरसाचे ठायीं विनियोग ।। 


निष्क्रामास श्रृंगाररसाचे ठायीं तैसेंच वीर, रौद्र, 
भयानक , अद्भुत इत्यादिकाचे ठायींही विनियोग ॥ 
प्राकृतास , काही तात्पर्याने आवेश आले त्याचे ठायीं 


विनियोग ॥ 


N.B.69 


546 


அகப்பொருளைக் குறிக்கும் விழிகளின் 

லக்ஷணங்களும் வகைகளும் . 


விழிகள் ஒன்பது வகைப்படும் . அவையாவன: 

1. ப்ரமணம் , 2. வலனம் , 3 . பாதம் , 4 . 
சலனம் , 5. ப்ரவேசனம் , 6. விவர்த்தனம் , 7. ஸமுத் 
விருத்தம் , 8. நிஷ்க்ராமம் , 9. ப்ராக்ருதம் . 


1. ப்ரமணம் . 


விழிகள் வட்டமாகச் சுழற்றப்படுமானால் ப்ரமணம் 
என்று பெயர் . 


2. த்ர்யஸ்ரம் அல்லது வலனம் . 
முக்கோணமாக விழிகளைச் சுழற்றுவதற்கு த் 
ரம் அல்லது வலனம் என்று பெயர் . 


3. பாதம் . 


விழிகள் கீழ் ப்ரதேசத்தில் இருக்குமானால் பாதம் 
என்று பெயர் . 

4 . சலனம் . 
விழிகள் நடுங்குவதுபோல் தோன்றுமானால் ‘ சலனம் 
என்று பெயர் . 


5. ப்ரவேசனம் . 
விழிகள் சொருகப்படுமானால் ‘ப்ரவேசனம் என்று 
பெயர் , 

6. விவர்த்தனம் . 
கடைக்கண்ணால் பார்ப்பதற்கு விவர்த்தனம் என்று 
பெயர் . 


. 


547 


7. ஸமுத்வருத்தம் . 
விழிகள் மேலே உயர்த்தப்படுமானால் ஸமுத்வ்ருத் 
தம் என்று பெயர் . 


8. நிஷ்க்ராமம் . 
மேலே இமைகளில் சொருகிய விழிகள் வெளித் 
தோன் றுமானால் நிஷ்க்ராமம் எனப்பெயர் . 


9. ப்ராக்ருதம் . 


இயற்கையிலுள்ள விழிகள் ப்ராக்ருதம் எனப்படும் . 


விநியோகங்கள் . 


ஸமுத்வ்ருத்தம் , வலனம் , ப்ரமணம் ஆகிய முன்று 
வகை விழிகளும் வீரத்தையும் , க்ரோதத்தையும் குறிக் 
கும் . பா, 

பாதம் எனும் வகையைச் சேர்ந்த விழிகளை கருண 
ரஸத்தில் விநியோகிக்க வேண்டும் . சலன விழிகள் அச்சத் 
தைக் குறிக்கும் . ப்ரவேசன விழிகளை வெறுப்பைக் 
குறிக்க உபயோகிக்கவேண்டும் . விவர்த்தன விழிகளை 
ஹாஸ்ய ரஸத்தில் விநியோகிக்க வேண்டும் . நிஷ்க்ராம 
விழிகளை ச்ருங்கார ரஸத்திலும் , வீரம் , கோபம் , அச்சம் , 
வியப்பு முதலிய ரஸங்களிலும் விநியோகிக்க வேண்டும் . 
ப்ராக்ருத விழிகளை ஏதேனுமோர் உட்கருத்தோடு பேசு 
கையில் விநியோகிக்க வேண்டும் . 


548 


२. विषयाभिमुखान्यष्टौ ताराकर्माणिं । 
समं साच्यनुवृत्तावलोकितानि विलोकितम् । 
उल्लोकितालोकिते च प्रविलोकितमित्यपि ॥ ६१४ ॥ 
एतानि दर्शनान्याहुर्लक्ष्यलक्ष्मविचक्षणाः । 
2 . OBJECTIVE MOVEMENTS OF THE 

PUPILS . 


( VARIATIONS IN THE POSITION OF THE PUPILS IN 

DIFFERENT KINDS OF OBSERVATION ) 

( 614 ) The different ways in which persons 
and things are looked at are eight in number . 

They are : -1 . Sama , 2. Sācī, 3. Anuvștta , 
4. Avalokita , 5. Vilokita , 6. Ullokita , 7. Alo 
kita , and 8. . Pravilokita .. 


They are described below. 


आलोकित मणून, 


२. दुबळ्याचे विषयाभिमुख 
सम मणून , साचि मणून , अनुवृत्त मणून , अवलोकित 
मणून , विलोकित मणून , उल्लोकित मणून , 
प्रविलोकित मणूनहीं बुवळ्याचे विषयाभिमुख भेद आठविध ॥ 
2. புறப்பொருளைக்குறிக்கும் விழிகளின் 

வகைகளும் லக்ஷணங்களும் . 
1. awunti , 2. amre , 3. Missai, 4 . 
அவலோகிதம் , விலோகிதம் , 6. உல்லோகிதம் , 
7. ஆலோகிதம் , 8 , ப்ரவிலோகிதம் என விழிகளால் 


5 . 


549 


புறப்பொருளை கோக்குங்கால் செய்யக்கூடிய அபிநயங்கள் 
எட்டு வகைப்படும் . 


१. समम् । 
साम्यं मध्यस्थतारं च दर्शनं सममुच्यते ॥ ६१५ ॥ 


1. SAMA . 


( 615 ) When the look is in good humour , and 
the pupil is at the middle of the eye , then it is 
called Sama or Normal . 

१. समदर्शन 
बुबळा डोळ्यामध्ये असून (कोमळ ऐसें ) पाहिल्यां 
समदर्शन 

मणून 


नांव ॥ 


1 


ஸமம் . 


விழிகள் கண்களின் நடுவில் இருந்து , பார்வை 
கோமளமாக இருக்குமாயின் அதற்கு ஸமம் என்று 
பெயர் . 


२. साचि । 
साच्युच्यते तिरश्चीनपक्ष्मान्तर्गततारकम् ॥ ६१६ ॥ 


2. SACI . 


1616 ) When the pupils enter the eye-lids 


550 


which are turned oblique, then the look is called 
Saci . 

२. साची 
बुवळा पापण्यांत नेऊन वांकडे पाहिल्यां साचीदर्शन 


मणून नांव ॥ 


ஸாசி . 


கடைக்கண்ணால் 


விழிகளை இமைகளில் நிறுத்திக் 
பார்ப்பதற்கு ஸாசி என்று பெயர். 


३. अनुवृत्तम् । 
रूपनिर्वर्णनायुक्तमनुवृत्तं मतं मुनेः । 
निवर्णना क्रिया कात्स्न्ये दिदृक्षा निश्चितस्थितेः ॥६१७ ॥ 


3. ANUVRTTA . 
( 617 ) When anything is looked at carefully , 
then it is called Anuvrtta . 

The word carefully is used in the sense that 
the whole attention is rivetted to the object and 
the pupils are steady on account of the continuing 
desire to see the object well . 


३. अनुवृत्त 
येक्या रूपास आमूलाग्र पाहिल्यां ‘ अनुवृत्तदर्शन 


मणून नांव ।। 


551 


समग्र पाहण्याचे ठायीं , अगत्य पाहावयास योग्यपदार्थाचे 
ठांयाँ विनियोग ॥ 


3. அனுவ்ருத்தம் . 
ஓர் உருவத்தை முழுவதும் பார்ப்பதற்கு அனு 
வருத்தம் என்று பெயர் . எல்லாவற்றையும் பார்க்கும் 
பொழுதும் , அவசியமாகப் பார்க்கவேண்டியதைப் பார்க் 
கும்பொழுதும் விநியோகிக்க வேண்டும் . 


8. சன்னா 
अधस्स्थदर्शनं यत्तदवलोकितमुच्यते ॥ ६१८ ॥ 


4. AVALOKITA . 


(( 618 ) Looking down at an object below is 
called Avalokita . 


४. अवलोकित 
खाल्या पदार्थास पाहिल्यां ‘ अवलोकित दर्शन मणून 
TS | 

4. அவலோகிதம் . 
கீழிருக்கும் பொருளைப் பார்ப்பதற்கு அவலோ 
கிதம் என்று பெயர் . 


2... 


552 


५. विलोकितम् । 
पृष्ठतो दर्शनं यत्तद्विलोकितमुदाहृतम् । 


5. VILOKITA . 
( 619 ) Looking at an object behind is called 
Vilokita . 


५. विलोकित 
माघे पाहिल्यां विलोकितदृष्टि 


मणून नांव ॥ 


5. விலோகிதம் . 


பின்னால் பார்ப்பதற்கு விலோகிதம் என்று பெயர் . 


६. उल्लोकितम् । 
उल्लोकितं तदूर्ध्वस्थवस्तुनो यदवेक्षणम् ॥ ६१ ९ ॥ 

6. ULLOKITA. 
Looking up at an object above is called 
Ullokita . 

६. उल्लोकित 
वरील पदार्थास पाहिल्यां उल्लोकित दृष्टि मणून नांव ।। 

6. உல்லோகிதம் . 
மேலிருக்கும் பொருளைப் பார்ப்பதற்கு உல்லோ 
கிதம் என்று பெயர் . 


553 


७. आलोकितम् । 
सहसा दर्शनं यत्तदालोकितमुदीरितम् ॥ ६२० ॥ 


7. ALOKITA. 


(( 620 ) Looking at an object with great 
promptitude is called Alokita . 

७. आलोकित 
येकायेकी पाहिल्यां आलोकितदर्शन मणून नांव ॥ 


7 . 


ஆலோகிதம் . 


திடீரென்று பார்ப்பதற்கு ஆலோகிதம் என்று 
பெயர் . 


८. प्रविलोकितम् । 
पार्श्वस्थदर्शनं प्रोक्तं कृतिभिः प्रविलोकितम् । 
साधारणान्यमून्याहू रसभावेषु तद्विदः ॥ ६२१ ॥ 

इति अष्टौ दर्शनानि ॥ 


8. PRAVILOKITA . 


(( 621 ) Looking at an object situated by the 
side is called Pravilokita . 

. 
These eight ways of looking at things may 
occur in any Rasa or Bhāva. 

N.S. 70 


554 


८. प्रविलोकित 
वाजूस पाहिल्यां प्रविलोकितदर्शन 

मणून 
या आठास रसभावाचे ठायींही विनियोग करूये ॥ 


| 


8. ப்ரவிலோகிதம் . 


பக்கங்களில் பார்ப்பதற்கு ப்ரவிலோகிதம் என்று 
பெயர் . 

மேற்சொன்ன எட்டு விதமான பார்வைகளும் எல்லா 
ரஸபாவங்களிலும் உபயோகப்படும் . 


॥ षड्विधौ कपोलौ ॥ 
कुञ्चितौ कम्पितौ पूर्णौ क्षामौ फुल्लौ समौ तथा । 
कपोलौ षड्विधावुक्तौ तल्लक्षणमथोच्यते ॥ ६२२ ।। 


THE MOVEMENTS OF THE CHEEK. 


(622 ) The movements of the Cheek are six 
in number. They are , Kuficita , Kampita, Purnas 
Ksama , Phulla and Sama . They are described 
below : 

गाल ( कपोलम् ) 
कुंचित मणून , कंपित मणून, पूर्ण मणून , शाम मणून , 
फुल्ल मणून, सम मणूनहीं गाल सहाविध ।। 


கன்னங்கள் . 


கன்னங்கள் ஆறுவகைப்படும் . அவையாவன : 
1 , Gai, 2. Big 

pan or sivud pii , 3 . 
gionarii , 4. mp.rious, 5. Havii, 6. avoib . 


१. कुञ्चिती । 
संकोचात्कुञ्चितौ रोमाञ्चितौ शीतज्वरे भये । 

1. KUNCITA. ( CONTRACTED ) 
( 623 ) When the Cheeks are contracted with 
the hair standing on end , they are called Kufi 
cita . 


556 


Its use is in indicating shivering due to 
fever. 


१. कुंचित 
गाल संकोचकरून रोमांचितही केल्यां कुंचित मणून 


नांव । 


शीतज्वराचे ठायीं, भयाचे ठायींही विनियोग ॥ 


1. pii. 


சிலிர்க்கும் 


ஸங்கோசத்தினால் மயிர்க்காம்புகள் 
போது கன்னங்கள் குஞ்சித மாக இருக்கும் , 

இது குளிர் ஜ்வரம் , பயம் இவைகளைக் குறிக்கும் . 


२. कम्पिती । 
स्फुरितौ कम्पिती कार्यों रोमहर्षेषु सूरिभिः ॥ ६२३ ।। 

2. KAM PITA . ( THROBBING) 
The throbbing of the cheeks due to excite 
ment causing the hair to stand on end is called 
Kampita . 

२. कंपित 
गाल हलविल्यां कंपित मणून नांव ।। 
रोमहर्षाचे ठायीं विनियोग ॥ 


557 


2. Lipi . 


கன்னங்கள் துடிக்கும்போது கம்பிதமாகும் . அது 
சந்தோஷத்தின் மிகுதியைக் குறிக்கும் . 


३. पूर्णी । 
कपोलावुन्नती पूर्णौ तौ गर्वोत्साहगोचरे । 


3. PURNA. ( FULL ). 


( 624) When the cheeks are raised they are 
called Purna . 


Its use is to show conceit or self - confident 
mood .. 

३. पूर्ण 
गाल फुगविल्यां — पूर्ण मणून नांव ॥ 
गर्वाचे ठायीं , उत्साहाचे ठायींही विनियोग ।। 

3. Fisori . 
கன்னங்கள் உப்பினால் பூர்ணம் என்று பெயர் . 
அது கர்வத்தையும் , உத்ஸாஹத்தையும் குறிக்கும் . 


४. झामा । 
क्षामौ त्ववनतौ ज्ञेयौ दुःखे कार्याविमौ नटैः ॥ ६२४ ।। 


558 


4. KŞAMA. (LEAN ) 
When the cheeks droop down they are called 
Ksama . 

Their use is to indicate sorrow. 


४. क्षाम 


गाल चप्पट केल्यां क्षाम मणून नांव ॥ 
दुःखाचे ठायीं विनियोग ॥ 


4. TLDLD . 

. 


கன்னங்கள் 

தட்டையாக்கப்படுமானால் க்ஷாமம் 
என்று பெயர் . அது துயரத்தைக் குறிக்கும் . 


५. फुल्लौ । 
गण्डौ विकसितौ फुल्लौ प्रहर्षे परिकीर्तितौ ॥ ६२५ ।। 

5. PHULLA . ( FULL BLOWN) 


( 625 ) When the cheeks are full -blown they 
are called Phulla . 

Its use is to show great joy . 


गाल प्रसन्न केल्यां फुल्ल मणून नांव ॥ 
संतोषाचे ठायीं विनियोग । 


559 


5. புல்லம் ( புஷ்பிதம் .) 


கன்னங்கள் நிறைந்து அழகுறச் செய்யப்படுமாகில் 
புல்லம் என்று பெயர் . இது சந்தோஷத்தைக் குறிக்கும் . 


6. ஈ 


समौ स्वाभाविको भावेष्वनावेशेषु तौ मतौ ॥ ६२६ ॥ 

इति षड्विधकपोललक्षणम् ॥ 


6. SAMA . (NORMAL) 


( 626 ) Sama is the normal possition of the 
cheeks . Its use is in unexcited moods . 


Here end the six kinds of movements of 
the cheek . 


5. HE 


गाल यथास्थित असल्यां सम मणून नांव ॥ 
यथास्थिताभिनयाचे ठायीं विनियोग । 


6. ஸமம் . 


இயற்கையாயுள்ள கன்னங்களுக்கு ஸமம் என்று 
பெயர் . 


॥ षोढा नासिका ॥ 
खाभाविकी नता मन्दा विकृष्टा च विकूणिता । 
सोच्छ्वासेत्युदिता नासा षड्विधा सूरिशाङ्गिणा ॥ ६२७ ॥ 


THE MOVEMENTS OF THE NOSE . 


( 627 ) The movements of the nose are six in 
number . They are 1. Swabhavikr, 2. Nata , 3 . 
Manda , 4. Vikrsta, 5. Vikunita & 6. Sochwasa. 

They are described below : 


नासा 


स्वभाविकी मणून , नता मणून, मन्दा मणून , विकृष्टा 
मणून , विकूणिता मणून, सोछ्वासा मणूनहीं नासा सहाविध ॥ 

नाकास नासा मणून नांव ॥ 


நாஸி அல்லது மூக்கு வகைளும் லக்ஷணங்களும் . 


நாஸி ஆறு வகைப்படும் . அவையாவன : 

1. avairurala, 2. कृ r , 3. Lor , 4. के 
ருஷ்டா , 5. விகூணிதா, 6. ஸோச்வாஸா . 


१. खाभाविकी । 
स्वाभाविकी स्यादन्वर्था भावेष्वावेशवर्जिता ॥ ६२८ ॥ 


561 


1. SWABHAVIKI. ( NORMAL .) 
( 628 ) Swābhāvikï is the normal position of 
the nose and it is employed to denote normal 
moods free from excitement . 

१. स्वाभाविकी 
यथाप्रकार असावयाच्या नाकास स्वाभाविक नासा 


मणून नांव ॥ 


1 . 


ஸ்வாபாவி . 


இயற்கையாகவுள்ள நாஸிக்கு ஸ்வாபாவிகீ என்று 
பெயர். 


२. नता । 


मुहुः संश्लिष्टविश्लिष्टपुटा नासा नता मता । 
सोच्छ्वासाभिनये मन्दविच्छिन्नरुचिगोचरे ॥ ६२ ९ ।। 


2. NATA . 


(( 629 ) When the walls of the nasal cavity 
close and open , the movement is called Nata . 

Its use is in indicating deep breath and dull 
or obstructed enjoyment of senses . 


२. नता 
नाकपुड्या वारंवार मिळऊन उघडिल्या नतनासा 
मणून नांव ॥ 

N.871 


562 


वर श्वासाचे ठायीं विनियोग । 


2. का . 


நாஸித் துவாரங்களை அடிக்கடி மூடித் திறப்பதற்கு 
நத நாஸி என்று பெயர் . இது சுக அனுபவம் குறைவதி 
னாலோ , தடைபடுவதினாலோ ஏற்படும் பெருமூச்சைக் 
குறிக்கும் . 


३. मन्दा । 


मन्दा तु मन्दनिश्वासोच्छ्वासा नासाऽभिधीयते । 
सा चिन्तौत्सुक्ययोः शोके निर्वेदे च विधीयते ॥ ६३० ॥ 


3. MANDA . 


(( 630 ) When there is slow breathing in and 
out , the nose is called Manda . 


Its use is to denote reflection, eagerness, 
sorrow and despair. 


३. मन्दा 


श्वासोच्छ्वासास मंदसोडिल्यां मंदनासा मणून नांव ।। 

चिंतेचे ठायीं , औत्सुक्याचे ठायीं, शोकाचे ठायीं , 
व्यसनाचे ठायींही विनियोग ।। 


563 


3. LI. 


ச்வாஸித்தல் மந்தமாக இருக்குமாகில் மந்தகாஸா 
என்று பெயர். 


கவலை , ஆவல் , வருத்தம் உத்ஸாஹமிழத்தல் இவற் 
றைக் குறிக்கும் , 


are 


४. विकृष्टा । 
विकृष्टाऽत्यन्तमुत्फुल्लपुटा रोषार्तिभीतिषु । 
ऊर्ध्वश्वासे च कर्तव्या घातव्ये भूरिसौरभे ॥ ६३१ ॥ 

4. VIKRSTA .. 
( 631 ) When the patals of the nose 
fully blown up as in anger , pain or fear, it is called 
Vikrsta . 

. 
It is also used to indicate sighing and in 
smelling perfumes of very sweet fragrance . 

४. विकृष्टा 
नाकफुड्या पसरिल्यां विकृष्टनासा मणून नांव ॥ 

रागाचे ठायीं, पीडेचे ठायीं, भयाचे ठायीं, ऊर्ध्वश्वासाचे 
ठांयीं , वास घेण्याचे ठायींही विनियोग ॥ 

4. WapLI. 
நாஸித்வாரங்கள் நன்றாக விரிவடைந்தால் விக்ருஷ்ட 
நாஸி என்று பெயர் . 


564 


கோபம் , தொந்திரவு , பயம் , மேல்மூச்சு , அதிக 
வாஸனையை நுகருதல் முதலியவற்றைக் குறிக்கும் . 


५. विकूणिता । 
विकूणिता संकुचिता हास्येऽसूयाजुगुप्सयोः ॥ ६३२ ॥ 


5. VIKUNITA. 


con 


(( 632 ) When the petals of the nose are 
tracted it is called Vikunita . 

Its use is in laughter, envy or disgust. 


५. विकूणिता 
नाक अखडविल्यां विकूणितनासा मणून नांव ।। 

हास्याचे ठायों , असूयेचे ठायीं, कंटाळ्याचे ठायींही 
विनियोग ॥ 


5. aan.60of IT . 


விகூணித 


நாஸி சுருக்கப்படுமேயானால் 
என்று பெயர். 


இது சிரிப்பு , பொறாமை , வெறுப்பு இவற்றைக் 
குறிக்கும் . 


565 


६. सोच्छ्वासा । 
आकृष्टश्वसना नासा सोच्छ्वासा सौरभे भवेत् । 
निर्वेदादिषु भावेषु दीर्घोच्छ्वासकरेषु च ॥ ६३३ ॥ 

इति पोढा नासिका ॥ 


6. SOCHWASA .. 


( 633 ) When the breath is well drawn in , the 
nose is called Sochwasa . 


Its use is in smelling perfumes , in despair and 
in situations calling for deep breath , like despair . 


Here end the six kinds of movements of the 


nose . 


६. सोच्छ्वासा 
श्वास आकर्षण केल्यां सोच्छ्वासनासा मणून नांव ॥ 
वासाचे ठायीं व्यसनादिकांचे ठायीं दीर्घश्वासास 
हेतुभूत ऐशा भावादिकांचे ठायींही विनियोग । 


6. CaMITEDITSDIT . 


ச்வாஸத்தை நன்றாக ஆகர்ஷணம் செய்தால் ஸோச் 
வாஸநாஸி என்று பெயர் . 

நறுமணம் , வருத்தம் , நீண்ட ச்வாஸத்தையுண்டு 
பண்ணும் பாவம் முதலியவற்றைக் குறிக்கும் , 


॥ नवधा श्वासाः ॥ 


स्वस्थौ चलौ प्रवृद्धश्च निरस्तोल्लासितावपि । 
विमुक्तो विस्मितः श्वासः स्खलितः प्रसृतस्तथा ॥ 
एवमुच्छ्वासनिश्वासौ नवधा कोहलोदितौ ॥ ६३४ ॥ 


THE VARIETIES OF BREATHING. 


( 634 ) The act of breathing in and out is of 
nine kinds . 


They are 1. Swastha , 2. Cala , 3. Pravşd 
dha . 4. Nirasta. 5. Ulläsita , 6. Vimukta , 7 . 
Vismita, 8. Skhalita and 9. Prasrta .. 


श्वास 


खस्थ मणून , चल मणून, प्रवृद्ध मणून , निरस्त मणून 
उल्लासित मणून, विमुक्त मणून , विस्मित मणून, स्खलित 
मणून, प्रसृत मणूनहीं श्वास णौ विध . 


ச்வாஸ வகைகளும் , லக்ஷணங்களும். 


ச்வாஸம் ஒன்பது வகைப்படும் . அவையாவன : 
1. varansi, 2. Favii , 3. iraimosii , 4. Briv 
कृ ii , 5. Lavrani sii . 6. gopi 7 . விஸ்மி 
कृ ii , 8. avaof 

sti , 9. invosii . 


567 


॥ मतान्तररीत्या दश मरुतः ॥ 
समो भ्रान्तो विलीनश्चाऽऽन्दोलितः कम्पितोऽपरः । 
स्तम्भितोच्छ्वासनिश्वाससूत्कृतानि च सीत्कृतम् ॥ 
एवं दशविधः प्रोक्तो लक्ष्यज्ञैर्मारुतोऽपरैः ॥ ६३५ ॥ 


The Varieties of breathing according to other 
authorities : 

( 635 ) According to other authorities , breath 
is of ten kinds . They are 1. Sama , 2. Bhrānta , 
3. Vilīna , 4. Andôlita , 5. Kampita , 6. Stambhita ,, 
7. Uchchwāsa, 8. Nis wāsa , 9. Sutkſta & 10 . 
Sitkrta . 

वायु 
आणि सम मणून , भ्रांत मणून, विहीन मणून , 
आंदोलित मणून , कंपित मणून, स्तंभित मणून , उच्छ्वास 
मणून, निःश्वास मणून , सूत्कृत मणून, सीत्कृत मणूनहीं 


वायु दहा विध. 


சுவாஸத்தின் வேறு வகைகளும் , லக்ஷணங்களும் . 

நிருத்தியத்தில் சுவாஸம் பத்து வகைப்படுமெனச் 
சிலர் கூறுகின்றனர் . அவையாவன : 

1. annii , 2. in 
कृ ib, 3. assti 4. Sarai pii , 5. Bipii, 
6. ஸ்தம்பிதம் , 7. உச்வரஸம் , 8. நிச்வாஸம் , 9. ஸூத் 
#pib , 10. on socipi or sir usarairib. 


568 


१. स्वस्थौ । 
खस्थावुच्छ्वासनिःश्वाससंज्ञौ वायू स्वभावजौ । 
खस्थक्रियासु कर्तव्यावुक्तौ निःशङ्कसरिणा ॥ ६३६ ॥ 


1. SWASTHA . 


( 636 ) When the breathing in and out are 
both normal , then it is called Swastha . 


Its use is in normal activities. 


१. स्वस्थश्वास 


साधारण निघावयाच्या श्वासास ‘ स्वस्थ श्वास मणून नांव ।। 
स्वस्थक्रियेचे ठांयाँ विनियोग । 


1. ஸ்வஸ்தச்வாஸம் . 


விடுவதற்கு 


" ஸ்வஸ்த 


சாதாரணமாக ச்வாலம் 
ச்வாஸம் 

என்று பெயர் . 


து ஸ்வஸ்தமான அதாவது நிம்மதியான செய்கை 
யில் விநியோகிக்கத்தக்கது . 


२. चलो । 


उष्णो दी ! सशब्दौ च तौ मुखेन कृतौ चलौ । 
कार्यात्रौत्सुक्यनिर्वेदोकचिन्ताविमौ मता ॥ ६३७ ।। 


569 


2. CALA . 


( 637 ) When the inward and outward breaths 
are hot , long, accompanied by sound or through 
the mouth , then it is called Cala . Its use is in 
longing, despair, sorrow or anxiety . 


२. चलश्वास 


शब्दासहित लहानथोर श्वास मुखाने सोडिल्यां चल 
IT IT TT || 

औत्सुक्येचे ठायीं , भागोट्याचे ठायीं , शोकाचे ठायीं , 
चिंतेचे ठायींहीं विनियोग ॥ 


2 


சலச்வாஸம் . 


சப்தத்துடன் உஷ்ணமாக வாயால் விடும் பெரு 
மூச்சிற்கு சல ச்வாஸம் என்று பெயர் . 

இது உத்ஸாகமின்மை , ஆவல் , துயரம் , கவலை 
இவற்றைக் குறிக்கும் . 


Tag : | 
प्रवृद्धः सन् सशब्देन वदनेन विनिर्गतः । 
निःश्वासः स्यात्प्रवृद्धाख्यः क्षयव्याध्यादिगोचरः ।। 


3. PRAVRDDHA . 
((638 ) When the outward breath is long 
N. S. 72 


570 


accompanied by sound and through the mouth , 
then it is called Pravxddha . 


It is used to indicate consumption and other 
allied diseases. 


प्रबुद्ध 


३. प्रबुद्धश्वास 
शब्द हावयाजोगं श्वास तोंडावाटे सोडिल्यां 
श्वास मणून नांव ॥ 

क्षयादि उपद्रवाचे ठायीं विनियोग । 


3. ப்ரபுத்த ச்வாஸம் . 
ஓசையுடன் வாயினால் விடும் ச்வாஸத்திற்கு ப்ர 
புத்த சவாஸம் என்று பெயர் . 

இது க்ஷயம் முதலிய பிணிகளுற்ற காலத்தில் விதி 
யோகிக்கத்தக்கது . 


४. निरस्तः । 
सशब्दः सन् सकृत्क्षिप्तो निरस्तः कथ्यते मरुत् । 
दुःखान्विते सरागे च श्रान्ते चैष विधीयते ॥ ६३ ९ ॥ 


4. NIRASTA . 


( 639 ) When the breath is thrown out in a 
single effort it is called Nirasta . 

Its use is in sorrow, desire and in fatigue . 


571 


४. निरस्तश्वास 
शब्दा सहित एकवेळ श्वास सोडिल्यां निरस्तश्वास 


मणून नांव ॥ 


दुखवल्याचे ठायीं , प्रीतिवंताचे ठायीं , श्रमल्याचे 
ठांयी ही विनियोग ।। 

4. Groiv SITMEi. 
ஓசையுடன் ஒரு மூச்சாக விடும் ச்வாஸத்திற்கு நிர 
ஸ்தச்வாஸம் என்று பெயர் . இதை துக்கத்திலும் , காத 
லுற்றபோதும் , சிரமமடைந்தபொழுதும் விகியோகிக்க 
வேண்டும் . 


५. उल्लासितः । 
चिरान्मन्दं निपीतस्तु घ्राणेनोल्लासितो मरुत् । 
हृद्ये गन्धे विधातव्यः संदिग्धे च विचक्षणैः ॥ ६४० ॥ 


5. ULLASITA . 
(640 ) When the breath is slowly and 
leisurely taken in , it is called Ullasita . 

Its use is in smelling sweet perfumes and 
in indicating hesitation . 

५. उल्लासितश्वास 
प्राणवायुकडून खुलविजेला ऐसा: आणि मंदश्वासास 
उल्लासितश्वास 


मणून नांव ॥ 


572 


चांगल्या वासाचे ठायीं, संदिग्ध वासाचे ठायींहीं 
विनियोग ।। 

5. உல்லாஸித ச்வாஸம் . 
மந்தமாக உள்ளிழுக்கப்படும் ச்வாஸத்திற்கு உல் 
லாஸித ச்வாஸம் என்று பெயர் . 

இது நறுமணத்தை நுகரும்பொழுதும் , சந்தேகப் 
படும்போதும் விநியோகிக்கத் தக்கது . 


६. विमुक्तः । 
संयम्य सुचिरं मुक्तो विमुक्तः कथ्यतेऽनिलः । 
योगे ध्याने च स प्रोक्तः प्राणायामे च सूरिभिः ॥ 


6. VIMUKTA. 


(641 ) When the breath is controlled for a long 
duration and then released , it is called Vimukta . 

It is used in yoga ( mind -control), deep con 
templation and in breath - control. 


६. विमुक्तश्वास 
कोंडून सोडिल्या श्वासास विमुक्तश्वास मणून नांव ॥ 

योगाचे ठायीं , ध्यानाचे ठायीं, प्राणायामाचे ठायींही 
विनियोग ॥ 


573 


6. விமுக்த ச்வாஸம் . 


ச்வரஸத்தை அடக்கிப் பிறகு விடுவதற்கு ‘ விமுக்த 
ச்வாஸம் எனப் பெயர் . 


இது யோகாப்யாஸத்திலும் , த்யானம் செய்கையிலும் 
ப்ராணாயாமம் செய்கையிலும் விநியோகிக்கத்தக்கது. 


७. विस्मितः । 


चित्तस्यान्यपरत्वेन यः प्रयत्नेन वर्तते । 
स विस्मितो विस्मये स्यादुते वाऽर्थचिन्तने ॥ ६४२ ।। 


7. VISMITA .. 


(( 642 ) When the breath struggles against 
the preoccupation of the mind , it is called 
Vismita . 

Its use is in wonder and in thinking of any 
wonderful object. 


७. विस्मितश्वास 


चित्त पराधीन झाल्यावेळेस प्रयत्नेकडून निघाल्या 
श्वासास विस्मितश्वास मणून नांव ॥ 

विस्मयाचे ठायीं, आश्चर्यकर ऐश्या अर्थास चिंतण्याचे 
ठांयाँ विनियोग ॥ 


574 


7. DLE FRUITML . 
மனது வேறொரு விஷயத்தில் ஈடுபட்டிருக்கும் 
போது முயன்றுவிடும் ச்வாஸத்திற்கு விஸ்மித ச்வாஸம் 
என்று பெயர் . 

இது வியப்புறும்பொழுதும் , வியப்பையளிக்கக்கூடிய 
பொருளைப்பற்றி நினைக்கையிலும் விநியோகிக்கத்தக்கது . 


८. स्खलितः । 
महत्त्वाद्दुःखनिष्क्रान्तः कथितः स्खलितोऽनिलः । 
यादशम्यां दशायां स व्याधौ प्रस्खलितेषु च ॥ ६४३ ॥ 


8. SKHALITA . 


( 643 ) When the breath gathers abnormal 
force and comes out with difficulty it is called 
Skhalita .. 

Its use is to indicate the tenth stage , namely ,, 
the death pang in the growing pangs of separation 
of a lover from the beloved , in desease , and while 
stumbling down . 

८. स्खलितश्वास 
दुःखामुळे निघाल्या थोर श्वासास स्खलितश्वास 


मणून नांव ।। 


मरणावस्थेचे ठायीं , उपद्रवाचे ठायीं, अटकळण्याचे 
ठांयीही विनियोग ।। 


575 


8. ஸ்கலித ச்வாஸம் . 


திணறிக்கொண்டு விடும் பெருமூச்சிற்கு ‘ ஸ்கலித 
ச்வாஸம் என் 


று பெயர் . 


இதைப் பிரிவாற்றாமையால் ஏற்படும் பத்தாவது 
கிலையாகிய மரணாவஸ்தையிலும் , வியாதியிலும் , தடுக்கி 
விழும் காலத்திலும் விநியோகிக்கவேண்டும் . 


8. TE : | 
प्रसुप्ते प्रसृतो दीर्घः मशब्दो निर्गतो सुखात् ।। ६४४ ।। 

इति नवविधोऽनिलः । 


9. PRASRTA . 


(( 644 ) When in sleep the breath is long and 
comes out with sound through the mouth , it is 
called Prasrta . 

Thus end the nine kinds of breath . 


९ . प्रसृतश्वास 
झोपीत सोडिल्या थोर श्वासास 


प्रसृतश्वास मणून 


ச 


9. ப்ரஸ்ருத ச்வாஸம் . 
உறங்குகையில் சத்தத்தோடு விடப்படும் 
ச்வாஸத்திற்கு ‘ ப்ரஸ்ருத ச்வாஸம் என்று பெயர் . 


நீண்ட 


॥ मतान्तरेण दशधा श्वसनः ॥ 
समोऽत्र स्वस्थपर्यायो भ्रान्तोऽन्तभ्रमणान्मरुत् । 
अन्ये त्वन्वर्थनामानस्तत्र सूत्कृतसीत्कृते ॥ ६४५ ॥ 
शब्दानुकरणे वक्त्रत्याज्यग्राह्येऽनिले क्रमात् । 
समः स्वाभाविको भ्रान्तः प्रथमे प्रियसङ्गमे ॥ ६४६ ।। 
विलीनो मूर्छिते शैलारोहे त्वान्दोलितो मतः । 
कम्पितः सुरते शस्त्रमोक्षादौ स्तम्भितो भवेत् ।। ६४७ ।। 
उच्छ्वासः कुसुमाघ्राणे निःश्वासोऽनुशयादिषु । 
सूत्कृतं वेदनादौ स्याच्छीते क्लेशे तु सीत्कृतम् ॥ ६४८ ॥ 
नखक्षते मृगाक्षीणां निर्दयाधरचर्वणे । 
विनियोगान्तराण्यत्र बुध्यन्तां लोकतो बुधाः ॥ ६४ ९ ॥ 


इति मतान्तरेण दशधा श्वसनः ॥ 


( 645-649 ) THE CLASSIFICATION OF 
BREATH ACCORDING TO OTHER 
AUTHORITIES INTO TEN KINDS . 


A. Sama is the normal breath . 


B. When the broath wanders within it is 
Bhrānta . 


C. Vilīna is the breath which has become 
imperceptibly weak . 


577 


D. Andolita is the movement of the breath 
to and fro like a pendulum . 

E. Kampita is a shaky breath . 

F. Stambhita is the breath which has been 
stopped for the time. 

G. Uchwäsa is the breathing in . 
H. Nis s wāsa is the breathing out. 

I. Sūtkſta is the breath accompanied by 
the sound of the prefix by which it is called . 

J. Sītkệta is similar to Sütkſta . 
Sama is used in normal situations . 

Bhrānta is used at the first meeting with the 
lover 

Vibīna ( or Vilīna ) is used in an unconcious 
state . 

Andolita is used while climbing a mountain. 
Kampita s use is during union . 
Stambhita is used while throwing weapons . 
Uchwāsa is used in smelling flowers . 
Nis s wāsa is used in remorse and the like . 
Sütkrta s use is in pain etc. 

Sītkệta is used in chillness and fatigue and 
is also used to indicate the response of women to 
love-sports like pressure with finger-nails & the 
merciless biting of lips . Other uses of these kinds 
of breaths have to be gathered from actual life. 

N. S. 73 


578 


Here end the tien kinds of breath according 
to other authorities . 


वायु ( अन्यग्रंथ ) 
१. सम वायूस स्वाभाविक क्रियेचे ठायीं विनियोग ।। 
२. भ्रांत वायूस स्त्रियांच्या प्रथमसंगमाचे ठायीं 

विनियोग ॥ 
३. विलीन वायूस मूर्छचे ठायीं विनियोग ॥ 
४. आंदोलित वायूस पर्वतावर वेधण्याचे ठायीं 

विनियोग 
५. कंपित वायूस सुरताचे ठायीं विनियोग ॥ 
६. स्तंभित वायूस शस्त्र झुगारण्याचे ठायीं विनियोग । 
७. उच्छ्वास वायूस फुलाचा वास घेण्याचे ठायीं 

विनियोग ॥ 
८. निश्वास वायूस पश्चात्तापाचे ठायीं विनियोग ॥ 
९ . सूत्कृत वायूस वेदेनेचे ठायीं विनियोग ।। 
१०. सीत्कृत वायूस हिंवाच्या उपद्रवाचे ठायीं , 

नखक्षताचे ठायीं , निर्दाक्षिण्येकडून स्त्रियांच्या 
अधरपान करणेचे ठायींही विनियोग ।। 


579 


சுவாஸத்தை வேறு சிலர் பிரிக்கும் பத்துவகைகள் . 


1 . 

ஸமவாயு . 
இதனை இயற்கையான செய்கைகளில் விநியோகிக்க 
வேண்டும் . 

2. ப்ராந்த வாயு .. 


முதல் முறையாகக் காதலனைச் சந்திக்கும் காலத்தில் 
தை விகியோகிக்கவேண்டும் . 


3. விலீன வாயு . 


இதனை மயக்கமுறுகையில் விநியோகிக்க வேண்டும் . 

4. ஆந்தோளித வாயு . 
இதனை மலைமீதேறுகையில் விநியோகிக்க வேண்டும் . 


5. கம்பித வாயு .. 


இதனை ஸுரதகாலத்தில் விநியோகிக்க வேண்டும் . 


6. ஸ்தம்பித வாயு. 
இதனை சஸ்திரத்தை விட்டெறியும்போது விநியோ 
கிக்கவேண்டும் . 


7. உச்ச்வாஸ வாயு . 


இதனைப் புஷ்பங்களின் வாசனையை நுகரும்பொழுது 
விநியோகிக்கவேண்டும் . 


8. நிச்வாஸ வாயு . 
பச்சாத்தாபப்படுகையில் இதனை விதியோகிக்கவேண் 
நம் . 


580 


9. ஸூத்க்ருத வாயு . 
இதனை வாதனையுறும்பொழுது விநியோகிக்கவேண்டும் . 

10. ஸித்க்ருத வாயு . 
இதனைக் குளிரால் நடுங்குகையிலும் , நகத்தால் வடு 
வுண்டாக்கல் , தயவின்றி அதரத்தைக் கடித்தல் முதலிய 
சிருங்கார சேஷ்டைகளை அனுபவிக்கும்போதும் விகியோ 
கிக்க வேண்டும் . 


|| : || 


विवर्तितः कम्पितश्च विसृष्टो विनिगृहितः । 
संदष्टकः समुद्गश्चेत्यधरः षड़विधो मतः । 
अन्येऽन्यानूचुरुद्वृत्तविकास्यायतरेचितान् ॥ ६५० ॥ 


MOVEMENTS OF THE LIPS . 


( 650 ) Movements of the lips are six in 
number namely : -1 . Vivartita , 2. Kampita , 3 . 
Visrsta, 4. Viniguhita , 5. Sandastaka , and 6 . 
Samudga .. 

Some others add four more viz . , Udvrtta , 
Vikasi , Ayata and Recita 

They are described below . 


अधर 


आतां अधरभेद सांगताहेत । विवर्तित मणून, कंपित 


581 


मणून, विस्ष्ट मणून, विनिगूहित मणून, संदष्ट मणून, 
समुद्गम मणूनहीं अधर सहाविध. 


அதாம் ( உதடு ) வகைகளும் லக்ஷணங்களும் . 

நிருக்யத்தில் அதரம் ஆறுவகைப்படும் . அவை 
யாவன : - ( 1 ) விவர்த்திதம் ( 2 ) கம்பிதம் ( 3 ) விஸ்ருஷ் 
டம் ( 4 ) வி •ே ஹிதம் ( 5 ) ஸந்தஷ்டம் ( 6 ) ஸமுத்கம் . 
என்பனவாம் . 

சிலர் இதைத்தவிர ( 1 ) உத்வ்ருத்தம் ( 2 ) விகாஸி 
( 3 ) ஆயதம் ( 4 ) ரேசிதம் என்று நான்குவகை அதரங் 
களைக் கூறுகின்றனர் . 


2. aafia : | 
ओष्ठयोः संपुटस्तिर्यक्संकोचेन विवर्तितः । 
अवज्ञावेदनासूयाहास्यादिषु विधीयते ॥ ६५१ ॥ 


1 . 


VIVARTITA . 


( 651 ) When both the lips are contracted to 
an oblique shape then it is called Vivartita . 

Its use is in indicating contempt , pain , jealousy, 
laughter etc. 

१. विवर्तिताधर 
होंट उंचकरून उघडून लांबऊन हांसक्या भावाने वांकडे 
मिळविल्या विवर्तिताधर मणून नांव ॥ 


582 


अनादराचे ठायीं , दुखण्याचे ठायीं , असूयेचे ठायीं , 
हास्याचे ठायींही विनियोग ।। 


1. விவர்த்தித அதாம் 
அதரத்தை உயர்த்தித் திறந்து நீட்டி பரிஹஸிக்கும் 
பாவத்துடன் கோணலாகச் சேர்ப்பதற்கு விவர்த்தித அத 
ரம் என்று பெயர் . திரஸ்கரிக்கும் பொழுதும் , வாதனை 
யுறும்பொழுதும் , பொறாமையிலும் , சிரிக்கும் பொழுதும் 
இதனை விநியோகிக்க வேண்டும் . 


२. कम्पितः । 
व्यथायां कम्पितोऽन्वर्थों भीतौ शीते जपे रुषि ॥ ६५२ ॥ 

2. KAM PITA . 
(( 652 ) When the lips are shaken with pain , 
fear , chillness , murmuring or in anger , it is 
called Kampita . 

२. कंपिताधर 
होंट हलविल्यां कंपिताधर मणून नांव ।। 

व्यथेचे ठांयीं , भ्याल्याचे ठायीं, वश्याचे ठायीं, 
रागाचे ठायी , जपाचे ठायींही विनियोग । 

2. FiLI Srib. 
உதடுகள் அசைக்கப்படுமானால் கப்பித அதரம் 
என்று பெயர் . வேதனையிலும் , பயத்திலும் , குளிரிலும் 


583 


ஜபம் செய்கையிலும் , கோபத்திலும் இதனை விநியோகிக்க 
வேண்டும் . 


32... 


३. विसृष्टः । 


विसृष्टः स्याद्विनिष्क्रान्तो रञ्जनेऽलक्तकादिना । 
स्त्रीणां विलासे बिब्बोके शाङ्गदेवेन कीर्तितः ॥ ६५३ ।। 


3. VISRSTA . 


( 653 ) Visrsta is the pouting out of the lips 
and its use is in applying lip stick and in amorous 
gestures called — Vilasa and Bibvoka . ( See 
Pages 55 , 66 , 67 ) 


३. विसृष्टाधर 
होट बाहेर काहडिल्यां विसृष्टाधर मणून नांव ।। 


रंगवणेचे ठायीं ,स्त्रियांच्या विलासाचे ठायीं, बिब्बोकाचे 
ठांयीही विनियोग ॥ 


3. விஸ்ருஷ்ட அதரம் . 
வெளியே நீட்டப்படும் உதட்டிற்கு விஸ்ருஷ்ட அத 
ரம் என்று பெயர். உதட்டிற்குச் சிவப்புத் தடவும் 
போதும் , பெண்களின் , விலாஸத்திலும் பிப்போகத் 
திலும் இதனை விநியோகிக்க வேண்டும் . 


584 


४. विनिग्रहितः । 
मुखान्तर्निहितः प्राणसाध्येऽर्थे विनिगृहितः । 
रोषेययोश्च नारीणां बलाच्चुम्बति वल्लभे ॥ ६५४ ।। 


4. VINIGOHITA . 


(( 654 ) When the lips are kept well - closed in 
side the mouth it is called — Viniguhitau . 

It is used in physical effort requiring power 
of breath . It is also used in indignation , jealousy 
and when the lover forcibly attempts to kiss the 
beloved. 


४. विनिगूहिताधर 
होंट तोंडांत नेल्यां विनिगृहिताधर मणून नांव ।। 

प्रयासाने करावयाच्या कार्याचे ठायीं, नायकानें बलात्कारें 
कडून चुंबनकरीत असतां स्त्रियांच्या रागाचे ठायीं, ईर्षेचे 
ठांयींहीं विनियोग ॥ 


4. விநிகூஹிதாதரம் . 


என்று 


உதடுகள் வாயினுள் கொண்டு போகப்படுமானால் 
விநிகூஹிதாதரம் 

பெயர் , 

முயற்சியுடன் 
செய்யும் காரியத்திலும் , நாயகனால் பலாத்காரம் செய்து 
முத்தமிடப்பட்ட பெண்களின் கோபத்திலும் , பொறாமை 
யிலும் இதனை விநியோகிக்க வேண்டும் . 


585 


५. संदष्टकः । 
संदष्टकोऽधरो दन्तैर्दष्टः क्रोधे विधीयते ॥ ६५५ ॥ 

5. SANDASTARA . 
( 655 ) When the lip is bitten as in anger , it 
is called Sandastaka . 

५. संदष्टाधर 
होंट दांताने चावल्यां संदष्टाधर मणून नांव ॥ 
रागाचे ठायीं विनियोग । 


5. ஸந்தஷ்டாதரம். 
பற்களால் உதடு கடிக்கப்படுமாகில் ‘ ஸந்தஷ்டாதரம் 
என்று பெயர் . கோபமுறுகையில் இதனை விநியோகிக்க 
வேண்டும் . 


६. समुद्गः । 
समुद्स्तु भवेदोष्ठसंपुटो दधदुन्नतिम् । 
यात्फूत्कारेऽनुकम्पायां चुम्बने चाभिनन्दने ॥ ६५६ ।। 

6. SAMUDGA . 
(( 656 ) When the lips are held up , it is called 
Samudga . 

It is used for blowing out , for showing sym 
pathy , for kissing and in approbation. 


. 


N. S. 74 


586 


६. समुद्गाधर 
दोनी होंट मिळऊन उंच केल्यां समुद्गाधर मणून 
नांव ।। 

फुकणेचे टांयीं, दयेचे ठायीं , चुंबन करण्याचेठांयीं, 
मानवण्याचे ठायींही विनियोग ।। 

6. Fri. 
இரு உதடுகளையும் சேர்த்து உயர்த்துவதற்கு 
ஸமுத்காதரம் என்று பெயர் . ஊதும் பொழுதும் , 
தயை புரிகையிலும் , முத்தமிடுகையிலும் , ஒன்றைப் புக 
ழும்பொழுதும் இதனை விநியோகிக்க வேண்டும் . 


७. उद्वृत्तः । 
आस्योत्क्षिप्ततयोवृत्तः सोऽवज्ञापरिहासयोः । 


7. UDVRTTA . 


( 657) If the mouth is thrown up , it is 
called Udvrtta ?. 

Its use is to show contempt or ridicule . 


७. उद्वृत्ताधर 
समुद्गाधरास उंच केल्यां उद्वृत्ताधर मणून नांव ॥ 
अनादराचे ठायीं, विनोदाचे ठायींहीं विनियोग । 


587 


7. உத்வருத்தாதாம் . 
ஸமுத்காதரம் உயர்த்தப்படுமேயானால் உத்வ்ருத்தா 
தரம் எனப்படும் . ஒன்றைத்திரஸ்கரிக்கையிலும் , கேலி 
செய்யும்பொழுதும் இதனை விகியோகிக்க வேண்டும் . 


. கசி 


ईषदृश्योर्ध्वदशनो विकासी स स्मिते स्मृतः ॥ ६५७ ॥ 


8. VIKASI . 


When the upper row of teeth is slightly visi 
ble , it is called Vikasi . 


Its use is in smile . 


८. विकास्यधर 
दांत था . दिसायाजोगे अर्ध उघडिल्यां विकास्याधर 


मणून नांव ।। 


मन्दहासाचे ठायीं विनियोग । 


8. விகாஸ்யதரம் . 
பற்கள் சிறிது தெரியும் வண்ணம் உதடுகள் பாதி 
யளவு திறக்கப்படுமேயானால் விகாஸ்யதரம் எனப் 
பெயர் . புன்சிரிப்பில் இதனை விநியோகிக்க வேண்டும் . 


காகா 


588 


९ . आयतः । 


स सार्धमुत्तरोष्ठेन ततः स्यादायतः स्मिते ॥ 


9. AYATA . 


( 658) When the upper and the lower lips are 
extended so as to make the upper row of teeth 
visible , then it is called " Ayata . 

Its use is also in smile . 


९ . आयताधर 


वरील होंटा समवेत लांबविल्यां आयताधर मणून नांव ।। 
मंद हास्याचे ठायीं विनियोग । 


9 . 

ஆயதாதரம் . 
மேல் உதடுடன் சேர்த்துக் கீழுதடு நீட்டப்படுமேயா 
னால் ஆயதாதரம் எனப்பெயர் . புன்முறுவலில் இதனை 
விநியோகிக்க வேண்டும் . 


१०. रेचितः । 
पर्यन्ते चलनादुक्तो विलासे रेचितोऽधरः ॥ ६५८ ॥ 

॥ इति दशधाऽधरः ॥ 


10. RECITA . 


When the lips are moved at the ends , then 
it is called Recita , 


589 


Its use is in amorous tricks . 


Here end the movements of the lips. 


१०. रेचिताधर 
बाजूस हलविल्या रेचिताधर 
विलासाचे ठायीं विनियोग ।। 


मणून 


சர் || 


10. ரேசிதாதரம் . 


பக்கத்தில் உதடுகள் அசைக்கப்படுமானால் ‘ ரேசிதா 
தரம் என்று பெயர் . சுகபோகத்தில் இதனை விகியோ 
க்கவேண்டும் . 


॥ अष्टौ दन्तकर्माणि ॥ 
दन्तकर्माणि वक्ष्यामो दन्तलक्षणसिद्धये । 
कुट्टनं खण्डनं छिन्नं चुक्तिं ग्रहणं समम् ॥ ६५ ९ ॥ 
दष्टं निष्कर्षणं चेति दन्तकर्माष्टकं जगुः । 
THE EIGHT MOVEMENTS PERTAINING 

TO THE TEETH . 
( 659 ) They are : -1 . Kuttanam , 2. Khanda 
nam , 3. Chinnam, 4. Cukkitam . 5. Grahanam , 
6. Samam , 7. Dastam and 8. Niskarsanam.. 

॥ दंतक्रिया ॥ 
कुट्टन मणून, खंडन मणून, छिन्न मणून, चुक्कित मणून , 

, 
ग्रहण मणून , सम मणून , दष्ट मणून, निष्कर्षण मणूनहीं 
दंतक्रिया आठ विध ॥ 


பற்களின் செய்கைகள் . 
அபிகயத்தில் பற்களின் செய்கைகள் எட்டு வகைப் 
படும் . 

IsmauraI HIT :-( 1 ) GLE. ( 2 ) SILTrib. 
( 3 ) Aor GTib . ( 4 ) ॐ ॐ की कृ L. ( 5 ) 5 am sorii . ( 6 ) Unii . 
( 7 ) FaLii . ( 8) Bazwi aparori OFT LIST aurb. 


१. कुट्टनम् । 
संघर्षणं कुट्टनं स्याच्छीतरुग्भीजरासु तत् ॥ ६६० ॥ 


591 


1. KUTTANAM . 
( 660 ) The striking of the lower and uppel 
teeth against each other is called Kuttanam . 

Its use is in indicating chillness , pain , fear 


and old age . 


. 


दांतास दांत घांसल्यां कुट्टन मणून नांव ।। 
शैत्याचे ठायीं , भयाचे ठायीं, रोगाचे ठायीं , माहतार 
पणाचे ठायींही विनियोग ।। 

1. குட்டகம் . . 
மேல் வரிசைப்பற்களும் கீழ் வரிசைப் பற்களும் ஒன் 
றோடொன்று வேகமாய் அடித்துக் கொள்ளுமானால் குட் 
டனம் என்று பெயர் . குளிரால் நடுங்கும் பொழுதும் , 
பிணியுற்ற பொழுதும் , பயமுற்ற பொழுதும் , விருத்தாப் 
பியத்திலும் இதனை விநியோகிக்க வேண்டும் . 


2. CUSTEIN 
खण्डनं तु मुहुर्दन्तश्लेषविश्लेषणं मतम् । 
जपाध्ययनसंलापभक्षणेषु भवेदिदम् ॥ ६६१ ॥ 


2 . 


KHANDANAM . 


( 661 ) The repeated meeting and separation 


592 


of the upper and lower teeth is called Khanda 


nam ” . 


Its use is in muttering charms , memorising, 
conversing and eating. 

२. खण्डन 
वारंवार दांत मिळऊन मोकळे केल्यां खंडन मणून नांव ।। 

जपाचे ठायीं , अध्ययनाचे ठायीं, बोलण्याचे ठायीं, 
खाण्याचे ठायींहीं विनियोग ।। 


2. TLSOTL .. 
அடிக்கடி பற்களைச் சேர்த்துப் பிரிப்பதற்கு கண்ட 
னம் என்று பெயர் . இதை ஜபம் செய்கையிலும் , அத் 
யயனம் செய்கையிலும் , பேசுகையிலும் , 

சாப்பிடும் 
பொழுதும் விநியோகிக்க வேண்டும் . 


३. च्छिन्नम् । 
छिन्नं स्यागाढसंश्लेषो रोदने भीतशीतयोः । 
व्याधौ च वीटिकाच्छेदव्यायामादिषु कीर्तितम् ॥ ६६२ ॥ 


3. CHINNAM . 


( 662 ) If both the rows of teeth are closely 
held together , it is called Chinnam . 

It is employed to indicate weeping , fear , chill- 
ness , illness , chewing betels physical exercise . 


593 


३. छिन्न 


दांत घट्टी मिळविल्यां छिन्न मणून नांव ॥ 
रडण्याचे ठायीं , भयाचे ठायीं, हिंवाचे ठायीं, उपद्रवाचे 
ठांयीं , विड्याची घडी चावण्याचे ठायीं , मेहनतीचे ठायींहीं 
विनियोग ॥ 

3. BEST . 


பற்களை இறுகச் சேர்ப்பதற்கு ( சின்னம் என்று 
பெயர் . அழுகையிலும் , பயத்திலும் , குளிரால் பாதிக்கப் 
படுகையிலும் , வியாதியால் அவதியுறும் பொழுதும் , 
வெற்றிலை மடியைக் கடிக்கும் பொழுதும் சிரமத்துடன் 
வேலை செய்கையிலும் இதனை விநியோகிக்க வேண்டும் . 


४. चुकितम् । 
दन्तपङ्क्त्योः स्थितिरे चुकितं जृम्भणादिषु । 


4. CUKKITAM . 
( 663 ) If the rows of teeth are separated as 
far as possible , then it is called Cukkitam . 
It is used to indicate yawning . 

४. चुचित 
खाल्ले दांत वरले दांत दूर दूर असल्या चुक्कित मणून 


नांव ॥ 


जांभायी देण्याचे ठायीं विनियोग । 


N.S. 75 


594 


4. சுக்கிதம் . 


கீழ்வரிசைப் பற்களும் மேல்வரிசைப் பற்களும் 
விலகியிருக்குமானால் சுக்கிதம் என்று பெயர் . 

இதைக் கொட்டாவி விடுகையில் விநியோகிக்க 
வேண்டும் . 


4. TUTI 
तृणस्य चाङ्गुलैर्दन्ते धारण ग्रहणं भवेत् ॥ ६६३ ॥ 

5. GRAHANAM . 
When a piece of straw or other thin material 
is held between the teeth with the help of the 
fingers , then it is called Grahanam . 

५. ग्रहण 
दांतांत तृण धरिल्यां ग्रहण मणून नांव ॥ 

5. க்ரஹணம் . 
பற்களின் நடுவில் விரல்களால் ஓர் சிறு துரும்பு 
( திருணம் ) பிடிக்கப்பட்டிருக்குமேயானால் க்ரஹணம் 
என்று பெயர். 


5.THII 
किंचिच्छ्लेषः समं तच्च स्वभावाभिनये मतम् ।। 


595 


6. SAMAM . 


(( 664 ) When the teeth are nearly touching 
each other , then it is called Samam . 


Its use is to indicate the normal mood. 


६. सम 
दांतास दांत स्वल्प मिळविल्यां सम मणून नांव ॥ 
स्वभावाभिनयाचे ठायीं विनियोग । 


6. DLDL . 


பற்களின் வரிசைகள் ஒன்றோடொன்று சிறிது 
சேர்க்கப்படுமேயானால் ஸமம் என்று பெயர் . 

இயற்கையான ஸ்வபாவத்தில் இதனை விநியோகிக்க 
வேண்டும் . 


७. दष्टम् । 


अधरे दंशनं दन्तैर्दष्टं क्रोधेऽभिधीयते ॥ ६६४ ॥ 

• 7 . DASTAM . 
When the lower lip is bitten by the teeth 
then it is called Dastam . 
Its use is to indicate anger . 

७. दष्ट 
दांताने होंट चाविल्या दष्ट मणून नांव ।। 
क्रोधाचे ठायीं विनियोग ।। 


596 


7. தஷ்டம் . 
பற்களால் உதடுகள் கடிக்கப்படுமேயானால் ‘ தஷ்டம் 
என்று பெயர் . 

கோபத்தில் இதனை விநியோகிக்கவேண்டும் . 


6. கன்ன 
निष्कर्षणं तु निष्कासः कार्य मर्कटरोदने ॥ ६६५ ॥ 

|| ErfaH 
8. NISKARSANA . 


( 665 ) When the teeth are well exposed it 
is called Niskarsanam . 


Its use is in imitating the weeping of monkeys . 


Here end the eight movements of the teeth . 


८. निष्कर्षण 
दांतावर दांत ओहडिल्या निष्कर्षण मणून नांव ।। 
माकडाच्या रडण्याचे ठायीं विनियोग ॥ 


8. நிஷ்கர்ஷணம் . 


பற்களை ஒன்றின் மீது மற்றொன்றை இழுப்பதற்கு 
கிஷ்கர்ஷணம் என்று பெயர் . 

குரங்கு அழுகையில் 
தனை விநியோகிக்க வேண்டும் . 


597 


॥ जिह्वा ।। 
ऋज्वी सृकानुगा वक्रोन्नता लोलावलेहिनी । 
जिह्वति षड्विधा तत्र प्रमृतास्से प्रसारिता ॥ ॥ ६६६ ॥ 


THE POSITIONS OF THE TONGUE 


IN ABHINAYA . 


( 666 ) They are of six kinds namely : 

1. Rjvi , 2. Srkkānuga, 3. Vakra , 4. Unnata , 
5. Lola and 6. Avalehini .. 

जिह्वा 


लोला मणून , 


ऋजु मणून, सृकानुगा मणून , वक्रा मणून, उन्नता मणून , 

अवलेहिनी मणूनहीं जिह्वा सहाविध ।। 
நாக்கு வகைகளும் லக்ஷணங்களும் . 


ந்ருத்தத்தில் நாக்கின் 


வகைகள் 


मा . 


அவை 


ITalsor : 


1. G8 . 2. 6vOFT BIT, 3. aar , 4. 2. 

5. Caroor, 6. acram of Trusar arrib . 


னதா , 


१. ऋज्वी । 
ऋज्वी श्रमे पिपासायां श्वापदानां प्रयुज्यते ॥ 

1. RJVI. 
( 667 ) If the tongue is extended in the 
mouth which is also extended , it is called Rjvi . 


598 


. 


It is used in fatigue, thirst and to indicate 
wild animals . 

१. ऋज्वी 
तोंड उघडून जीवे लांबविल्यां ऋजुजिह्वा मणून नांव ।। 
श्रमेकडून ताहनेल्या कुत्र्याचे ठायीं विनियोग । 


1. 


வாயைத்திறந்து நாக்கு வெளியே நீட்டப்படுமே 
யானால் - 

ருஜு என்று பெயர் . களைப்பினால் தாகமுறு 
கையில் தனை விநியோகிக்க வேண்டும் . 


0 


. 


२. सूकानुगा । 
सृकानुगा लीढसृक्का प्रकोपस्वादुभक्षयोः ॥ ६६७ ।। 


2. SRKKANUGA . 
When the corners of the mouth are licked 
by the tongue , then it is called Srkkanuga . 

Its use is in anger and while eating sweets . 


२. सकानुगा 
दो बाजूस जीवे नेल्यां सृक्कानुगजिह्वा मणून नांव ॥ 
रागाचे ठायीं , गोडपदार्थ खाण्याचे ठायींहीं विनियोग ॥ 

2. ஸ்ருக்கானுகா. 
இரு பக்கங்களிலும் நாக்கான , கொண்டு போகப் 
படுமேயானால் ஸ்ருக்கானுகா என்று பெயர் , கோப 


599 


முறுகையிலும் , இனிமையான பண்டங்களைப் புசிக்கும் 
பொழுதும் இதனை விநியோகிக்க வேண்டும் . 


३. वक्रा । 
व्यात्तास्यस्थोन्नताग्रा च वक्रा नृहरिरूपणे ।। 

3. VAKRA . 
(668 ) When the mouth is well opened and 
the tip of the tongue is raised , it is called Vakra . 
Its use is in personating Nrsimha . 

३. वक्रा 
तोंड पसरून जिवीचा अग्रभाग लबविल्यां पक्रजिह्वा 

नृसिंहावतार अभिनयाचे ठायीं 
विनियोग ॥ 

3. . 


मणून नांव 


। 


வாயைத் திறந்து நாக்கின் நுனி ஓர் பக்கமாய்ச் சாய்க் 
கப்படுமேயானால் வக்ரா என் பெயர் . நரஸிம்மாவ 
தாரத்தை அபிநயிக்கும் பொழுது இதனை விநியோகிக்க 
வேண்டும் . 


४. उन्नता । 
व्यात्तास्यस्थोन्नताऽन्वर्था जृम्भास्यान्तस्स्थवीक्षयोः । 

4. UNNATA 
When the mouth is well -opened and the 
tongue is raised, it is called Unnata . 


600 


Its use is in yawning and while examining 
the inside of the mouth . 


४. उन्नता 


तोंड पसरून जीवे उंच केल्यां उन्नत जिह्वा मणून नांव ॥ 

जांभायीचे ठायीं, तोंडांतील जिनस पाहण्याचे ठायींही 
विनियोग ॥ 

4. 2_616 . 


வாயைத் திறந்து நாக்கு உயர்த்தப்படுமேயானால் 
உன்ன தா என்று பெயர் . 


கொட்டாவி விடுகையிலும் , வாயினுள் உள்ளவற் 
றைப் பார்க்கையிலும் இதனை விகியோகிக்கவேண்டும் . 


५. लोला । 
व्यात्ते वक्त्रे चला लोला येतालाभिनये भवेत् ॥ 


5. LOLA . 


( 669 ) When the mouth is well - opened and 
the tongue is moving , it is called Lola . 
Its use is in personating Vētāla ( Genie ) . 

५. लोला 


तोंड पसरून जीवे हलविल्यां लोलजिह्वा मणून नांव ।। 
वेताळाचे ठायीं विनियोग । 


601 


5. லோலா . 


வாயைத் திறந்து நாக்கு அசைக்கப்படுமானால் 
லோலா என்று பெயர் . இதை வேதாள வேஷ 
அபிநயத்தில் உபயோகிக்கவேண்டும் . 


5. சாரி 
दन्तोष्ठं लिहती जिह्वा लेहिनी संमता मुनेः ॥ ६६ ९ ।। 


|| saraII 


6. AVALEHINI. 


When the tongue licks the teeth and lips, 
then it is called Lehini or Avalehini . 


६. लेहिनी 


दांतास होंटास जिवीने चाटिल्यां लेहिनी जिह्वा मणून 
|| 

6. லேஹினீ. 


நாக்கினால் பற்களையும் உதடுகளையும் நக்கிக் கொடுப் 
பதற்கு லேஹினீ என்று பெயர் . 


N. S. 76 


602 


॥ चिबुकम् ॥ 


जिहोष्ठदन्तक्रियया चिबुकं लक्ष्यते ततः । 
उक्तप्रायं सुखार्थं तु वक्ष्ये लक्ष्यानुसारतः ॥ ६७० ॥ 


व्यादीण श्वसितं वक्र संहतं चलसंहतम् । 
स्फुरितं चलितं लोलमेवं चिबुकमष्टधा ।। ६७१ ॥ 


THE DIFFERENT GESTURES WITH THE 

CHIN. 


( 670-671 ) The gestures of the chin are 
varied with the help of the tongue , the lips and 
the teeth . 


They are 1. Vyādīrņa , 2. S wasita, 3. Vakra 
4. Sambata , 5. Calasamhata , 6. Sphurita , 7 . 
Calita and 8. Lola . 


॥ चुवुक (हनुवटी ) ॥ 


चुबुक मणून हनुवटीस नांव ॥ 


व्यादीण मणून, श्वसित मणून, वक्र मणून , संहत मणून, 
चलसंहत मणून, स्फुरित मणून , चलित मणून, लोल मणून 


चुबुक आठविध ॥ 


603 


சிபுகம் ( முகவாய்க்கட்டை ) வகைகளும் 

லக்ஷணங்களும் . 


நிருத்தத்தில் சிபுகம் எட்டு வகைப்படும் . 

9aur aaor:-( 1 ) surgi odorib , ( 2 ) #Nangi, 
(3 ) buii . ( 4 ) ovtian pib. ( 5 ) Faviian gi. 
( 6 ) upaib ( 7 ) Fol pic . ( 8 ) Gavrawii. 


१. व्यादीर्णम् । 
व्यादीण दूरनिष्क्रान्तं जृम्भालस्यादिषु स्मृतम् ।। 


1. VYADIRNA . 


( 672 ) When the chin is opened out , it is 
called Vyadirna . 


Its use is in yawning and lazy moods . 


१. व्यादीर्ण 


हनुवटी दूर केल्यां व्यादीर्णचुबुक मणून नांव ।। 
जांभायीचे ठायीं , आलस्याचे ठायींही विनियोग ॥ 


604 


1. வ்யாதீர்ணம் . 


சிபுகம் தூரத்தில் இருக்கும்படி வாய் திறக்கப் படு 
மானால் வ்யாதீர்ணம் என்று பெயர் . 


கொட்டாவி விடுகையிலும் , சோம்பலிலும் 
விநியோகிக்க வேண்டும் . 


தனை 


3. பாரா 


एकाङ्गुलमधः स्रस्तं श्वसितं वीक्षितेऽद्भुते ॥ ६७२ ॥ 

2. SWASITA . 


When the chin is lowered just an angula ( 3/4 
of an inch ) it is called S wasita . 


Its use is in wondering look . 


२. श्वसित 
हनुवटी येक बोट खाले सरकल्यां श्वसित चुबुक मणून 
i || 
आश्चर्येकडून पाहण्याचे ठायीं विनियोग ॥ 

2. ச்வஸிதம். 


முகவாய்க்கட்டை ஒரு அங்குல அளவு கீழாகத் 
தளர்த்தப்படுமேயானால் ‘ ச்வஸித சிபுகம் என்று பெயர் , 


605 


. 


ஆச்சர்யத்தோடு பார்க்கையில் இதை விநியோகிக்க 
வேண்டும் . 


३. वक्रम् । 


वक्रं तिर्यङ्नतं तत्तु ग्रहावेशे विधीयते ॥ 


3. VAKRA . 


( 673 ) When the chin is pushed down away 
to one side then it is called Vakra . 
Its use is in indicating 

a person who is 
possessed . 

३. वक्र 


हनुवटी वांकडी केल्यां वक्रचुबुक मणून नांव ॥ 
भूत लागले त्याचे ठायीं विनियोग । 

3. or fisti. 


( வக்ர 


கடைவாய் கோணலாக வைக்கப்படுமானால் 
சிபுகம் என்று பெயர். 


இது பேய் பிடித்தவர்களைக் குறிக்கும் . 


४. संहतम् । 
निश्चलं मीलितमुखं मौने संहतमिष्यते ॥ ६७३ ।। 


606 


4. SAMHATA . 


When the chin is well - closed, it is called 
Samhata . 


Its use is to indicate silence . 


४. संहत 


तोंड झांकून हनुवटी हलविनासारिखें असल्यां संहतचुबुक 


मणून नांव ॥ 


मुकाट्याने असण्याचे ठायीं विनियोग ।। 


4. ஸம்ஹத சிபுகம் . 
வாய் மூடப்பட்டு சிபுகம் அசைவற்றிருக்குமேயானால் 
ஸம் ஹத சுபுகம் என்று பெயர் . 


இதனை 


விநியோகிக்க 


மௌனமாயிருக்கையில் 
வேண்டும் . 


५. चलसंहतम् । 
संलगौष्ठं चलं नारीचुम्बने चलसंहतम् ॥ 


5. CALASAMHATA . 


( 674 ) When the lips touch each other and 
move , it is called Calasamhata . 


Its use is in the kissing of women . 


607 


५. चलसंहत 
होंटासहॉट मिळऊन हनुवटी हलविल्यां चलसंहत चुबुक 


मणून नांव ॥ 


बायकांच्या ठमकण्याचे ठायीं विनियोग । 


5 . 


சல ஸம்ஹதம் . 


உதடுகள் சேர்க்கப்பட்டு சிபுகம் அசைக்கப்படுமே 
யாகில் சல ஸம் ஹத சிபுகம் என்று பெயர் . 


பெண்களை முத்தமிடுகையில் இதனை விநியோகிக்க 
வேண்டும் . 


६. स्फुरितम् । 
कंपितं स्फुरितं प्राहुः शीते शीतज्वरे तथा ॥ ६७४ ॥ 


6. SPHURITA ., 


When the chin is shaking , it is called 
Sphurita . 

Its use is to indicate chillness or shivering 
fever. 

६. स्फुरित 
हनुवटी कांपविल्यां स्फुरितहनु मणून नांव ।। 
हिंवाचे ठायीं , शीतज्वराचे ठायींही विनियोग ।। 


608 


6. ஸ்புரிதம் . 


தோன்றுமேயாகில் ஸ்புரித 


சிபுகத்தில் நடுக்கம் 
சிபுகம் என்று பெயர் . 


குளிரிலும் , குளிர் ஜ்வரத்திலும் இதனை விநியோ 
கிக்கவேண்டும் . 


9. चलितम् । 
चलितं श्लिष्टविश्लिष्टं वाक्स्तम्भे क्षोभकोपयोः ।। 


7. CALITA , 


( 675 ) When the mouth is closed by the 
lips and then opened , it is called Calita . 


Its use is to indicate restraint of speech , ex 
citement or anger . 

9. ஏ | 


हनुवटी मिळून मिळून वेधळी झाल्या चलित चुबुक 


TUT || 


मौनाचे ठायी , संतापाचे ठायीं , रागाचे ठायींही विनियोग । 

7. சலிதசிபுகம் . 
சிபுகம் 

பிரியுமானால் சலிதசிபுகம் 
என்று பெயர் . 


சேர்ந்து 


609 


மௌனத்திலும் 

அடக்கப்பட்ட 
இதனை விநியோகிக்கவேண்டும் . 


கோபத்திலும் 


८. लोलम् । 
रोमन्थे केवलावर्ते लोलं तिर्यग्गतागतम् ॥ ६७५ ॥ 

॥ इत्यष्टधा चिबुकम् ॥ 


8. LOLA . 


When the chin is moved about this way and 
that way as in masticating , it is called Lola . 

It is used to indicate animals chewing the 
cud or simply moving the chins round . 


८. लोल 


हनुवटी वारंवार वांकडी हलविल्या लोल चुबुक मणून 
नांव ॥ 

गायी महिषी इत्यादिकांनी रोथ घालण्याचे ठायीं, उगाच 
पिरवण्याचे ठायीही विनियोग ।। 
या प्रकारें चुबुक आठविध । 

8. GUITO #List 


சிபுகங்கள் அடிக்கடி கோணலாக அசைக்கப்படு 
மாகில் லோல சிபுகம் என்று பெயர் . 

N.8.77 


610 


பசு எருமை முதலிய பிராணிகள் அசைபோடுகை 
யிலும் , சாதாரணமாக அசைக்கையிலும் இதனை விநி 
யோகிக்கவேண்டும் . 


॥ वदनम् ॥ 


व्याभुग्नं भुग्नमुद्वाहि विधुतं विवृतं तथा । 
विनिवृत्तमिति प्राज्ञाः षड्विधं वदनं जगुः ॥ ६७६ ॥ 


FACE 
ITS DIFFERENT POSES . 


(( 676 ) The different poses of the face are 
six in number namely : -1 . Vyäbhugna, 2. Bhugna 
3. Udvahi, 4. Vidhuta , 5. Vivxta , and 6. Vinivrtta . 


वदनम् ( तोंड ) 


आतां तोंडाचे विध सांगताहेत ॥ 

व्याभुग्न मणून , भुग्न मणून , उद्वाहि मणून, विधुत मणून, 
विवृत मणून, विनिवृत्त मणूनहीं तोंड सहाविध ।। 


முகம் வகைகளும் , லக்ஷணங்களும் . 


நிருத்தத்தில் முகத்தின் வகைகள் ஆறு , 

அவை 
ur aor :-1. anury arb, 2. Horii , 3. Lauram, 4 . 
விதுதம் , 5. விவ்ருதம் , 6. விகிவ்ருத்தம் என்பனவாம் . 


१. व्याभुग्नम् । 


किंचिदायामिवक्रं च व्याभुग्नं मुखमुच्यते । 
निर्वेदौत्सुक्यचिन्तादौ तदुक्तं पूर्वसूरिभिः ॥ ६७७ ॥ 


612 


1. VYABHUGNA . 


( 677 ) When the face is long drawn and bent 
it is called Vyabhugna . 

Its use is in despair , longing and care - worn 
mood . 

१. व्याभुग्न 
तोंड थोडे लांब आणि वक्रही केल्या व्याभुग्नमुख मणून 
ச 

भागोट्याचे ठायीं , संतोषाचे ठायीं, चिन्तेचे ठायींही 
fafa || 

1. வ்யாபுன முகம். 
முகத்தைச் சிறிது சிறிதாக நீட்டி வக்ரமாகச் 
செய்தால் வயாபுக்ன முகம் என்று பெயர் . 

களைப்பிலும் , ஆவலிலும் , கவலையிலும் இதனை விநி 
யோகிக்கவேண்டும் . 


3. TAI 


अधोमुखं तु भुग्नं तल्लजायां प्रकृती यतेः ।। 


2. BHUGNA . 


(678 ) When the face looks down it is called 
Bhugna . 

Its use is to show shyness or the manner of 
one engaged in spiritual effort , 


613 


तोंड लपविल्या भुग्नमुख मणून नांव । लज्जेचे ठायीं 
विनियोग ॥ 

2. 4 PEL . 


முகம் சிறிது வளைக்கப்படுமேயானால் புக்ன முகம் 
என்று பெயர் . 


நரண முறுகையில் இதனை விநியோகிக்கவேண்டும் . 


३. उद्वाहि । 
लीलामृत्क्षिप्तमुद्वाहि गर्वानादरतो गतौ ॥ ६७८ ।। 


3. UDVAHI. 


When the face is held upward it is called 
Udvahi . 

Its use is in playful amour and in proud or 
non- chalant gait.. 

३. उद्बाहि 
तोंड उंच केल्यां उद्वाहिमुख मणून नांव । 

लीलेचे ठायीं , गर्वानें अनादरानेही जाण्याचे ठायीं 
विनियोग । 


614 


3. உத்வாஹி அல்லது உத்க்ஷிப்த முகம் . 

முகம் உயர்த்தப்படுமேயானால் உத்வாஹி முகம் 
என்று பெயர் . 


லீலையிலும் , கர்வத்தினாலும் திரஸ்காரத்தினாலும் 
போகையிலும் இதனை விநியோகிக்கவேண்டும் . 


8. agr4 | 
वारणे नैवमित्युक्तौ विधुतं तिर्यगायतम् ॥ 


4. VIDHUTA . 


( 679 ) When the face is moved this side and 
that , it is called Vidhuta . 

. 
Its use is in preventing something or when 
saying it is not so . 

४. विधुत 
तोंड वांकडे लांबविल्यां विधुतमुख मणून नांव ॥ 
निवारण करण्याचे ठायीं , असें नहों मणण्याचे ठायींही 
வா 

4. விதுத முகம் . 
முகம் கோணலாக நீட்டப்படுமேயானால் 
முகம் என்று பெயர் . 


615 


தடுக்கும்போதும் இப்படி அல்ல வென்று சொல்லு 
கையிலும் இதனை விநியோகிக்க வேண்டும் . 


4. II 
विश्लिष्टौष्ठं तु विवृतं हास्य शोकमयादिषु ॥ ६७ ९ ॥ 

5. VIVRTA . 


When the lips are held apart it is called 
Vivrta . 


Its use is in laughter , sorrow or fear . 

५. विवृत 


होंटास होंट मिळविनासारिखें असल्यां विवृत्तमुख 


T 


हांसण्याचे ठायीं, शोकाचे ठायीं, भयाचे ठायींही 


5. விவ்ருத முகம் . 
உதடுகள் ஒன்றோடொன்று சேராமலேயே இருக்கு 
மாகில் விவ்ருத முகம் என்று பெயர் . 

சிரிக்கையிலும் , சோகமுறுகையிலும் , பயத்திலும் 
இதனை விநியோகிக்க வேண்டும் . 


ப 


616 


६. विनिवृत्तम् । 
विनिवृत्तं परावृत्तं रोषासूयितेषु तत् ॥ ६८० ॥ 

॥ इति षोढा वदनम् ॥ 
॥ इति द्वादश शिरोगतान्युपाङ्गानि ॥ 

6. VINIVRTTA . 


( 680 ) Vinivrtta is turning the face away. 
Its use is in anger , envy , or jealousy. 

Here end the twelve subsidiary features of the 
head. 

६. विनिवृत्त 


तोंड परतविल्या विनिवृत्तमुख मणून नांव ॥ 
रागाचे ठायीं , ईयेचे ठायी , असूयेचे ठायींही विनियोग ॥ 

या प्रकारे गळ्यावरील उपांग सांगून , आतां गळ्या खालचे 
उपांगें सांगताहेत ।। 

6. விநிவ்ருத்த முகம். 


முகம் திருப்பப்படுமேயானால் விரிவிருத்த முகம் 
என்று பெயர் . 

கோபமுற்றபொழுதும் , வெறுப்பிலும் , பொறாமை 
யிலும் இதனை விநியோகிக்கவேண்டும் , 

இத்துடன் கழுத்திற்கு மேலுள்ள உபாங்கங்கள் 
முடிவுற்றன . 


617 


पाणिभेदाः । 


उत्क्षिप्ता पतितोत्क्षिप्ता पतिताऽन्तर्गता तथा । 
बहिर्गता मिथोयुक्ता वियुक्ताङ्गुलिसंगता ॥ 
पाणिरित्यष्टधा पादचारीस्थानेषु दृश्यते ॥ ६८१ ।। 


THE EIGHT MOVEMENTS OF THE HEELS . 


(( 681 ) The movements of the heels are eight 
in number namely : -I . Utksipta , ( Raised up ) 2 . 
Patita , ( laid down ) 3. Ksipta patita , ( thrown out 
and laid down ) 4. Antargata ( brought in ) 5 . 
Bahirgata ( taken out ) 6. Mithoyukta ( heels brought 
together) 7. Viyukta ( heels separated) 8. Anguli 
sangata ( the toes brought together . ) 


Their uses are in several modes of footing in 
dance . 

पाणि । 


मणून , 


उत्क्षिप्ता मणून, पतितोत्क्षिप्ता मणून, पतिता मणून , 
अंतर्गता बहिर्गता मणून , मिथोयुक्ता मणून, वियुक्ता 
मणून, अंगुळिसंयुता मणूनहीं पाणि आठ विध ।। 

घोट्यास खाले ठांच्यास पावलास वर आहेत्या प्रदेशास 
पाणि मणून नांव ॥ 

नाचण्याचे ठायीं हे आठ भेद दिसूं येताहेत ॥ 


N. S. 78 


618 


பார்ஷ்ணி . ( குதிகால் ) 


பார்ஷ்ணி ( குதிகால் ) எட்டுவகைப்படும் . 


அவையாவன: 


1. 2 PURT , 2. Uprondiat , 3. RET . 
4. . piar, 5 , Lamisar . 6. Brus , 7.84 का 
8. அங்குலி ஸம்யுதா என்பனவாம் . 


गुल्फभेदाः । 
गुल्फावंगुष्ठसंश्लिष्टावन्तर्यातौ बहिर्गतौ । 
मिथोयुक्तौ वियुक्तौ च पञ्चधा स्थानकादिषु ॥ ६८२ ॥ 


THE FIVE MOVEMENTS OF THE ANKLES 


(683 ) The movements of the ankles are five 
in number namely :-1 , Angustha s ams lista ( closely 
contacted with the toe ) 2. Antaryāta ( got in ) 3 . 
Babirgatā ( got out ) 4. Mithoyukta , ( joined to 
gether ) and 5. Viyukta ( separated , from one 
another ). 

घोंटे ( गुल्फ ) 


अंगुष्ठसंश्लिष्ट मणून , अंतर्गत मणून , बहिर्गत मणून , 
मिथोयुक्त मणून, वियुक्त मणूनहीं घोंटे पांचविध ।। 

यास स्थानकादिकांचे ठायीं विनियोग ॥ 


619 


கணுக்கால் , 


நிருத்தத்தில் கணுக்கால் ஐவகைப்படும் . 


அவையாவன : ( 1 ) அங்குஷ்ட ஸம்ஸ்லிஷ்டா . ( 2. ) 
அந்தர்கதா. ( 3. ) பஹிர்கதா. ( 4. ) மிதோயுக்தா , 
(5. ) வியுக்தா . என்பன வாம் . இவைகள் 

ஸ்தானங் 
களில் விநியோகிக்கப்படவேண்டும் . 


करांगुलिभेदाः । 


संहता वियुता वक्रा वलिताः पतितास्तथा । 
कुश्चन्मूलाः करेऽगुल्यः प्रसृताश्चेति सप्तधा । 
एते पार्ष्यादिभेदाः स्युः संज्ञाविज्ञानलक्षणाः ॥ ६८३ ॥ 


POSES OF THE FINGERS . 


( 683 ) The poses of the fingers are seven in 
number . They are 1. Sambata ( kept close to 
each other . 2. Viyuta ( separated from each other ) 
3. Vakra (curved ) 4. Valita ( contracted ) 5. Patita 
( dropping down ) 6 , Kuricanmula ( bent at the root ) 
7. Prasrta . (extended ) 


( The movements of heels and ankles are 
self - explanatory ). 


620 


हताची बोटें (करांगुलि ) 


संहत मणून, वियुत मणून, वक्र मणून. वलित मणून, 
पतित मणून , कुंचन्मूल मणून, प्रसृत मणूनही हाताची बोटे 
सात विध ॥ 

पूर्वोक्त पार्ष्यादिकांचे लक्षण नावां वरून व्यक्त आहे 
त्यामुळे प्रत्येकलक्षण सांगीतलें नाहीं ॥ 


கைவிரல்கள் . 


நிருத்யத்தில் கைவிரல்கள் எழுவகைப்படும் . அவை 
ural on : -1 . mibpmpir , 2. aflupia , 3. aarii , 4. arch 
Fii, 5. ugai , 6. ऊऊ Favi , 7. in whii ना 
பனவாம் . 


மேற்சொன்ன பார்ஷ்ணி முதலிய உபாங்கங்களின் 
லக்ஷணங்களை அவற்றின் பெயரைக்கொண்டே அறியக் 
கூடுமாதலால் அவற்றின் லக்ஷணங்களைக்கூறா துவிடுத்துக் 
கால் விரல்களின் பேதங்களைப்பற்றி ஆராய்வோம் . 


चरणांगुलिभेदाः । 
अधः क्षिप्तास्तथोत्क्षिप्ताः कुश्चिताश्च प्रसारिताः । 
संलग्नाश्चेति चरणागुल्यः पञ्चविधा मताः ॥ ६८४ ॥ 


621 


4. POSES OF THE TOES .. 


( 684 ) Poses of the toes are five in number, 
They are : -1 . · Adhahksipta ( thrown down ) 2 . 
Utkşipta ( thrown up ) 3. Kuncita ( bent ) 4. Pra 
särita ( extended ) and 5. Samlagna ( closely touch 
ing the toes ). 

चरणांगुलि ( पायांची बोटें ) 


अधःक्षिप्त मणून, उत्क्षिप्त मणून, कुंचित मणून, 
प्रसारित मणून, संलग्न मणूनहीं पायांची बोटें करणाचे 
ठांयी पांचविध ॥ 

या पांचभेदास लक्षण विनियोग सांगताहेत ॥ 


கால் விரல்கள் . 


கால் விரல்களின் பேதங்கள் ஐந்து . அவையாவன : 
1. REPisii , 2. Laadlini , 3. ऊळ e pio , 4 . 
ப்ரஸாரிதம் , 5. ஸம்லக்னம் என்பனவாம் . 


१. अधाक्षिप्तांगुलि । 
मुहुः पातादधः क्षिप्ता बिब्बोके किलकिञ्चिते ॥ 


1. ADHAHKȘIPTA. 


( 685 ) If the toes are repeatedly pointed 
downward it is called Adhahksipta , 


622 


Its use is in the amorous movements of ladies 
called Bibyoka and kilikincita ( vide pp . 55-58) . 


१. अधःक्षिप्तांगुलि 


बोटें वारं वार खाले बडविल्यां अधःक्षिप्तांगुलि मणून 
नांव 

बिब्बोकाचे ठायीं किलकिंचिताचे ठायींही विनियोग ।। 


1. अ 60 Tv . 


விரல்கள் அடிக்கடி கீழே அடிக்கப்படுமேயானால் 
அதக்ஷிப்த அங்குலி என்று பெயர் . 


பிப்போகத்திலும் , கிலகிஞ்சிதத்திலும் இதனை விதி 
யோகிக்கவேண்டும் . 


२. उत्क्षिप्तांगुलि 


उत्क्षिप्ता मुहुरुत्क्षेपानवोढायास्त्रपाभरे ॥ ६८५ ॥ 


2. UTKSIPTA . 


If the toes are repeatedly pointed upward , it 
is called Utksipta . 

Its use is in exhibiting the shyness of a newly 
wedded bride . 


623 


२. उतिक्षप्तांगुळि 
वारं वार बोटें उंच केल्या उत्क्षिप्तांगुळि मणून नांव ।। 
नवोढेच्या लज्जेचे ठायी विनियोग । 


2 . 


உத்க்ஷிப்தாங்குலி . 


அடிக்கடி விரல்கள் , உயர்த்தப்படுமேயானால் உத் 
க்ஷிப்த அங்குலி என்று பெயர் . 


நாணமுற்றிருக்கையில் இதனை விநியோகிக்க வேண்டும் . 


३. कुञ्चितांगुलि । 
सङ्कोचात्कुञ्चिताः शीतमूछात्रासग्रहार्दिते ।। 


3. KUNCITA . 


( 686 ) If the toes are contracted, it is called 
Kuficita . 

Its use is in chillness, fainting , fear and state 
of being possessed . 


३. कुश्चितांगुलि 


बोट अखडविल्यां कुञ्चितांगुळि मणून नांव ॥ 
मूर्छचे ठायी, भयाचे ठायीं , धरण्याचे ठायींही विनियोग ।। 


624 


3. TIBal . 


விரல்கள் சுருக்கப்படுமேயானால் குஞ்சி தாங்குலி 
என்று பெயர் . 


குளிர்நடுக்கத்திலும் , மயக்கமுற்றிருக்கையிலும் , 
பயத்திலும் , சங்காகுணத்தை அபிநயிக்கும்போதும் 
இதனை விநியோகிக்க வேண்டும் . 


४. प्रसारितांगुलि । 
प्रसारिता ऋजुस्तब्धा स्तम्भे खापेऽङ्गमोटने ॥ ६८६ ॥ 


4. PRASARITA . 


If the toes are straightened and motionless, 
it is called Prasärita . 

Its use is in sudden stillness of limbs , sleep 
and in stretching the body. 


४. प्रसारित 


बोट हलविनासारिखें सरळ केल्या प्रसारितांगुळि मणून 
नांव ॥ 

स्तब्धझाल्याच गयी , झोंपीचे ठायीं, आङ्गमोड्याचे 
ठांयींही विनियोग ॥ 


625 


4. ப்ரஸாரிதாங்குலி. 
விரல்கள் 

அசையாது நீட்டப்படுமேயானால் ப்ரஸா 
ரிதாங்குலி என்று பெயர் . 


ஸ்தம்பித்துப்போகும்போதும் , 
சோம்பல் 

முறிக்கையிலும் 
வேண்டும் . 


உறங்குகையிலும் , 

விநியோகிக்க 


இதனை 


4. ariga | 
खांगुष्ठासु मिथो लमाः संलग्ना घर्षणे मताः ॥ ६८७ ॥ 


5. SAMLAGNA . 


( 687 ) When the toes are close to each other 
it is called Samlagna . 


Its use is in scratching the floor. 


५. संलग्नांगुलि 


आंगोट्या समवेत चारि बोटें मिळाल्यां संलग्नाळि 


HUTTI || 


कर्माचे ठायीं विनियोग ॥ 
N. S. 79 


626 


5. ஸம்லக்னாங்குலி.. 


கட்டைவிரலோடு மற்ற விரல்கள் சேர்க்கப்படுமே 
யானால் ஸம்லக்னாங்குலி என்று பெயர் . 


கால்விரலால் தரையைக் கீறுகையில் இதனை விரி 
யோகிக்கவேண்டும் . 


चरणतलभेदाः । 


पतिताग्रं चोद्धृताग्रं भूमिलग्नमथोद्धृतम् । 
कुञ्चन्मध्यं तिरश्वीनमिति षोढा तलं विदुः ॥ ६८८ ॥ 
॥ इति पार्णिगुल्फांगुलितलानि करचरणोपाङ्गानि ॥ 


THE POSES OF THE SOLES OF THE FEET 


(688 ) The poses of the soles of the feet are 
six in number. They are : - 1. Patitagra ( the tips 
drooping down ) 2. Uddhrtagra ( the tips held up ) 
3. Bhoomilagna ( touching the ground ) 4. Uddhrta 
( held up ) 5. Kuficanmadhya ( bent in the middle ) 
and 6. Tirascina held oblique). 

Thus end the subsidiary features of the hands 


and legs. 


पतिताग्र मणून 


, 


तळ्या पाय ( चरणतल ) 
आतां तळ्या पायाचे भेद साङ्गताहेत ॥ 

उद्धृतान मणून , भूमिलग्न मणून, 
उद्धृत मणून , कुश्चन्मध्य मणून , तिरश्चीन मणूनहीं 
तळा हात सहा विध ॥ 

हे पाणिं , गुल्फ , अंगुलि , तल इतुकीं गळ्याखाल्ली 
उपांगें । 


628 


உள்ளங்கால் , 


க்ருக்யத்தில் உள்ளங்கால் ஆறு வகைப்படும் . 


அவையாவன : -1 . பதிதாக்ரம் : 2. உத்தருதாக்ரம் 
3. பூமிலக்னம் , 4. உத்தருதம் , 5. குஞ்சன்மத்யம் , 6 . 
திரச்சீனம் என்பனவாம் . 


இதனோடு கழுத்துக்குக் கீழுள்ள உபாங்கங்கள் 
முடிவுற்றன் . 


॥ मुखरागः ॥ 


विवृणोति मनोवृत्तिं मुखरागो रसात्मिकाम् । 
अतो रसोपयोगित्वान्मुखरागोऽभिधीयते ॥ ६८ ९ ॥ 
स्वाभाविकः प्रसन्नश्च रक्तः श्यामोऽपरस्तथा । 
चतुर्धा मुखरागोत्रान्वर्थः स्वाभाविको मतः ॥ ६ ९ ० ॥ 


THE HUES OF THE COMPLEXION. 


( 689-690 ) The hues of the complexion indicate 
the working of the mind and the emotions which 
serve to afford the aesthetic enjoyment, Being 
thus serviceable , the hues of the complexion are 
described hereunder. They are of four kinds: 
1. Swabhavika , 2. Prasanna , 3. Rakta , and 4 . 
Syāma.. 

मुखराग 
आतां मुखराग साङ्गताहेत ॥ 

खाभाधिक मणून , प्रसन्न मणून , रक्त मणून , श्याम 
मणूनही मुखराग चारिविध ॥ 

முகத்தோற்றம் . 


ந்ருத்யத்தில் முகத்தோற்றங்கள் நால்வகைப்படும் . 
அவையாவன : -- 1. naurur of wis, 2. inwsr or ii , 3 , 
ரக்தம் , 4. ச்யாமம் என்பனவாம் . 


630 


१. स्वाभाविकः । 


अनाविष्टेषु भावेषु सुधीभिः स विधीयते ॥ 


1. SWABHAVIKA. 


(( 691 ) Swābhāvika or the normal colour of 
the complexion is to be used when not affected by 
emotional impulses. 

१. स्वाभाविक 


यथास्थित आहे त्या मुखरागास स्वाभाविक मणून नांव ॥ 
स्वभाव सिद्ध भावाचे ठायीं विनियोग ॥ 


1. VOLUTLITalai . 


இயற்கையிலுள்ள முகத்தோற்றத்திற்கு ஸ்வாபா 
விகம் என்று பெயர் . 


இயற்கையான குணத்தை வெளிப்படுத்துகையில் 
இதனை விநியோகிக்கவேண்டும் . 


२. प्रसन्नः । 


प्रसन्नो निर्मलो हास्ये शृङ्गारे चाद्भुते भवेत् ।। ६ ९ १ ॥ 


631 


2. PRASANNA . 


Prasanna or the complexion in a state of good 
humour is marked by freedom from disturbing 
thoughts and is to be used for depicting hamorous 
erotic and wondering moods . 


२. प्रसन्न 


निर्मल आहे त्या मुखरागास प्रसन्न मणून नांव ।। 

हास्य रसाचे ठायीं, शृङ्गार रसाचे ठायीं , अद्भुत रसाचे 
ठांयीही विनियोग ॥ 


2. CITWIST . 


ப்ரஸன்னம் 


களங்கமற்ற முகத்தோற்றத்திற்கு 
என்று பெயர். 


ஹாஸ்ய ரஸத்திலும் , ச்ருங்கார ரஸத்திலும் , அத் 
புத ரஸத்திலும் இதனை விநியோகிக்கவேண்டும் . 


रक्तोऽरुणः स्यात्करुणे रौद्रे वीरेऽद्भुत तथा ॥ 


3. RAKTA . 


( 692 ) Rakta or ruddy complexion is marked 
by a flush of ruddiness and is to be used for depict 
ing pathetic , furious, heroic and wondering moods .. 


632 


३. रक्त 


तांबडा आहे त्या मुखरागास रक्त मणून नांव ॥ 


रौद्ररसाचे 


करुणारसाचे ठायीं , ररसाचे ठायीं , 
ठांयीं , अद्भुतरसाचे ठायींही विनियोग ।। 


3. pib . 


முகம் சிவந்திருக்குமாகில் ரக்தம் என்று பெயர் . 


கருணா ரஸத்திலும் , வீர ரஸத்திலும் , ரௌத்ர 
ரஸத்திலும் , அத்புத ரஸத்திலும் இதனை விநியோகிக்க 
வேண்டும் . 


४. श्यामः । 


अन्वर्थों भवति श्यामः स बीभत्से भयानके ॥ ६ ९ २ ॥ 


॥ इति चतुर्धा मुखराग- ॥ 


4. SYAMA. 


S yāma or the dark complexion is marked by 
darkness and is to be used for depicting moods of 
disgust and fear . 

Thus end the four kinds of hues of complexion. 


633 


४. श्याम 


काळा आहे त्या मुखरागास श्याम मणून नांव . बीभत्स 
रसाचे ठाई भयानकरसाचे ठाईहि विनियोग । 


4. ச்யாமம் , 


‘ சயாமம் 


கறுத்திருக்கும் முகத்தோற்றத்திற்கு 
என்று பெயர் . 


வெறுப்பிலும் , அச்சத்தைக் 
இதனை உபயோகிக்க வேண்டும் . 


காண்பிப்பதிலும் 


N. E. 80 


॥ करकरणानि ॥ 


निष्पत्तौ निरपेक्षायां करस्याभिनयाय यः ।| 
क्रियाविशेषः क्रियते तद्धस्तकरणं मतम् ॥ ६ ९ ३ ॥ 
आवेष्टितोद्वेष्टिते च व्यावर्तितमतः परम् ।! 
परिवर्तितमित्येतच्चतुर्धा धीरसंमतम् ॥ ६ ९ ४ ॥ 


THE FOUR KARANAS OF THE HAND . 


( 693-694 ) That movement of the hand is 
called a Karana of the hand , which is made not as 
a part of the effort at forming a mudrā 
( gesture ) , but in the interval between 

two 
mudrās, to cover the change lending grace 
thereto , from one position to another ; ( for 
example , while changing the palm from 
position pointing to the front or back , to a 
position pointing towards the side , upward or 
downward) . 


2 


They are four in number , namely , Āvēstita 
( rolling towards oneself ) . Udvēstita ( rolling 
upward ), Vyāvartita ( winding away from one 
self ) and Parivartita ( winding towards oneself 
in a circle ) . 


635 


हस्तकरण 


येकाची अपेक्षा नाहीसे हात प्रवर्तणेविषयी जो क्रिया 
विशेष करितोकी त्या हातास हस्त करणे मणून नांव ॥ 

आवष्टित मणून , उद्बोष्टित मणून , व्यावर्तित मणून , 
परिवर्तितमणून हस्त करणे चारिविध ॥ 


ஹஸ்தகாணங்கள் . 


கைகளைச் 


அபிநய முத்திரைகளுக்கு யாதொரு சம்பந்தமுமில் 
லாது முத்ரைகள் மாறும்போது அழகாகக் 
சுழற்றுவதற்குக் கரணங்கள் என்று பெயர் . இவை 
கான்கு வகைப்படும் . அவையாவன : 


3 . 


1 . ஆவேஷ்டிதம் , 2. 25 Mitab, 
வ்யாவர்த்திதம் , 4. பரிவர்த்திதம் . 


१. आवेष्टितम् । 


तर्जन्यायङ्गुलीनां यद्भवेदावेष्टनं क्रमात् । 
तलसंमुखमावक्षः करोऽप्यायाति पार्श्वतः । 
तदावेष्टितमाख्यातं करस्य करणं बुधैः ॥ ६ ९ ५ ॥ 


636 


1. AVESTITA KARANA ., 


( 695 ) In Avestita , the fingers are moved one 
behind the other as if in an act of covering 
the palm , the forefinger leading the rest ; in this 
movement ,, the hand starts from the side 
and moves towards the chest with the palm 
facing oneself . 


१. आवेष्टित 


आंगोट्या जवळ्या बोटापाचन च्यारि बोटेंहीं कमेंकडून 
तळ्याहातासमोर मुदडीत, बगले पासून हात उरापावेतों 
அன்னர் "அதான் 


मणून नांव ॥ 


1. ஆவேஷ்டித கரணம் . 


ஆள்காட்டிவிரல் முதல் 

நான்கு 

விரல்களையும் 
ஒன்றன்பின் ஒன்றாய் உள்ளங்கையின் எதிரில் வளைத்து ,, 
கைகள் விலாப்புறங்களிலிருந்து 

மார்பின் 
கொண்டுவரப்படுமாகில் அதற்கு ஆவேஷ்டித கரணம் 
என்று பெயர். 


எதிரில் 


3. Sie 
यत्तु क्रमेण निर्याणमङ्गुलीनां तलादहिः । 
वक्षःस्थलात्करस्यापि तदुद्वेष्टितमुच्यते ॥ ६ ९ ६ ॥ 


637 


2. UDVESTITA .. 


(( 696) When the fingers are moved away 
from the palm while the hand is moved 
away from the level of the chest ( the forefinger 
moving at first ) , then it is ealled Udvestita 


२. उद्वेष्टित 


तैसेंच बोटें लांबवीत उरापासून हात बगलेस नेल्यां 
" उद्वेष्टित करण " मणून नांव ॥ 


2. உத்வேஷ்டித கரணம் . 


ஆவேஷ்டிதத்தில் சொல்லிய விரல்களை நீட்டிக் 
கொண்டு கைகள் மார்பிலிருந்து விலாப்புறம் கொண்டு 
போகப்படுமாகில் ( உத்வேஷ்டித 

என்று 
பெயர் . 


கரணம் 


३. ४. व्यावर्तितम् परिवर्तितं च । 


आवेष्टितप्रक्रियया कार्यमावर्तित करे । 
उद्वेष्टितेन व्याख्यातं करणं परिवर्तितम् ॥ ६ ९ ७ ॥ 
किं त्वेतत्करगद्वन्द्वं कनिष्ठाद्यङ्गुलीकृतम् । 


638 


3 & 4. VYAVARTITA & PARIVARTITA . 


( 697 ) Vyavartita & Parivartita are winding 
movements similar to Avēstita and Udvēstita , 
but with this difference , namely , that the little 
finger leads the other fingers while they 


move . 


Here end the four karaņas of the hand. 


३. ४. व्यावर्तित परिवर्तित 


आवेष्टिताच्या जिनसानेच व्यावर्तितकरण करावें ॥ 
उद्वेष्टित जिन माने परिवर्तितकरण करावें ॥ 
व्यावर्तित परिवर्तित हे दोनि करणेही करंगोली पासून 
आंगोट्या जवळ्या बोटापावेतों मुदडगे उघडणेही करावें ।। 

3 . வ்யாவர்த்தித கரணம் . 
ஆவேஷ்டிதத்தைப் போன்றது . 

பரிவர்த்தித கரணம் . 
உத்வேஷ்டிதத்தைப் போன்றது . 

ஆனால் வ்யா 
வர்த்தித பரிவர்த்தித கரணங்களில் விரல்களை 
கும்பொழுதும் , பிரிக்கும் பொழுதும் , ஆவேஷ்டிதம் , 
உத்வேஷ்டிதத்தைப்போல் ஆள்காட்டி விரலிலிருந்து 
துவக்காமல் சுண்டு விரலிலிருந்து துவக்கவேண்டும் . 


மடக் 


முதற்பாகம் முற்றிற்று . 


